போரிகை 


மேக கடல 


நேமவரைவியல் 


சி . சௌ . கருப்பன் செட்டி 


பாடநால் 


த 


பனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


த.பா. நி . (க.வெ.) வரிசை எண் -819 


நேமவரைவியல் 


ஆசிரியர் 
சி . சௌ , கருப்பன் செட்டி , எம்.எஸ்சி . , 

கணித விரிவுரையாளர் , 
மண்டலப் பொறியியற் கல்லூரி, 

திருச்சிராப்பள்ளி 


நாது 


இய் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


கற 


First Edition September, 1973 
Number of Copies - 2000 


T.N.T.B.S.C.P. ) No. 818 


Government of Tamilnadu 


NOMOGRAPHY 


C. S. KARUPPAN CHETTY 


Price Rs . 12-30 


Published by the Tamilnadu Textbook Society 
under the Centrally Sponsored Scheme of Production 
of books and literature in regional languages at the 
University level , of the Government of India in the 
Ministry of Education and Social Welfare (Depart 
ment of Culture ) , New Delhi , 

This book has been printed on concessional 
paper made available by the Government of India . 


Printed by 
MEIPPORUL ACHAKAM , 
20 , Konnur High Road , 
Ayanpuram , Madras -600 023 . 


சில 


அணிந்துரை 
( திரு . செ . அரங்கநாயகம் , தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினெட் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட கல்லூரிகளில் 
இளங்கலை வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் 
அனைத்தையும் தமிழிலேயே கற்றுவந்தனர் . 

1969 ஆம் 
ஆண்டிலிருந்து அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க 
ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன் 
வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளில் 
தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் 
சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்துள்ள 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மனநிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்று வருகிறது . இவ் வகையில் 

கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்களுக்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகமும் சென்னைப் பல்கலைக் 
கழகமும் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் குறிப் 
பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாற்றியல் , அரசியல் , உளவியல் , பொருளியல் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணித 
வியல் , இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளி 
யியல் , விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டவியல் 
ஆகிய எல்லாத் துறைகளிலும் மூலநூல்கள் , மொழிபெயர்ப்பு 
நூல்கள் என்று இரு வகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் 
நிறுவனம் நூல்களை வெளியிட்டு வருகிறது . 
இவற்றுள் ஒன்றான நேமவரைவியல் 

என்னும் இந் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் 

நிறுவனத்தின் 818 ஆவது 
வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியாக 
35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 853 நூல்கள் வெளிவந்துள் 
ளன . இந் நூல் மைய அரசு , கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் 
மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத் 
தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 
தமிழில் பயிலும் மாணவர்கள் 

மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலையியற் பாடங்களை 
யும் , அறிவியற் பாடங்களையும் , தொழில்நுட்ப அறிவுப் பாடங் 
களையும் பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் பயில 
வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , 
தமிழறிவு வளரவேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு 
ஆற்றல் எளிதாக , விரைவாக 

வளரவேண்டும் என்பது தான் . 
* எதிலும் தமிழ் ; எங்கும் தமிழ் என்னும் குறிக்கோளை நிறை 
வேற்றவேண்டிய கடப்பாடு தமிழக ஆசிரியப் பெருமக்களையும் 
மாணவர்களையும் சார்ந்ததாகும் . தமிழ்நாட்டுப் 

பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரித்தாகுக ! 

செ , அரங்கநாயகழ் 


நூல் 


உலக 


நூன்முகம் 


இன்றைய உலகம் அறிவியல் உலகம் . அறிவியல் வளர்ச்சி 
யாலும் பொறியியல் சாதனையாலும் அன்றாட வாழ்வில் நாம் 
அடைந்துவரும் நன்மைகள் எண்ணிலடங்கா . ஒவ்வொரு 
சாதனைக்கும் பின்னால் அடங்கியிருக்கும் உழைப்போ அளப்பரியது . 
சிந்தனைக்கு வேலை கொடுப்பதோடன்றிச் செய்யவேண்டிய கணக் 
கீடுகள் ( calculations ) பலப்பலவாம் . காலத்தின் பெரும்பகுதி 
இக் கணக்கீடுகளில் கழியாமல் , விரைவில் விடைகாண எளிய 
வழிகள் ஏதும் உளவோ என எண்ணினர் அறிஞர் பலர் . அவர் 
தம் திறத்தால் முகிழ்த்த முறைகள் ( methods ) பல . அவற்றுள் 
சிலவே மணிச்சட்டம் ( abacus ) , மடக்கைப் பட்டியல்கள் ( logari 
thmic tables ) போன்ற எண்சார் வழிகள் ( numerial devices ) , 
கூட்டும் இயந்திரம் ( adding machine ) , கணக்குப் பொறி ( calcu 
lator ) போன்ற இயந்திரக் கருவிகள் ( mechanical devices ), 
புதுமைக் கணிப்பொறி ( modern computer ) போன்ற மின்னணுக் 
கருவிகள் ( electronic devices ) , நழுவு கணிப்பான் ( slide rule ) , 
நேமவரைவு ( nomograph ) போன்ற வரைபட வழிகள் ( graphical 
devices ) . இறுதியில் சொல்லப்பட்ட நேமவரைவைப் பற்றி 
விளக்க மலர்ந்ததே இந்நூல் . 

நேமவரைவுக்கு ‘ Nomograph என்று ஆங்கிலத்தில் பெயர் . 
இவ்வாங்கிலச் சொல்லானது நேமம் அல்லது விதி ( law ) என்னும் 
பொருளை உணர்த்தும் nomos , வரை அல்லது எழுது என்னும் 
பொருளை உணர்த்தும் graphos என்ற இரு கிரேக்கச் சொற்களி 
லிருந்து பிறந்ததாகும் . இதிலிருந்து , வாய்பாடுகளின் (formulae ) 
அமைப்பில் உள்ள கணித விதிகளை வரைபட வாயிலாகத் தெரி 
விப்பது தான் நேமவரைவு என்பது நன்கு விளங்கும் . நேம 
வரைவை நேமவரையம் ( Nomogram ) எனவும் சொல்லலாம் . 

நேமவரைவைப் பற்றி விளக்கும் நேமவரைவியல் ( Nomo 
graphy ) , பல நூற்றாண்டுகளாகப் பயின்று வரும் தளவடிவியலின் 
( Plane Geometry ) எளிய கோட்பாடுகளின் ( principles ) அடிப் 
படையில் எழுந்தது . நேமவரைவியல் வளர்ச்சியின் பெரும்பங்கு , 
பாரிசில் ( Paris ) உள்ள எக்கோல் பல்தொழில் நுணுக்கக்கூடத் 
தைச் ( Ecole Polytechnic ) சார்ந்த மாரிசு - டி - ஒகேன் ( Maurice 
d Ocagne , 1862-1938 ) என்பவரைச் சாரும் என்பதை மறக்கவோ , 
மறுக்கவோ , மறைக்கவோ முடியாது . ஆய்வுக் கட்டுரை 
கள் பலவற்றாலும் அரிய நூல்கள் சிலவற்றாலும் 

இவர் 
இவ் வியலை வளர்த்துள்ளார் . குறிப்பாக 1899 ஆம் ஆண்டில் , 
Traite de Nomographie என்னும் தலைப்பில் இவர் வெளியிட்ட 
ஆய்வுக் கட்டுரையானது நேமவரைவியலின் பொதுக் கொள்கை 
களையும் ( general theories ), அவற்றைச் செயல்முறையில் பயன் 


படுத்தும் விதங்களையும் கூறுகின்றது . அமெரிக்காவைச் சேர்ந்த 
லிப்கா ( Lipka ) போன்ற அறிஞர்கள் இப்பாடத்தைப் பலருக்கும் 
புரியக்கூடிய வகையில் இந் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 
படைத்துத் தந்தனர் . 
நேமவரைவியல் பற்றிய 

பாடநூல்களில் சில , கணிதம் 
அறிந்தவர்களின் ஆர்வத்தைத் தூண்டும் வண்ணம் அணிக்கோவை 
முறையில் ( Determinant method ) எழுதப்பட்டிருக்கலாம் . சில , 
பொறியாளர்களின் சிந்தனைக்கேற்ப வடிவியல் ( Geometry ) 
முறையில் எழுதப்பட்டிருக்கலாம் . சில , நேமவரைவியலின் 
அடிப்படைக் கொள்கைகளை மட்டும் அறிவுறுத்தலாம் . சில , 
அமைப்பு முறைகளை ( constructions ) மட்டும் விளக்கலாம் . 


நேமவரைவியலின் செயல் முறை அறிவு , பொறியாளர் 
களுக்கு மட்டுமன்றி இயற்பியல் ( Physics) , வேதியியல் ( Che 
mistry ) வல்லுநர்களுக்கும் , மருத்துவர்களுக்கும் , அறிவியல் 
மற்றும் தொழில்துறை ஆய்வாளர்களுக்கும் பயன் நல்கக்கூடியது . 
உந்து ( car ) ஓட்டவல்ல பலர் அதனுள் இருக்கும் பொறிகளின் 
( engines ) இயந்திர நுணுக்கத்தை ( mechanism ) அறியாதது 
போல , நேமவரையங்களைப் பயன்படுத்தும் பல அறிவியலாரும் 
பொறியாளர்களும் , அவற்றின் அமைப்பு முறையில் பொதிந்து 
கிடக்கும் அடிப்படைக் கொள்கைகளை அறியாதவராய் உள்ளனர் . 
இக்கொள்கைகளைக் கூறும் கணிதமோ மிகவும் எளிமையானது . 
தேவையான இக்கொள்கைகளையும் , பல்வேறு வகையான நேம 
வரையங்களை அமைக்கும் முறைகளையும் எடுத்துரைப்பதே 
இந் நூலின் குறிக்கோள் ஆகும் . அணிக்கோவையைப் (determi 
nant ) பற்றி அவ்வளவாகத் தெரியாது எனப் பலர் நினைக்கக்கூடும் 
என்பதால் எல்லோருக்கும் பழக்கப்பட்ட வடிவியல்வாயிலாகவே 
நிறுவல்கள் ( proofs ) தரப்பட்டுள்ளன. இருப்பினும் , ஆர்வ 
முள்ளவர் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக அணிக்கோவை 
முறையில் நேமவரையங்கள் என்றோர் அதிகாரம் இந்நூலின் 
இறுதியில் எழுதப்பட்டுள்ளது . 


இந் நூலில் உள்ள கணக்குகள் யாவும் , அறிவியல் , பொறி 
யியல் இவற்றின் பல்வேறு துறைகளினின்றும் திரட்டப்பட்டன 
வாகும் . நேமவரைவியலைப் புதிதாகப் படிக்க விழைபவர்கள் 
எளிதில் புரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டுகள் 
(examples ) விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டுள்ளன. 


நூல் ஆசிரியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. அளவுகோல்கள் 


1 


2. நேமவரையம் 


87 


3. இணையளவுகோல் நேமவரையங்கள் 


99 


4 . 


Z- விளக்கப் படங்கள் 


168 


5. இணைக் குறியிணைப்புக் கோடுகளும் செங்குத்துக் 

குறியிணைப்புக் கோடுகளும் 


215 


6. ஒரு புள்ளியில் சந்திக்கும் அளவுகோல்கள் 


239 


7. மீண்டும் வரும் மாறிகள் 


256 


8. ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


332 


. 


9. வட்ட நேமவரையங்கள் 


357 


10. 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


377 


கபைச் சொற்கள் 


432 


1. அளவுகோல்கள் 

( Scales ) 


வரைபட மொழியின் அகரம் அளவுகோல் ஆகும் . வரைபட 
முறையின் ( graphical method ) கணசக்டுகள் யாவும் நேராகவோ 
மறைமுகமாகவோ அளவு கோல்சளை 

அடிப்படையாகக் 
கொண்டன . அளவுகோல்களின் இயல்பு ( nature ) , பொதுப் 
பண்புகள் ( properties ) ஆகியவற்றைப் பற்றிய தெளிவான 
கருத்துகளை , எடுத்த எடுப்பிலேயே மனத்திற் கொள்ள 
வேண்டும் என்பதைத்தான் இவ்வுண்மை சொல்கிறது . நேரத் 


T 
90 100 


KO 


20 


30 


40 


50 


60 


70 


80 


படம் | 


12 


KO 


2 


8 


6 


படம் 2 


001 


90 


0 


20 


2 . 


بلا 


படம் 3 


தைக் ( time ) கணக்கிடவோ , ஓர் அறையின் நீள அசல உயரங் 
கண்க் காணவோ , உந்தின் வேசத்தைத் ( spked ) தெரிந்து 
கொள்ளவோ அல்லது ஓரிடத்தின் வெப்ப நிலையை ( temperature ) 


2 


தேமவரைவியல் 


அறிந்து கொள்ளவோ , ஏதோ ஒருவகை அளவுகோலைப் பயன் 
படுத்துவதால் இந் நூலைப் படிப்பவர் யாவரும் அளவுகோல்களைப் 
பற்றி ஓரளவு அறிந்திருக்கக்கூடும் . 


1. பல்வேறு அளவுகோல்கள் 

அளவுகோலின் வரையறை ( definition ) என்ன ? அளவுகோல் 
என்பது குறிகளின் ( marks ) தொகுதியைக் ( set ) கொண்ட ஒரு நேர் 
கோடு ( straight line ) அல்லது வளைகோடு ( curve ) ஆகும் . இக் 
கோட்டுக்குத் தண்டு ( stem ) எனப் பெயர் . படங்கள் 1 , 2 , 3 , 
இவற்றில் ஒவ்வொன்றும் ஓர் அளவுகோல் ஆகும் . 


அடிக்கோல் (foot rule ) , வெப்ப அளவி ( thermometer ) , 
கோண அளவி ( protractor ) , கடிகாரத்தின் முகப்பு (dial ) முதலியன 
அளவுகோல்களின் எடுத்துக்காட்டுகள் ஆகும் . அளவுகோலின் 
மீதுள்ள குறிகள் புள்ளிகளாகவோ ( points ) அல்லது கீறுகளா 
கவோ ( strokes ) இருக்கும் . இக் குறிகளுக்கு அளவுக் குறியீடுகள் 
( graduations ) எனப் பெயர் . இக் குறிகள் சிலவற்றை ஒட்டி 
எண்கள் எழுதப்பட்டிருக்கும் . இவ் வெண்களுக்கு அள வீடுகள் 
( calibrations ) எனப் பெயர் . இந்த அளவீடுகள் தண்டு நெடுகிலும் 
கூடிக்கொண்டோ அல்லது குறைந்து கொண்டோ செல்லும் . 
மேலும் , இவை படிப்பதற்கு எளிமையான மதிப்புகளைக் ( values ) 
கொண்டிருக்கும் . 


அ 


. 


ஓர் அளவுகோலில் 0 , 1 , 0 என்னும் அளவீடுகளுக்குரிய 
அளவுக் குறியீடுகளை முறையே சுழிக்குறி ( zero mark ) , ஒன்றுக் 
குறி ( one mark ) , முடிவிலிக்குறி ( infinity mark ) என்றும் , முதன் 
முதலில் உள்ள அளவுக் குறியீட்டை முதற்குறி ( irst mark ) 
என்றும் கூறுவது பொருத்தமாகும் . 


ஓர் அளவுகோலின் அளவீடுகள் ஒரு முனையில் ( end ) 5 முதல் 
மறுமுனையில் 100 முடியச் சென்றால் ( படம் 3 ) இவ்விரண்டு எண் 
களுக்கும் இடையில் உள்ள ஒவ்வோர் எண்ணுக்குமென அளவு 
கோலின் மீது பெரும்பாலும் ஒரு புள்ளி இருக்கும் . அந்தப் புள்ளி 
யானது அளவுகோலின் மீதுள்ள ஓர் அளவுக் குறியீட்டுக் கோ 
அல்லது ஓர் அளவீட்டுக்கோ உரியதாக இருக்கவேண்டும் என்ற 
கட்டாயம் இல்லை . எடுத்துக்காட்டாக , படம் 3 இல் உள்ள அளவு 
கோலின் மீது 73 என்னும் அளவீடோ, இந்த எண்ணுக்குரிய 
அளவுக்குறியீடோ கிடையாது . இருப்பினும் , 73 க்கென ஒரு புள்ளி 
இந்த அளவுகோலின் மீது உள்ளது . இவ்வாறு ஒவ்வோர் எண் 
னுக்கும் ஒரு புள்ளி உண்டு என்பதுபோல , இந்த அளவுகோலின் 


அளவுகோல்கள் 


மீதுள்ள ஒவ்வொரு புள்ளிக்குமென 5 க்கும் 100 க்கும் இடையில் 
உள்ள ஓர் எண் இருக்கும் . 


சீர் அளவுகோலும் சீரிலா அளவுகோலும் ( Uniform Scal 
and Non - uniform Scale ) : ஓர் அளவுகோலில் ஏதேனும் இரண்டு 
அள வீடுகளுக்கு இடையே உள்ள தூரமானது ( distance ) , 
அதே வேறுபாட்டைக் ( difference ) கொண்ட வேறு எந்த இரண்டு 
அளவீடுகளுக்கும் இடையே உள்ள தூரத்திற்குச் சமமாயிருப்பின் , 
அந்த அளவுகோலுக்குச் சீர் அளவுகோல் ( uniform scale ) 
எனப் பெயர் . அளவீடுகளுக்கு இடையே உள்ள தூரம் என்றால் , 
அந்த அளவீடுகளுக்குரிய புள்ளிகளுக்கிடையே உள்ள தூரம் 
என்பதை அறிக . சீர் அளவுகோலை ஒருபடி அளவுகோல் 
( linear scale ) எனவும் கூறலாம் . படம் 1 - ல் காட்டப்பட்டுள்ளது 
ஒரு சீர் அளவுகோல் ஆகும் . இதில் சுழிக்குறியிலிருந்து (zen 
mark ) மற்ற அளவீடுகளுக்குள்ள தூரங்கள் , அந்த அளவீடு 
களுக்கு விகிதசமமாக ( proportional ) உள்ளன . 

அளவு 
கோலுக்கு அடிக்கோல் எடுத்துக்காட்டாகும் . 


ஓர் அளவுகோலில் ஏதேனும் இரண்டு அளவீடுகளுக்கு 
இடையே உள்ள தூரமானது , அதே வேறுபாட்டைக் கொண்ட 
வேறு எந்த இரண்டு அளவீடுகளுக்கும் இடையே உள்ள 
துரத்திற்குச் சமமின்றி யிருப்பின் , அந்த அளவுகோலுக்குச் 
சீரிலா அளவுகோல் ( non - uniform scale ) எனப் பெயர் . வானொலிப் 
பெட்டியின் முகப்பில் உள்ள 

அலைவெண்ணைக் ( frequency ) 
காட்டும் அளவுகோலானது ஒரு சீரிலா அளவுகோல் என்பதைக் 


காணலாம் . 


பொதுவான அளவுகோல்கள் : இருபடி அளவுகோல் ( square 
scale ) , முப்படி அளவுகோல் ( cubic scale) , இருபடி மூல அளவு 
கோல் ( square root scale ) , தலைகீழ் அளவுகோல் ( reciprocay 
scale ) , மடக்கை அளவுகோல் ( logarithmic scale ) ஆகிய இவை 
யாவும் சீரிலா அளவுகோல்கள் ஆகும் . சுழிக்குறியிலிருந்து மற்ற 
அளவீடுகளுக்குள்ள தூரங்கள் , அந்த அளவீடுகளின் இருபடி 
களுக்கு (squares ) விகிதசமமாகஇருப்பின் , அஃது ஓர் இருபடி 
அளவு கோல் ஆகும் ( படம் 4 ) . அளவீடுகளின் முப்படி 
களுக்கு ( cubes ) விகித சமமாக இருப்பின் , அந்த அளவுகோல் 

அளவுகோல் ஆகும் ( படம் 5 ) . படம் 6, ஓர் 
இருபடி மூல அளவுகோலைக் காட்டுகிறது . இதில் சுழிக் 


நேமவரைவியல் 


குறியிலிருந்து மற்ற அளவீடுகளுக்குள்ள தூரங்கள் அந்த அளவீடு 
களின் இருபடி மூலங்களுக்கு ( > quare roots ) விகிதசமமாக இருக்கும் . 


| 


o / 2 3 


4 


6 


7 


8 


படம் 4 


RT 
012 


5 


படம் 5 


01 


40 


80 


90 


odi 


படம் 6 


படம் 7 - ல் காட்டப்பட்டுள்ளது ஒரு தலைகீழ் அளவுகோல் 
ககும் . இதில் அளவுகோலின் தொடக்கத்திலிருந்து மற்ற அள 
வீடுகளுக்குள்ள தூரங்கள் , அந்த அளவீடுகளின் தலை கீழ்களுக்கு 
( reciprocals ) விகிதசமமாக உள்ளன . முடிவிலியின் ( infinity ) 
தலைகீழ் சுழி ( zero ) ஆகும் . எனவே , அளவுகோலின் தொடக்கத்தி 
விருந்து முடிவிலிக்குறிக்குள்ள (infinity mark ) தூரமானது , சுழிக்கு 


8 


0.2 


21 


படம் 7 


விகிதசமமாக இருக்கவேண்டும் . அளவுகோலின் தொடக்கத்தில் 
முடிவிலிக்குறி இருக்கவேண்டும் என்பதுதான் இதன் உட்பொருள் . 
எனவேதான் , தலைகீழ் அளவுகோலின் தொடக்கத்தில் முடிவிலிக் 
குறி உள்ளது . சுழியின் தலைகீழ் முடிவிலி ஆகும் . எனவே , தலைகீழ் 
அளவுகோலில் சுழிக்குறியானது அளவுகோலின் தொடக்கத்தி 
விருந்து முடிவில்லாத தூரத்தில் அமையும் . இதிலிருந்து 
கழிக்குறியைத் தலைகீழ் அளவுகோலில் குறிக்க இயலாது என்பது 
தெளிவாகும் . 


மடக்கை அளவுகோல் ( Logarithmic Scale ) : படம் 

8 - ல் 
காட்டப்பட்டுள்ளது மடக்கை அளவுகோல் ஆகும் . 
இதில் அளவுகோலின் தொடக்கத்திலிருந்து மற்ற அளவீடு 
ளுக்குள்ள தூரங்கள் , அந்த அளவீடுகளின் 


பொது 


அளவுகோல்கள் 


மடக்கைகளுக்கு ( common logarithms ) , அதாவது 10 - ஐ 
அடியாகக் ( base ) கொண்ட மடக்கைகளுக்கு விகிதசமமாக 
உள்ளன . இந் நூலில் எதுவும் குறிப்பிடாமல் மடக்கை என வரின் 


9 


100001 


ULIO 8 


அது பொது மடக்கையையே குறிக்கும் . 1 இன் மடக்கை சுழி 
யாகும் . எனவே , அளவுகோலின் தொடக்கத்திலிருந்து ஒன்றுக் 
குறிக்குள்ள ( one mark ) தூரமானது , சுழிக்கு விகிதசமமாக இருக்க 
வேண்டும் . அளவுகோலின் தொடக்கத்தில் ஒன்றுக்குறி இருக்க 
வேண்டும் என்பது தான் இதன் உட்பொருள் . எனவேதான் , 
மடக்கை அளவுகோலின் தொடக்கத்தில் ஒன்றுக்குறி உள்ளது . 

ஒரு மடக்கை அளவுகோலில் , 1 க்கும் 10 க்கும் , 5 க்கும் 
50 க்கும் , 30 க்கும் 300 க்கும் , பொதுவாக k க்கும் 10 % க்கும் 
இடையே உள்ள தூரங்கள் யாவும் சமமாக இருக்கும் . மேலும் , ஒரு 
மடக்கை அளவுகோலில் k ( 10 ) " க்கும் k ( 10 ) + க்கும் இடைம் 
பட்ட அளவுகோலானது , k க்கும் 10k க்கும் இடைப்பட்ட அளவு 
கோலின் மறுபகர்ப்பு ( repetition ) ஆகும் . படம் 8 ஐக் காண்க . இப் 
படிப்பட்ட ஒவ்வொரு மறுபகர்ப்புக்கும் மடக்கை அளவுகோலின் 
ஒரு சுற்று ( cycle) எனப் பெயர் . 

எனவே , ஒரு சுற்றுக்குரிய 
மடக்கை அளவுகோல் கிடைப்பின் , கொடுக்கப்பட்ட எந்த 
இடைவெளிக்கும் ( interval ) மடக்கை அளவுகோலை அமைத்து 
விடலாம் . 


கவிதை முறையில் மடக்கை அளவுகோல் : மடக்கைப் பட்டியல் 
களோ அல்லது மடக்கை அளவுகோலோ கிடைக்கவில்லையெனில் , 
கீழ்க்கண்ட கவிதை முறையில் மடக்கை அளவுகோலை ஒரு சுந் 
றுக்கு அமைக்கலாம் . 


கணக்குதனைக் கண்ணென்று கருத்திற் கொள்க - போற்றிக் 
கற்றிடுக உலகளவுப் புகழை வெல்க . 


என்னும் கவிதை வரிகளில் 41 தமிழ் எழுத்துகள் உள்ளன . 
ஒவ்வோர் எழுத்துக்கும் ஒரு புள்ளி வீதம் 41 புள்ளிகளை ஒரு 
நேர்கோட்டின் மீது சம இடைவெளியில் ( equal interval ) இருக்கு 
மாறு குறிக்கவேண்டும் . சீர் அளவுகோல் ஒன்று கிடைப்பின் 
புள்ளிகளைக் குறிக்க மிக்க வசதியாக இருக்கும் . இவ்வாறு குறித்த 


நேமவரைவியல் 


புள்ளிகளில் முதற்புள்ளி கவிதையின் முதலெழுத்துக்கென்றும் , 
இரண்டாம் புள்ளி இரண்டாம் எழுத்துக்கென்றும் , இப்படியாக 
இறுதிப் புள்ளி இறுதி எழுத்துக்கென்றும் கொள்ளவேண்டும் .. 
பிறகு , க என்னும் எழுத்துக்குரிய புள்ளிகள் எல்லாவற்றிற்கும் 
நேரே கீறிட்டு ( stroke ) . முறையே 1 , 1.5 , 2 , 3 , 4 , 5 , 6 , 8 , 10 
என்ற அளவீடுகளை எழுதவேண்டும் . இப்பொழுது கிடைப்பது 
ஏறத்தாழச் சரியாயிருக்கும் ஒரு மடக்கை அளவுகோல் ஆகும் . 


C 


7 


12 


19 


24 


28 


31 


36-10 


1.5 


2 


3 


4 


5 6 


8 


படம் 9 


படம் 9 கவிதை முறையில் அமைக்கப்பட்ட மடக்கை அளவு 
கோல் ஆகும் . முதற்புள்ளியிலிருந்து க என்னும் எழுத்துக்கு ரிய 
புள்ளிகளின் தூரங்களை அளந்தால் , அவை முறையே 0 , 7 , 12 , 
19 , 24 , 28 , 31 , 36 , 40 இவற்றிற்கு விகிதசமமாக இருப்பதைக் 
மணலாம் . மடக்கைப் பட்டியல்களிலிருந்து , 

log 1 
log 1.5 = 0.1761 
log 2 - 0.3010 
log 3 

-0.4771 
log 4 

= 0.6021 
log 5 = 0.6990 
log 6 

= 0.7782 


log 8 


= 0.9031 

log 10 = 1.0000 
எனக் காணலாம் . log k என்பது , k இன் பொது மடக்கை எனப் 
பொருள்படும் . மேலே உள்ள மடக்கைகள் முறையே 0 , 7.044 , 
12.040 , 19.084 , 24.084 , 27.960 , 31.128 . 36.124 , 40 என்னும் 
எண்களுக்கு விகிதசமமாக உள்ளன . இந்த எண்கள் முறையே 
1 , 7 , 18 , 19 , 24 , 28 , 31 , 36 , 40 என்னும் எண்களுக்கு ஏறத் 
எழச் சமமாக உள்ளன . இந்த முழு எண்கனே (integers ) 
கவிதை முறை அளவுகோலின் ( படம் 9 ) மேற்பகுதியில் காணப் 
படுவன . இதிலிருந்து கவிதை முறையில் அமைத்த அளவு 
கோலில் , 

ஒன்றுக்குறியிலிருந்து மற்ற அனவீடுகளுக்குள்ள 
பங்கள் , அந்த அளவீடுகளின் மடக்கைகளுக்கு ஏறத்தாழ் 


அளவுகோல்கள் 


1-5 


5 


6 


3 


10 


6 


ம 


விகிதசமமாக உள்ளன என்பது தெரிகிறது . எனவே , மேற்கூறிய 
முறையில் அமைக்கப்பட்டது ஏறத்தாழச் சரியா யிருக்கும் ஒரு 
மடக்கை அளவுகோல் என்பது தெளிவாகும் . 

சரியான அளவு கோல் 
2 3 

4 
+ + 

- 
1.5 2 

3 
கவிதை முறை அளவு கோல் 

படம் 10 
கவிதை முறையில் அமைக்கப்பட்ட அளவுகோலும் சரியான 
மடக்கை அளவுகோலும் படம் 10 இல் ஒப்பீட்டிற்காகக் ( comparison ) 
காட்டப்பட்டுள்ளன . 
2. சார்பு அளவுகோல்கள் ( Functional Scales ) 

ஓர் அளவுகோலின் அளவீடுகளுக்கும் , அளவுகோலின் 
தொடக்கத்திலிருந்து அந்த அளவீடுகளுக்குள்ள தூரங்களுக்கும் 
உள்ள தொடர்பினைத் தெரிந்துகொள்ள வேண்டும் . 

அளவு 
கோலின் ஓர் அளவீட்டை - என்றும் , அளவுகோலின் தொடக்கத் 
திலிருந்து அந்த அள வீட்டுக்குள்ள தூரத்தை X என்றும் 
கொண்டு , முன்னர் சொல்லப்பட்ட 

அளவுகோல்களை 

ஒப்பு 
நோக்குக . x ஆனது , சீர் அளவுகோலில் பக்கு விகிதசமமாகவும் ,, 
இருபடி அளவுகோலில் சிக்கு விகிதசமமாகவும் , முப்படி அளவு 
கோலில் u க்கு விகிதசமமாகவும் , இருபடி மூல அளவுகோலில் 
Ju க்கு விகிதசமமாகவும் , தலை கீழ் அளவுகோலில் ( 1 ) க்கு 
விகிதசமமாகவும் , மடக்கை அளவுகோலில் ( log u ) க்கு விகி , 
சமமாகவும் இருப்பதைக் காணலாம் . ஆக ஒவ்வோர் அளவு 
கோலிலும் , x ஆனது இன் ஒரு சார்புக்கு : (function ) விகித 
சமமாக உள்ளது . இதை , x ஆனது பஇன் ஒரு சார்பாக உள்ளது 
என்றும் கூறலாம் . ஆனால் ஒவ்வொருவகை 

ஆனால் ஒவ்வொருவகை ( type ) அளவு 
கோலுக்கும் அச் சார்பு வெவ்வேறாக உள்ளது . 
மேற்சொன்ன அளவுகோல்களைக் கீழ்க்கண்டவாறு 

சமன் 
பாட்டின் ( equation ) அமைப்பில் ( form ) தெரிவிக்கலாம் . 
அளவுகோல் 

சமன்பாடு 
சீர் 

x = f ( u ) = u 
இருபடி 

x = f ( u ) = H 
முப்படி 

x = fs ( u ) = u 
இருபடிமூலம் 

x = f , ( u ) = Mu 
தலைகீழ் 

x = f ( u ) 


மடக்கை 


x = f ( u ) = logo 


நமவரைவியல் 


குறிப்பு : பஇன் சார்பு என்பது , 1 எனனும் மாறியைச் 
( variaby சார்ந்த ஒரு கோவை ( expression ) ஆகும் . u + 2u - 1 , 
cos u , log ( u + 2 ) , e " போன்றவை இன் சார்புக்கு எடுத்துக் 
காட்டுகளாகும் . பஇன் சார்பை fru ) எனக் குறிப்பது மரபு . 
வெவ்வேறு சார்புகள் வரும்பொழுது f , ( u ) , 1 , ( u ) , f , ( u ) , 
என வெவ்வேறு கீழ்க்குறிகளையோ ( suffixes ) அல்லது g ( u ) , 

( u ) , F ( 1 ) ... என வெவ்வேறு எழுத்துகளை யோ பயன்படுத் 
திக்கொள்ளலாம் . 


அளவுகோல் குணகமும் அளவுகோல் சமன்பாடும் ( Scale 
Modulus and Scale Fquation ) : மேற்சொன்ன சமன்பாடுகள் 
யாவும் , அவற்றிற்குரிய அளவுகோல்களின் பொதுவான 
அமைப்பைத்தான் தெரிவிக்கின்றன . இந்தச் சமன்பாடுகள் 
அளவுகோல்களைச் சரிநுட்பமாகத் தெரிவிக்கின்றனவா என்பது 
ஆராயவேண்டிய ஒன்று இதற்கு முடிவு காண ஓர் எளிய 
சோதனை செய்து பார்க்கலாம் , படம் | -ல் காட்டப்பட்டுள்ள அளவு 
கோலில் 0 என்ற அள வீட்டுக்கும் 100 என்ற அளவீட்டுக்கும் 
இடையே உள்ள தூரத்தை அளந்துபார்த்தால் , அது 10 சென்டி 
மீட்டர் ( centimetre ) எனத் தெரிகிறது . பஐச் செ . மீட்டரில் 
குறித்தால் , 


என்னும் சமன்பாடு இந்த அளவுகோலுக்குப் பொருந்தாது என்பது 
தெளிவு . இருப்பினும் , இந்த அளவுகோலுக்குப் பொருந்துமாறு , 
சீரபைப்புக் கூறு ( djusting factor ) ஒன்றை இடைச் செருகி , 
சமன்பாட்டை மாற்றி அமைக்கலாம் . 100 பிரிவுகளை ( divisions ) 
10 செ.மீ. தூரத்திற்குத் தக்கவாறு சீராக அமைக்கவேண்டு 
மெனில் , ஒவ்வொரு பிரிவும் 10/100 அதாவது , 0.1 செ.மீ. நீளத்தில் 
இருக்கவேண்டும் . 0.1 என்னும் இந்த எண்கணச் சமன்பாட்டில் 
இகூடச்செருகி , 


x = 0.1 


என எழுதினால் , இச் சமன்பாடு படம் 1 - ல் உள்ள அளவுகோலைச் 
சரிநுட்பமாகத் தெரிவிக்கும் . 0.1 என்னும் இச் சீரமைப்புக் 
கூற்றுக்கு இந்த அளவுகோலின் அளவுகோல் குணகம் ( scale 
modulus ) எனப் பெயர் . அளவுகோல் குணகத்தை m என்னும் 
எழுத்தால் குறித்துக்கொள்ளலாம் . நிலப்படத்தின் 
திட்டம் , அமைப்பு மாற்றக் கூறு ( mapping facior ) போன்றவை 
அளவுகோல் குணகத்தின் பொருளையே உணர்த்துகின்றன . 


அளவுத் 


அளவுகோல்கள் 


படம் 5 - ல் காட்டியுள்ள முப்படி அளவுகோலில் ) என்னும் 
அளவீட்டுக்கும் 5 என்னும் அளவீட்டுக்கும் இடையே உள்ள 
தூரத்தை அளந்தால் , அது 10 செ.மீ. என்பது தெரியும் . இதன் 
பொருள் யாதெனில் , 53. அதாவது 125 அலகுகள் ( units ) 
10 செ . மீ . நீளத்திற்குத் தக்கவாறு பிரிக்கப்பட்டுள்ளன என்ப 
தாகும் . 

எனவே , இந்த அளவுகோலின் அளவுகோல் குணகம் 
10/125 அதாவது 008 ஆகிறது . எனவே , தூரத்தைச் 
செ . மீட்டரில் அளக்கும் பொழுது படம் 5 - ல் காட்டியுள்ள முப்படி 
அளவுகோலுக்கு 


x = 0.08 43 


என்ற சமன்பாடு கிடைக்கிறது . 


இவ்வாறாக , மேலே சொல்லப்பட்ட எல்லா அளவுகோல் 
களின் சமன்பாடுகளுக்கும் 

x = m f ( u ) 
என்னும் பொதுவான அமைப்பு கிடைக்கிறது . இந்தப் பொதுவான 
அமைப்புக்கு அளவுகோல் சமன்பாடு ( scale equation ) எனப் 
பெயர் . இதில் m என்பது அளவுகோல் குணகத்தையும் x என்பது 
அளவுகோலின் தொடக்கத்திலிருந்து u என்னும் அளவீட்டுக் 
குள்ள தூரத்தையும் குறிக்கின்றன . இப்படிப்பட்ட சமன்பாட்டால் 
தெரிவிக்கப்படும் அளவுகோலுக்குச் சார்பு அளவுகோல் (functional 
scale ) எனப் பெயர் . 

x = } } l f ( u ) 
என்னும் சமன்பாட்டையுடைய அளவுகோலில் A , B என்னும் 
இரு புள்ளிகளுக்குரிய அளவீடுகளை முறையே 1. u , எனக் கொள்க 
அளவுகோலின் தொடக்கத்திலிருந்து இப் புள்ளிகளின் தூரங்கள் 
முறையே x , x , எனில் , 

x = m f ( u ) 

x , = mf ( u ,) 
என்ற தொடர்புகள் கிடைக்கும் . x , x, எனில் , 


x , - x 


( யூ 


mf ( u ) - mf ( u ) 
m [ f ( us ) - f( u ) ] 


அதாவது , 


AB 


AB 


எனவே . 


[ flu , ) - f ( u ) ] 


10 


நேமவரைவியல் 


AB 
x < x , எனில் , 

[ flu ) - flu . ) ] 
மேற்கூறிய இரண்டிலிருந்தும் 

AB 

l ( u ) w flu , ) ] 
என அறியலாம் . [fu ) w f ( u , ) என்பது f ( u ) , f ( u , ) என்ற 
இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும் . இஃது எப்பொழுதும் ஒரு 
மிகை எண்ணாகவே ( positive number ) இருக்கும் . u , u , என்பன 
அளவுகோலின் இரு முனைகளிலும் உள்ள அளவீடுகள் எனில் , AB 
என்னும் நீளம் அளவுகோல் நீளம் ( scale length ) ஆகிறது . 

. 
[ f ( u ) w f (us ) ] என்பது சார்பின் மிக உயர்ந்த மதிப்புக்கும் மிகக் 
குறைந்த மதிப்புக்கும் உள்ள வேறுபாடு ஆகிறது . இவ்வேறு 
பாட்டையே சார்பின் எல்லை வேறுபாடு ( range ) என்பர் . மேல் 
எல்லை ( upper limit ) , பெருமம் ( maximum ) என்ற சொற்கள் மிக 
உயர்ந்த மதிப்புக்கும் , கீழ் எல்லை ( lower limit ) , சிறுமம் 
( minimum ) என்ற சொற்கள் மிகக் குறைந்த மதிப்புக்கும் இந் 
நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன . ஆகவே , அளவுகோல் 
குணகம் என்பதை அளவுகோல் நீளத்திற்கும் சார்பின் எல்லை 
வேறுபாட்டுக்கும் உள்ள விகிதம் ( ratio ) 

வரையறை 
செய்யலாம் . 


= 


அளவுகோல் தினம் 
அளவுகோல் குணகம் 

சார்பின் எல்லை வேறுபாடு 
அளவுகோல் நீளமும் சார்பின் எல்லை வேறுபாடும் எப்பொழுதும் 
மிகை எண்களாக இருக்கும் . ஆதலால் , அளவுகோல் குணகம் 
எப்பொழுதும் ஒரு மிகை எண்ணாகவே இருக்கும் . 

x = ml( u ) 
என்னும் அளவுகோலில் u , u , என்ற அளவீடுகளுக்கிடையே 
உள்ள தூரம் m [ f ( u ) w f ( us ) ) என்பதால் , 

x = in log u 
என்னும் மடக்கை அளவுகோலில் 1 , 10 என்ற அளவீடுகளுக் 
கிடையே உள்ள தூரம் m [ log 10 - log | ] அதாவது , 1 என 
தெரிகிறது . எனவே , 

x = m logu 
என்னும் மடகை அளவுகோலில் ஒரு சுற்றுக்குரிய நீளம் m ஆகும் . 


அளவுகோல்கள் 


11 


தொடக்கப் புள்ளி ( Zero Point ) : ஓர் அளவுகோலில் எந்தப் 
புள்ளியிலிருந்து தூரமானது அளக்கப்படுகிறதோ அந்தப் புள்ளிக்கு 
அந்த அளவுகோலின் தொடக்கப் புள்ளி ( zero point ) எனப் 
பெயர் . இதை ஆதி ( origin ) என்றும் சொல்லலாம் . எனவே , 


u- ன் 


x = m f ( u ) 
என்னும் அளவுகோலில் x என்பது தொடக்கப் புள்ளியிலிருந்து 
அளக்கப்பட்ட தூரமேயாகும் . x- ன் மதிப்பைச் சழிக்குச் 
சமப்படுத்தினால் கிடைக்கும் 

மதிப்பை அளவீடாகக் 
கொண்ட புள்ளியே இந்த அளவுகோலின் தொடக்கப் புள்ளி 
ஆகும் . இதுவரை சொல்லப்பட்ட அளவுகோல்களின் ( படங்கள் 
1 , 4 , 5 , 6 , 7 , 8 ) தொடக்கத்தில் தொடக்கப் புள்ளிக்கான 
அளவீடு இருந்ததால்தான் , x என்பது அளவுகோலின் தொடக்கத் 
திலிருந்து u என்ற அளவீட்டுக்குள்ள தூரம் என அப்பொழுது 
சொல்லப்பட்டது . இனிமேல் , x என்பது அளவுகோலின் தொடக்கப் 
புள்ளியிலிருந்து 1 என்ற அளவீட்டுக்குள்ள தூரம் என்பதை 
நினைவிற் கொள்ள வேண்டும் . 

என்ற சீர் அளவுகோலிலும் ( படம் ) 
x = mu " என்ற இருபடி அளவுகோலிலும் ( படம் 4 ) 
x = mu என்ற முப்படி அளவுகோலிலும் ( படம் ) 

x = m vu என்ற இருபடி மூல அளவுகோலிலும் ( படம் 6 ) 
K ஐச் சுழிக்குச் சமப்படுத்தினால் கிடைக்கும் 4 - ன் மதிப்பு . 
ஆகும் . எனவேதான் மேற்கூறிய நான்கு அளவுகோல்களிலும் 
தொடக்கப் புள்ளியானது சுழிக்குறியாகும் . ஆனால் , 


x = ma 


x = m (A ) என்ற தலைகீழ் அளவுகோலில் ( படம் 7 ) x = 0 எனில் 
* = 0. எனவே , இந்த அளவுகோலின் தொடக்கப் புன்னியானது . 
முடிவிலிக்குறியாகும் . இதுபோல் , 


x = m log u என்ற மடக்கை அளவுகோலில் ( படம் 8 ) x = 0 
எனில் u = 1. எனவே , இந்த அளவுகோலின் தொடக்கப் புள்ளி 
யானது ஒன்றுக்குறியாகும் . மேற்கூறியவற்றிலிருந்து , ஓர் அளவு 
கோலின் தொடக்கப் புள்ளியாகச் சுழிக்குறியைத் தவிர வேறு 
புள்ளிகளும் இருக்கக்கூடும் என்பது விளங்கும் . 

படம் 1 - ல் காட்டியுள்ள சீர் அளவுகோலின் ஒரு துண்டினைப் 
({ xgment ) படம் 11 காட்டுகிறது . இந்த அளவுகோலில் முதற்குறிக் 
கான (first mark ) அளவீடு 10 ஆகும் . x என்பது முதற்குறிச் 
லிருந்து அளக்கப்பட்ட தூத்தைக் குறிக்குமாயின் , 


12 


நேமவரைவியல் 


x = 0.1 


என்ற சமன்பாடு இந்த அளவுகோலுக்குப் பொருந்தாது . 


இச் 


2 


20 , 30 


40 


50 


60 


70 


80 


90 


100 


படம் 11 


சமன்பாடு படம் 11 - ல் காட்டியுள்ள அளவுகோலுக்குப் 
பொருந்த வேண்டுமெனில் , தூரத்தைச் சுழிக்குறியிலிருந்துதான் 
அளக்கவேண்டும் . ஏனெனில் , 


x = 0.14 


என்ற சமன்பாட்டினையுடைய அளவுகோலின் தொடக்கப் புள்ளி 
சுழிக்குறியாகும் . மேலே உள்ள சமன்பாட்டில் u 20 எனப் 
பதிலிட (substhute ) x = 2 எனக் கிடைக்கிறது . 

x = m f ( u ) 
என்ற சமன்பாட்டிலிருந்து கணக்கிடப்பட்ட ( calculated ) தூரம் , 
தொடக்கப் புள்ளியிலிருந்து அளக்கப்பட்ட தூரத்தைக் குறிக்கும் 
என்பதாலும் , தூரத்தைச் செ . மீட்டரில் அளப்பதாலும் , 20 
என்னும் அளவீடு தொடக்கப் புள்ளியிலிருந்து 2 செ.மீ. தூரத்தில் 
உள்ளதென அறியலாம் . எனவே , தொடக்கப் புள்ளியானது , 20 
என்னும் அள வீட்டுக்கு , அதாவது முதற்குறிக்கு 2 செ.மீ. 
தூரத்தில் இடப்பக்கம் அமைந்துள்ளதெனக் கொள்ளவேண்டும் . 
இதிலிருந்து தெரிவது யாதெனில் , ஓர் அளவுகோலின் முதற்குறி 
தொடக்கப் புள்ளியாக இருக்கவேண்டும் என்ற கட்டாயம் இல்லை 
என்பதாகும் . 

ஓர் அளவுகோலைக் கிடைக்கோட்டின் ( horizontal line ) மீது 
அமைத்தால் ஐ இடமிருந்து வலமாகவும் , நிலைக்குத்துக்கோட்டின் 
( vertical live ) மீது அமைத்தால் ஐக் கீழிருந்து மேலாகவும் 
அளப்பது மரபு . இடது , வலது என்ற சொற்கள் பயன்படுத்தப் 
பட்டால் , அது கிடைக்கோட்டின் மீது அமைக்கப்பட்ட அளவு 
கோலைப் பற்றியதென்றும் , கீழ் , மேல் என்ற சொற்கள் பயன் 
படுத்தப்பட்டால் அது நிலைக்குத்துக் கோட்டின் மீது அமைக்கப் 
பட்ட அளவுகோலைப்பற்றியதென்றும் நினைவிற் கொள்க . 

flu ) -ன் மதிப்பு ஒரு குறை எண்ணாக ( negative number ) 
இருப்பின் 

x = m flu ) 
என்னும் அளவுகோலில் , 4 , என்ற அளவீடு அந்த அளவுகோலின் 


அளவுகோல்கள் 


13 . 


தொடக்கப்புள்ளிக்கு இடப்பக்கம் அமையும் . எடுத்துக்காட்டாக , 


X = 1111 


என்னும் சீர் அளவுகோலில் , குறை எண்கள் சுழிக்குறிக்கு இடப் 
பக்கம் அமையும் . 


r = m logu 


என்னும் மடக்கை அளவு கோலில் , 1 ஐ விடக் குறைந்த 
மதிப்புடைய மிகை எண்கள் ஒன்றுக் குறிக்கு இடப்பக்கம் 
அமையும் . ஏனெனில் , 0 < u < 1 எனில் , log u- ன் மதிப்பு 
ஒரு குறைஎண்ணாகும் . ப - ன் மதிப்பு ஒரு குறை எண்ணா 
இருப்பின் , log u- ன் மதிப்பு ஒரு கற்பனை எண் ( imaginary 
number ) ஆதலால் , இந்த மடக்கை அளவுகோலில் குறைஎண்கள் 
அளவீடுகளாக வரமுடியாது . log o = -0 என்பதால் , சுழிக் 
குறியையும் இம்மடக்கை அளவுகோலில் குதிக்க இயலாது . மேலும் , 


x = m log u 
என்னும் மடக்கை அளவுகோலில் , 0.1 முதல் 1 
முதல் 0.1 முடிய , 0.001 முதல் 0.01 முடிய , 

உள்ள அளவு 


முடிய , 0.01 


. 


0.2 


.30405 


2 


3 4 5 


o 


படம் 12 


கோள்கள் யாவும் 1 முதல் 10 முடிய உள்ள அளவுகோலின் மறு 
பகர்ப்பே ஆகும் ( படம் 12 ) 


2 


ம 


EIG 


20 


001 


TTTT 


2 


3 


O 


20 


T 


al 


20 


100 


200 


oor 


படம் 13 
படம் 13 - ல் மூன்று மடக்கை அளவுகோல்கள் காட்டப் . 
பட்டுள்ளன . மூன்றும் 10 செ.மீ. நீளமுடையன . 


தேமவரைவியல் 


மடக்கை அளவுகோலின் சமன்பாடு பொதுவாக , 

x = m log u 
என இருக்கும் . படம் 13 ( i ) - ல் log u என்ற சார்பின் எல்லை வேறு 
பாடு ( log 100 - log 1 ) , அதாவது 2 ஆகும் . படம் 13 ( ii ) - ல் 
log u என்ற சார்பின் எல்லை வேறுபாடு ( log 50 - log 0.5 ) , 
அதாவது 2 ஆகும் . படம் 13 ( iii ) - ல் log u என்ற சார்பின் எல்லை 
வேறுபாடு ( log 300 - log 3 ) , அதாவது 2 ஆகும் . 

, . எனவே , 
அளவுகோல் நீளம் 

சார்பின் எல்லை வேறுபாடு 
என்ற வாய்பாட்டிலிருந்து , படம் 13 - ல் உள்ள மூன்று அளவு 
கேலாகளுக்கும் , அளவுகோல் குணகம் 5 எனத் தெரிகிறது . 
ஆகவே மூன்று அளவுகோல்களையும் 

x = 5logu 
என்ற 

சமன்பாட்டால் தெரிவிக்கலாம் . இச் சமன்பாட்டைக் 
கொண்ட அளவுகோல் ஒவ்வொன்றுக்கும் ஒன்றுக்குறிதான் 
தொடக்கப் புள்ளியாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை . 
படம் 13 (i ) - ல் உள்ள அளவுகோலானது தொடக்கப் புள்ளியை 
முதற்குறியாகக் கொண்டுள்ளது . ஆனால் , மற்ற இரண்டிலும் அப்படி 
இல்லை . படம் 1 3 ( iii ) - ல் உள்ள அளவுகோலில் தொடக்கப் புள்ளிக் 

ஒன்றுக்குறியையே காணவில்லை . படம் 1 இல் காட்டப் 
பட்டுள்ள அளவுகோலிலும் தொடக்கப் புள்ளிக்கான சுழிக்குறி 

டம் பெறவில்லை என்பதைக் காணலாம் . படம் 13 ( iii ) - ல் 
தொடக்கப் புள்ளியானது , முதற்குறிக்கு இடப்பக்கமாக 5 log 3 . 
அதாவது 2.3855 செ.மீ. தொலைவில் இருக்கும் . 

x = 5 log u 
என்னும் சமன்பாட்டில் u = 0.5 எனப் பதிலீடு ( substitution ) 
செய்யின் , 

5 log 0.5 
5 ( T. 6990 ) 
= 5 ( - 0.3010 ) 

1.505 . 


SAGOT 


- 


இஃது ஒரு குறை எண் ஆதலால் , படம் 13 ( ii ) - ல் 0.5 என்னும் 
அளவீடு , தொடக்கப் புள்ளியான ஒன்றுக்குறிக்கு இடப்பக்கம் 
1.505 செ.மீ. தொலைவில் அமைந்துள்ளது . 


மேற்சொன்னவற்றிலிருந்து 

ஓர் அளவுகோலில் அதன் 
தொடக்கப் புள்ளி இடம் பெறலாம் , அல்லது இடம் பெறாமலும் 


அளவுகோல்கள் 


18 


இருக்கலாம் என்றும் , அப்படி அஃது இடம்பெறினும் , அளவுகோலின் 
முதற்குறியாக அஃது இருக்கவேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் 
தெரிகிறது . 


இதுவரை மடக்கை அளவுகோலில் தொடக்கப்புள்ளியானது 
ஒன்றுக்குறியே ஆகும் எனச் சொல்லப்பட்டது . ஒன்றுக்குறியைத் 
தவிர , வேறு அளவீட்டுக்குரிய புள்ளி மடக்கை அளவுகோலின் 
தொடக்கப்புள்ளியாக இருக்கக்கூடாதா என்ற வினா சிலருக்கு 
எழுவதில் வியப்பில்லை . ஒன்றுக்குறியைத் தவிர , வேறு எந்த 
அளவீட்டுக்குரிய புள்ளியும் தொடக்கப்புள்ளியாக அமையலாம் . 
ஆனால் , அளவுகோல் சமன்பாடு , 


m log u 


என்ற அமைப்பிலேயே இன்னும் இருக்காது . எடுத்துக் காட்டாக , 
5 என்னும் அளவீட்டுக்கான புள்ளி , ஒரு மடக்கை அளவுகோலின் 
தொடக்கப்புள்ளியாக இருக்க வேண்டுமெனில் , அளவுகோல் 
சமன்பாடு , 

x = m [log : u log 5 ] 
என்று மாறிவிடும் . இச் சமன்பாட்டில் பக்கு 5 எனப் பதிலிட 
r . ன் மதிப்பு 0 ஆகிறது . எனவே , இச் சமன்பாட்டுக்குரிய 
அளவுகோலின் தொடக்கப்புள்ளி 5 என்ற அளவீட்டுக்கான 
புள்ளியாகும் . 


பொதுவாக , f ( u ) என்னும் சார்புக்கு u , என்ற அளவீட்டுக் 
கான புள்ளியைத் தொடக்கப்புள்ளியாகக் கொண்டு ஓர் அளவு 
கோல் அமைப்பின் அதன் அளவுகோல் சமன்பாடு , 

x = m [ f ( u ) - lus)] 


ஆகும் . 


3. அளவுகோல்களின் அமைப்பு முறை ( Construction of Scales ) 

ஒரு குறிப்பிட்ட அளவுகோலை அமைப்பதற்கு , கீழ்க்கண்ட 
மூன்று கூறுகளையும் ( factors ) முன்னதாகவே முடிவு செய்து 
கொள்ளவேண்டும் : 


( i ) அளவுகோல் நீளம் : கிடைக்கக்கூடிய தாளின் அளவுக்குள் 
{ size ) அளவுகோல் நீளம் அடங்குமாறு பார்த்துக்கொள்ள 
வேண்டும் . 


16 


நேமவரைவியல் 


( ii ) அடிப்படை அளவை அலகு ( basic unit of measurement ) 
அங்குலம் ( incb ) , செ.மீ. , மில்லி மீட்டர் ( millimetre ) போன்ற 
அலகுகளில் எந்த அலகில் வேண்டுமானாலும் தூரத்தை அளந்து 
கொள்ளலாம் . இப் பாடநூலில் , எளிமையைக் கருதிச் சென்டி 
மீட்டர்தான் எல்லா எடுத்துக்காட்டுகளிலும் அடிப்படை அளவை 
அலகாகப் பயன்படுத்தப்பட்டுள்ளது . 


( iii ) மாறியின் நெடுக்கம் ( range of the variable ) ஒரு மாறியின் 
கீழ் எல்லை எது , மேல் எல்லை எது என்பதைச் சொல்வதே மாறியின் 
நெடுக்கம் ஆகும் . ஒரு மாறியின் மதிப்பானது 40 கிராம் ( gram ) 
முதல் 400 கிராம் முடிய மாறுபடுகிறது என்றால் , அந்த மாறியின் 
நெடுக்கம் 40 முதல் 400 கிராம் முடிய ஆகும் . இதை { 40-400 ) 
கிராம் என அடைப்புகளுக்குள்ளும் எழுதலாம் . 


மேற்கூறிய மூன்று கூறுகளையும் முடிவு செய்த பின்னர் , அளவு , 
கோல் குணகத்தை 

அளவுகோல் நீளம் 

சார்பின் எல்லை வேறுபாடு 
என்ற 

வாய்பாட்டிலிருந்து கண்டுபிடித்துக்கொண்டு , அளவு 
கோலை அமைக்கத் தொடங்க வேண்டும் . 


அளவுகோல் அமைப்பதில் நினைவிற் கொள்ள வேண்டியவை : 
அளவுகோல் அமைப்பதில் மிகச் சலிப்பூட்டும் வேலை அளவைக் 
குறியிடுவது ( graduate ) ஆகும் . அளவுக் குறியீடுகளைக் கூரிய 
வரைகோலால் குறிக்கவேண்டும் . மிக நெருக்கமாக அளவுக் குறி 
வீடுகளை அமைப்பின் , அளவீடுகளைப் படிப்பது கடினமாக இருக் 
கலாம் . எனவே , நெருக்கமான அளவுக் குறியீட்டு அமைப்பைத் 
தவிர்ப்பது நல்லது . இடம் சுருக்கமாக இருக்கும்பொழுது பத்து 
அளவுக்குறியீடுகள் செய்வதற்குப் பதில் ஐந்து அளவுக்குறியீடுகள் 
செய்தால் அது கண்ணுக்கு இனிமையாக இருக்கும் . 0.1 அலகு 
களுக்கு அளவுக் குறியீடுகள் செய்யும் பொழுது அவை மிக 
நெருக்கமாகத் தெரிந்தால் , 0.2 அலகுகளுக்கோ அல்லது 0.5 
அலகுகளுக்கோ அளவுக் குறியீடுகள் செய்தால் போதுமானது . 
0.25 அலகுகளுக்குள்ள அளவுக் குறியீடுகளைப் பயன்படுத்துதல் 
குழப்பத்தை உண்டுபண்ணும் . 


முதன்மையான ( principal ) உட்பிரிவுகளுக்கு ( subdivisions ) 
மட்டும் எண்ணிக்கையிட்டால் ( Dumbering ) அதுவே போது 

பல சுற்றுகளைக் கொண்ட மடக்கை அளவுகோலை 


மானது . 


1 


அளவுகோல்கள் 


அமைக்கும் பொழுது 100 முதல் 10,000 முடிய என மிகப்பெரிய 
அளவீடுகளையோ , 0.0001 முதல் 0.01 முடிய என மிகச்சிறிய 
அளவீடுகளையோ குறிக்க நேரலாம் . அப்பொழுது 100 , 1000 , 
10,000 , 0.0001 , 0.001 , 0.01 போன்ற அளவீடுகளை மட்டும் 
அப் டியேயோ அல்லது 10 , 108 , 104 , 10- , 10-3 , 10-1 
என்றோ குறிக்கவேண்டும் . இடைப்பட்ட புள்ளிகளுக்கு 2 , 3 4 , 

.... , 9 என எண்ணிக்கையிட்டாலே போதும் . 2 , 3 , 4 , 9 
என்ற இவ்வெண்கள் 103 - க்கும் 10 க்கும் இடையில் வரும்பொழுது 
2000 , 3000 , 4000 , 9000 என்பதையே உணர்த்தும் . 
அளவுக்குறியீடு செய்யும் போது வரையும் கீற்றின் நீளம் , அந்த 
அள வீடு எந்த அளவுக்கு இன்றியமையாதது என்பதைக் காட்டும் 
கருவியாக அமைகிறது . வெவ்வேறு நீளமுள்ள கீறுகளை , 
பொதுவாக மூன்று வகைக்கு மேற்படாதவாறு , அளவுக்குறியீடு 
செய்யப் பயன்படுத்தலாம் . முதன்மையான உட்பிரிவுகளுக்கு 
எண்ணிக்கையிட்டால் அதுவே அந்த அளவீடுகளின் இன்றியமை 
யாமையைக் காட்டுகிறது . எனவே , முதன்மையான உட்பிரிவு 
களுக்கும் ஏனைய உட்பிரிவுகளுக்கும் ஒரே நீளமுள்ள கீறுகளைப் 
பயன்படுத்தினாலே போதுமானது . தேவையற்ற உட்பிரிவுகளுக்கு 
அழுத்தம் கொடுத்தால் அது குழப்பத்தையே விளைவிக்கும் . 
0 , 5 , 10 , 15 என்ற முதன்மையான உட்பிரிவுகளைக் கொண்ட 


10 


15 


{ ) 


ர 


5 


10 


படம் 14 


ஓர் அளவுகோலில் 0.5 , 1.5 , 2.5 , 

.. போன்ற 0.5 - இல் 
முடியும் எண்களுக்குக் குறுகிய கீறுகளையும் , 1 , 2 , 3 , ... போன்ற 
முழு எண்களுக்குச் சற்று நீண்ட கீறுகளையும் படம் 14 (i) - இல் 
காட்டியுள்ளதுபோல் பயன்படுத்தவேண்டும் . படம் 14 ( ii) - இல் 
காட்டியுள்ளது போல் 2.5 , 7.5 , 12.5 போன்ற உட்பிரிவுகளுக்கு 
நீண்ட கீறுகளையும் மற்ற உட்பிரிவுகளுக்குக் குறுகிய கீறுகளையும் 
பயன் படுத்துதல் நல்லதல்ல . 
எடுத்துக்காட்டு 1 

8 செ.மீ. நீளமுள்ள ஒரு நேர்கோட்டின் மீது , 0 • C முதல் 
100 ° C முடிய உள்ள வெப்பநிலைக்கு ஒரு சீர் அளவுகோல் அமை 
நே.வ. 2 


18 


நேமவரைவியல் 


( construct ) . 10 " C இடைவெளிக்கு ( interval ) அளவுக்குறியீடுகள் 
செய் . 

தேவையானது ஒரு சீர் அளவுகோல் ஆதலால் , அளவு 
கோல் சமன்பாட்டை 


x = 1114 


எனக் கொள்க . 


அளவுகோல் நீளம் 

ம் 
சார்பின் எல்லை வேறுபாடு 


11 


( 100-0 ) 

0.08 
எனவே , அளவுகோல் சமன்பாடு 


x = 0.08 பூ 
ஆகும் . அளவுகோல் சீரானது ஆதலால் 0.08 செ.மீ. நீளம் ஒரு 


T 
80 


O 


o 


20 


30 


40 


50 60 


70 


90 


100 


L. 


வெப்பநிலைப் பாகையைக் ( degree ) குறிக்கும் . எனவே , 10 - ஆனது 
0.8 செ.மீ. நீளத்தால் அளவுகோலில் குறிக்கப்படும் . தேவையான 
அளவுகோலை அமைப்பதற்கு 8 செ.மீ. 

நீளமுள்ள ஒரு நேர் 
கோட்டை முதலில் வரைந்து கொள்ளவேண்டும் . வசதிக்காக , 
கிடைக்கோடு வரையப்பட்டுள்ளது ( படம் 15 ) . செ.மீ. அளவுகளும் 
மி.மீ. அளவுகளும் குறிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ள பொது 
வான சீர் அளவுகோலை அதன் சுழிக்குறியானது ( zero mark ) 
வரையப்பட்ட நேர்கோட்டின் இடது முனையில் ஒன்றியிருக்குமாறு 
அந்நேர்கோட்டின்மீது வைக்கவேண்டும் அத்துடன் அந்த 
அளவுகோலிலுள்ள அளவீடுகள் இடமிருந்து வலமாகக் கூடிக் 
கொண்டு செல்லவேண்டும் . பின்னர் அளவுகோலின் 0 , 0.8 , 1.6 , 
2.4 , ...... , 8 செ.மீ. அளவுகளைக் குறிக்கும் புள்ளிகளுக்கு நேரே 
அளவுக்குறியீடுகள் செய்து முறையே 0 , 10 , 20 , 0 , 100 
என்னும் அளவீடுகளை எழுதினால் 

எழுதினால் தேவையான அளவுகோல் 
கிடைக்கும் . 


எடுத்துக்காட்டு 2 

4 முதல் 20 மணி முடிய உள்ள நேரத்திற்கு , 10 செ.மீ. 
நீளமுள்ள ஒரு நேர்கோட்டின் மீது ஒரு சீர் அளவுகோல் அமை . 
2 மணி இடைவெளிக்கு அளவுக்குறியீடுகள் செய் . 


அளவுகோல்கள் 


18 


தேவையான அளவுகோல் ஒரு சீர் அளவுகோல் ஆதலால் 
அதன் அளவுகோல் சமன்பாட்டை 


20 


x = mu 
எனக் கொள்க . 


அளவுகோல் நீளம் 
சார்பின் எல்லை வேறுபாடு 


10 


11 


16 


12 


1O 


( 20-4 ) 

0.625 
எனவே , அளவுகோல் சமன்பாடு 

0.625u 
ஆகும் . அளவுகோல் சீரானது ஆதலால் 0-62 ) 
செ . மீ . நீளம் ஒரு மணியைக் குறிக்கும் . எனவே , 
2 மணி நேரம் 1.25 செ.மீ. நீளத்தால் அளவு 
கோலில் குறிக்கப்படும் . 10 செ.மீ. நீளமுள்ள ஒரு 
நிலைக்குத்துக்கோட்டின் மீது செ.மீ., மி.மீ. அளவு 
கள் குறிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ள சீர் 
அளவுகோலை , அதன் சுழிக்குறி நேர்கோட்டின் 
கீழ்முனையில் ஒன்றியிருக்குமாறும் அளவீடுகள் 
கீழிருந்து மேலாகக் கூடிக்கொண்டு செல்லு 
மாறும் வைத்து 0 , 1.25 , 2.5 , 3.75 , 
10 செ.மீ. அளவுகளைக் குறிக்கும் புள்ளிகளுக்கு 
நேரே அளவுக்குறியீடுகள் செய்து முறையே 4 , 6 , 
8 , 10 , ........ 20 என்னும் அளவீடுகளை எழுதினால் 
தேவையான அளவுகோல் கிடைக்கும் ( படம் 16 ) . 


0.6250 


--2092 


புள்ளி 


அளவுகோல் சமன்பாட்டிலிருந்து கணக்கிடப் 

படும் தூரம் , தொடக்கப்புள்ளியான சுழிக்குறியி 
0 . 

லிருந்து அளக்கப்பட்ட தூரம் ஆகும் . 4 என்னும் 
தொடக்கப் அளவீட்டிலிருந்து , அதாவது , முதற்குறியிலிருந்து 

அளக்கப்பட்ட தூரமல்ல . u = 4 எனில் , x = 2.5 . 
படம் 16 

எனவே 4 என்ற அளவீடு , தொடக்கப்புள்ளிக்கு 
மேலே 2.5 செ . மீ . தூரத்தில் இருக்கும் . எனவே , 

v = 0.625u 
என்ற அளவுகோலில் 4 என்னும் அளவீட்டிலிருந்து வேறு எந்த 
அளவீட்டுக்குமுள்ள தூரத்தைக் காண , அளவுகோல் சமன்பாட்டி 
லிருந்து கணக்கிடப்படும் தூரத்தில் 2.5 செ.மீ. தூரத்தைக் கழித்து 


1 


நேமவரைவியல் 


விட வேண்டும் . எடுத்துக்காட்டாக , 15 என்ற அளவீட்டுக்கு 4 
என்ற அளவீட்டிலிருந்து உள்ள தூரம் [ ( 0.625 ) 15--2-5 ) 
அதாவது , 6.875 செ.மீ. ஆகும் 

பொதுவாக , 1 . 
களவீட்டுக்கு 1 , என்ற அள வீட்டிலிருந்து உள்ள தூரம் 
1.625 ( u , _ u ) செ.மீ. ஆகும் . 


என்ற 


தொடக்கப்புள்ளிக்கான சுழிக்குறியை அளவுகோலின் மீது 
பறிக்கத் தேவையில்லை என்றாலும் அது முதற்குறிக்குக் கீழே 2.5 
செ . மீ . தொலைவில் இருக்கும் எனப் படத்தில் காட்டப்பட்டுள்ளது 


எடுத்துக்காட்டு 3 

. செ.மீ. நீளமுள்ள ஒரு நேர்கோட்டின்மீது 3 முதல் 
10 மீட்டர் / நொடி ( metre second ) முடிய உள்ள திசை வேகத்திற்கு 
( velocity ) ஒரு 

மடக்கை அளவுகோல் அமை . 
10 மீ . நொடி முடிய 

1 மீ . நொடி இடைவெளிக்கும் , 10 முதல் 
50 மீ . நொடி முடிய 1 ! மீ . / நொடி இடைவெளிக்கும் அளவுக் 
சடுகள் செய் . 


3 


முதன் 


தேவையானது ஒரு மடக்கை அளவுகோல் ஆதலால் , அளவு 
கோல் சமன்பாட்டை 


x = m logu 
எனக் கொள்க . u- வின் நெடுக்கம் 3 முதல் 5 { 1 முடிய ஆகும் . 
எனவே , log u என்ற சார்பின் எல்லை வேறுபாடு 

log •50 - log 3 


1.6990 - 0.4771 


1.2219 


ஆகவே 


அளவகோல் நீளம் 
சார்பின் எல்லை , வேறுபாடு 


9 


A 


1.2219 


7.365 . 


-ஐ ஒரு முழு எண்ணாக எடுத்துக் கொண்டால் கணக்கீடுகள் 
(computations ) எளிமையாக இருக்கும் . எனவே , n : - ன் மதிப்பை 
எனக் கொள்ளலாம் . கணக்கிடப்பட்ட 

7.365 - ஐ 

விடக் 
கூடுதலான மதிப்பை அளவுகோல் குணகமாக ( scale modulus ) 
எடுத்துக் கொண்டால் , அளவுகோலை அமைக்கக் கொடுக்கப்பட்ட 


அளவுகோல்கள் 


நீளமான 9 செ.மீட்டரைக் காட்டிலும் மிகுதியான நீளம் தேவைப் 
படுகிறது . m- ஐ 7 எனக் கொள்வதால் 3 முதல் 50 முடிய உள் 
அளவீடுகளை 7 ( 1.2219 ) , அதாவது 8.5533 செ.மீ. நீளத்தில் 
குறித்துவிடலாம் . அல்லது கொடுக்கப்பட்ட 9 செ.மீ. நீளத்தில் 
50 - க்கு மேலாக உள்ள சில எண்களுக்கும் அளவுக்குறியீடுகள் 
செய்யலாம் . எனவே , 

m- ஐ 7 என 

என எடுத்துக்கொள்வதில் 
தவறொன்றும் இல்லை . இப்பொழுது அளவுகோல் சமன்பாடு 


x = 7 log u 
ஆகும் . ஆகவே , ஒரு சுற்றுக்குரிய அளவுகோல் சரிய . 
7 செ.மீ. நீளத்தில் அமையும் . இந்த அளவுகோலில் ப என்ற 
அளவீடானது .3 என்ற அளவீட்டிலிருந்து 7 [ log u - log 3 ) 
அதாவது ( 7 log 11 - 3.3397 ) செ.மீ. தூரத்தில் இருக்கும் . 
எனவே , 4 - வின் வெவ்வேறு மதிப்புகளுக்கான இத்தூரங்களைக் 
கணக்கிட்டு அட்டவணைப்படுத்திக் ( tabulate ) கொண்டாக 
அளவுகோலை அமைப்பதற்கு வசதியாக இருக்கு 


அட்டவணை (table ) .1 


7 logu 


log u 


7logu - 3.3397 


1 


3 


0.4771 


3.3397 


0.6021 


4.2147 


4 


0.8750 


0.6990 


4.8930 


5 


1.5533 


5.4474 


2.1077 


6 


0.7782 


0.8451 


7 


5.9157 


2.5760 


8 


0.9031 


2.9820 


6.3217 


9 


0.9542 


8.6794 


S • 3397 


10 . 


1.0000 


7.0000 


3-6603 


20 


1.3010 


9.1070 


5.7673 
70000 


30 


1.4771 


10.3397 


40 


1.6021 


11-2147 


7.8750 


50 


1.6990 


11.8930 


8.5533 


22 

நேமவரைவியல் 
அட்டவணை 1 - ன் இறுதி நிரலில் ( coluran ) உள்ள எண்கள் 
| என்ற அளவீட்டிலிருந்து மற்ற அளவீடுகளுக்குள்ள தூரங்களைச் 
செ.மீட்டரில் குறிக்கின்றன . எனவே , செ.மீ , மி.மீ. அளவுகள் 
குறிக்கப்பட்ட சீர் அளவு கோலை 9 செ.மீ , நீளமுள்ள ஒரு, 
கிடைக்கோட்டின் மீது எடுத்துக்காட்டு 1 - ல் சொன்னது போல் 
வைத்து 0 , 0.8750 , ! 5533 , 8.5533 செ.மீ அளவுகளைக் 
குறிக்கும் புள்ளிகளுக்கு நேரே அளவுக்குறியீடுகள் செய்து 
முறையே 3 , 4 , 5 , 50 என்ற அளவீடுகளை எழுதினால் 
தேவையான அளவுகோல் கிடைக்கும் ( படம் 17 ) . செ மீ . , 


| 
4 


3 


5 6 7 8910 


30 


40 50 


ஆனால் 


படம் 17 
மி . மீ . அளவுகள் குறிக்கப்பட்ட சீர் அளவுகோலின் 0.8 
அல்லது 0.9 செ . மீ . அளவுகளுக்கான புள்ளிகளைத் துல்லியமாகக் 
குறித்துவிடலாம் . 

0.8750 செ மீ 

அளவுக்கான 
புள்ளியைக் கண்மதிப்பாகத்தான் குறிக்கமுடியும் 9 செ.மீ. 
நீளமுள்ள நேர்கோட்டை முதலில் வரைந்து கொண்டாலும் 
தேவையான அளவுகோல் 8.553 : செ.மீ நீளத்திற்குள் அடங்கி 
விடுவதைக் காண்க . கணக்கிடப்பட்ட மதிப்பைக் காட்டிலும் 
குறைவான மதிப்பை அளவுகோல் குணகமாகத் தேர்ந்தெடுத்துக் 
கொண்டதே இதன் காரணம் ஆகும் . 

வடிவியல் சார்ந்த அளவுகோல் அமைப்பு முறை : முதல் 
இரண்டு எடுத்துக்காட்டுகளிலும் அளவுகோல் அமைப்பது 
மிக எளிமையாக இருந்தது . ஆனால் எடுத்துக்காட்டு 3 - இல் 
அளவுகோல் அமைப்பதற்குச் செய்த கணக்கீடுகள் மிகுதி . சில 
சூழ் நிலைகளில் இம்மாதிரியான கணக்கீட்டுச் சுமையைக் குறைத் 
துக் கொள்வதற்கு வழிகள் உள்ளன . ஒரு சார்புக்கு , ஏதேனும் ஓர் 
அளவுகோல் குணகத்திற்கு அளவுகோல் கிடைக்குமாயின் , அதே 
சார்புக்கு , வேறொரு அளவுகோல் குணகத்திற்கு அளவு கோல் 
அமைப்பது எளிது . அட்டவணை 1 - ல் கண்டபடி , கணக்கீடுகள் 
எதுவும் தேவையில்லை . அளவுகோலின் அளவுகோல் குணகத்தை 
மாற்றியமைக்கும் முறைகள் சிலவற்றைக் கீழ்க்கண்ட பகுதிகள் 
விரித்துரைக்கும் . இம்முறைகள் அனைத்திற்கும் தளவடிவியலின் 
உதவி தேவை . 

விகிதசம விளக்கப்படங்கள் ( Proportional Charts ) அல்லது 
குணக விளக்கப்படங்கள் ( Modulus charts ) 

சார்புக்கு 
அளவுகோல் குணகமாகக்கொண்ட அளவு 
கோல் முன்பே கிடைக்கக்கூடியதெனில் , வடிவொத்த 


அளவுகோல்கள் 


முக்கோணங்களின் ( similar triangles ) பொதுப்பண்புகளைப் பயன் 
படுத்தி , அந்தச் சார்புக்கு m - ஐ அளவுகோல் குணகமாகக் 
கொண்ட அளவுகோலை அமைக்கலாம் . 


AX என்ற நேர்கோட்டின் மீதுள்ள அளவுகோலானது ( படங் 
கள் 18,19 ) f ( u ) என்ற சார்புக்கு , m- ஐ அளவுகோல் குணகமாகக் 
கொண்டு அமைக்கப்பட்டதெனக் கொள்க . இதில் A என்ற புள்ளிக் 


X 


Y 


X 


Uz 


2 


AL 


B 


B 


A 


படம் 18 


படம் 19 


கான அளவீட்டை u , என்க . f ( u ) என்ற சார்புக்கு m - ஐ அளவு 
கோல் குணகமாகக் கொண்டு ஒர் அளவுகோல் அமைப்பதற்கு , 
AX- க்குச் செங்குத்தாக ( perpendicular ) A வழியே செல்லும் 
நேர்கோட்டின் மீது AC : BC = m : m என்றிருக்குமாறு B , C 
என்ற இரு புள்ளிகளைக் குறிக்க வேண்டும் . இதில் C என்ற 
புள்ளி ஒரு முனைப்புள்ளியாக ( extremity ) இருக்கவேண்டும் . 
m < m எனில் , B என்ற புள்ளி A - க்கும் C - க்கும் 
இடையில் இருக்கும் ( படம் 18 ) . m > 

எனில் , 
A என்ற 

B- க்கும் C- க்கும் இடையில் இருக்கும் 
( படம் 19 ) . பின்னர் 

AX அளவுகோலின் மீ 

மீது உள்ள 
அளவுக் குறியீடுகளுக்கு C- யிலிருந்து நேர்கோடுகள் வரைய 
வேண்டும் . இந்தக் கோடுகளோ அல்லது இவற்றை நீட்டிவிட்ட 
கோடுகளோ , AX - க்கு இணையாக ( parallel ) B வழியே 
செல்லும் BY என்ற நேர்கோட்டை வெட்டும் புள்ளிகளே , 
f ( u ) என்ற சார்புக்கு , m - ஐ அளவுகோல் குணகமாகக் 
கொண்டு அமைக்கப்பட்ட அளவுகோலின் ஒத்த ( correspon - 
ding ) அளவுக் குறியீடுகள் ஆகும் , 


புள்ளி 


AX அளவுகோலில் , u , என்ற அளவீட்டுக்குரிய புள்ளியை 
P என்க . CP என்ற நேர்கோடோ அல்லது C P- ஐ நீட்டிவிட்ட 
நேர்கோடோ BY என்ற நேர்கோட்டை Q என்ற புள்ளியில் 


நேமவரைவியல் 


24 


A 


= 


AC 


11 


- 
- 


வெட்டட்டும் . 

APC , BQC என்ற வடிவொத்த முக் கோணங் 
களிலிருந்து , 

AP 

AC 
BQ 

BC 
AP 
அதாவது , 

BQ 
AX அளவுகோலின் அளவுகோல் சமன்பாடு 

x = m f ( u ) 
என்பதாலும் , A , P என்ற புள்ளிகளின் அளவீடுகள் முறையே 
uy , u , என்பதாலும் 

A p = m [ f ( u ) -- f ( xy ) ] 

m [ fiu ,) -f( u )] 
எனவே , 

BQ 

in 
குறுக்குப் பெருக்கிச் ( cross multiplying ) சுருக்கினால் 

BQ = m { f ( u ) - f ( u ) ] 
எனவே , 

== m f ( u ) 
என்ற சமன்பாட்டை உடைய BY அளவுகோலில் B என்ற புள்ளி 
4 , என்ற அளவீட்டைக் குறிப்பதாகக் கொண்டால் , ( என் , 
புள்ளி u , என்ற அளவீட்டைக் குறிக்குமென விளக்கம் கிடைக் 
கிறது . ஆகவேதான் AX அளவுகோலின் மீதுள்ள அளவுக் 
குறியீடுகளை C என்ற புள்ளியுடன் நேர்கோடுகளால் இணைக்கும் 
பொழுது , அவைகளுக்கு ஒத்த அளவுக் குறியீடுகள் BY அளவு 
கோலின் மீது கிடைக்கின்றன . 


11 


B , C என்ற இருபுள்ளிசளும் AX- க்குச் செங்குத்தான 
கோட்டின் மீதுதான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை . 
A வழியாகச் செல்லும் எந்தக் கோட்டின் மீதும் AC : BC = m : m 
என்றிருக்குமாறு இப்புள்ளிகளைக் குறித்துக் கொள்ளலாம் . ஆனால் 
BY என்ற நேர்கோடு AX- க்கு இணையாக இருக்கவேண்டும் . B , C 
என்ற புள்ளிகள் A வழியாகச் செல்லும் எந்தக் கோட்டின் மீது 
இருப்பினும் , A A PC , A B QC இரண்டும் வடிவொத்தன 
வாகவே இருப்பதால் மேற்கூறிய விளக்கமே இவ்வகைக்கும் 
பொருந்தும் . 


மேலே சொன்ன வடிவியற் கோட்பாட்டைப் ( geometrical 
principle ) பயன்படுத்தி , பல்வேறு அளவுகோல் குணகங்களுக்குச் 


அளவுகோல்கள் 


சீர் 

அளவுகோல்களைக் கொடுக்கும் ஒரு விளக்கப்படத்தைப் 
{ chart ) படம் 20 - ல் காட்டியவாறு அமைத்துக் கொள்ளலாம் . 


-10 


8 


7 ) 


nex 


6 


KO 


9 


5 


8 


6 


3 


5 


4 


2 


3 


2 


o 


0.4 


06 


0.5 


02 


03 


T 


0 


0.9 


07 


0.8 


படம் 20 


இப்படத்திற்கு 67 கித சம விளக்கப்படம் ( proportional chart ) 
அல்லது குணக விளக்கப்படம் ( modulus chirt ) எனப் பெயர் . 


என்ற அமைப்பிலுள்ள அளவுகோல்களை அமைக்க இது பயன்படு 


கிறது . 


1 


என்ற அளவுகோலை முதன்மை அளவுகோலாகக் ( primary 
scale ) கொண்டு இப்படம் அமைக்கப்பட்டுள்ளது . அளவை 
அலகு செ.மீ. என்பதால் இம் முதன்மை அளவுகோலில் ஒரு 


26 


நேமவரைவியல் 


செ.மீ. நீளம் u- வின் ஓர் அலகைக் குறிக்கும். முன்னரே 
கிடைக்கக் 

கூடிய அளவுகோலை முதன்மை அளவுகோல் 
எனலாம் . 

படங்கள் 18 , 19 ஆகியவற்றில் AX அளவுகோல் 
முதன்மை அளவுகோலாகும் முதன்மை அளவுகோலின் உதவி 
யால் தேவைப்படும் ஏனைய அளவுகோல்களை அமைத்துக் கொள்ள 
லாம் . படம் 20 - இல் கிடைக்கோட்டின் மீது சம 

இடைவெளி 
யில் குறிக்கப்பட்டுள்ள 1.0 , 0.9 , 0.8 , 

0.1 , 0 
எண்கள் 1- ன் மதிப்புகள் ஆகும் . இப்படத்தைப் பயன்படுத்தி 

X = 0.6u 
என்ற அளவுகோலை அமைக்க , முதலில் = 0.6 என்பதற்கான 
நிலைக்குத்துக் கோட்டின் மீது மடிப்பு { fold ) விழுமாறு படத்தை 

10 


என்ற 


- 


2 


nboa=x 


10 - 


7 


3 


2 


படம் 21 


மடித்துக் கொள்ளவேண்டும் . பின்னர் , எந்தக் கோட்டின் மீது 
அளவுகோலை அமைக்க வேண்டுமோ அந்தக் கோட்டின் மீது 


அளவுகோல்கள் 


27 


இம்மடிப்புப் படியுமாறு வைத்துத் தேவையான அளவுக் குறியீடு 
களைக் குறிக்கவேண்டும் . 


எனவே 


விகிதசம விளக்கப்பட முறையில் , கணக்கீட்டு வேலை மிகக் 
குறைவு . 

காலம் வீணாவதில்லை . கணக்கீடு செய்து . 
அமைக்கும் அளவுகோலைப் போலவே , விகி சம விளக்கப் பட 
முறையில் அமைக்கப்படும் அளவு கோலும் எதிர்பார்க்கும் 
அளவுக்குத் துல்லியமாக இருக்கும் . 


பல்வேறு அளவுகோல் குணகங்களுக்கான மடக்கை அளவு 
கோல்களைக் கொடுக்கும் விளக்கப்படம் , படம் 21 - இல் அமைக் 
கப்பட்டு ஈளது . 

x = m log u 
என்ற அமைப்பில் உள்ள அளவுகோல்களை அமைக்க இது பயன் 
படுகிறது . 

x = 10 lagu 
என்ற அளவுகோலை முதன்மை அளவுகோலாகக் கொண்டு 
அமைக்கப்பட்டுள்ள இப்படத்தில் கிடைக்கோட்டின் மீது குறிக்கப் 
பட்டுள்ள எண்கள் 1 - ன் மதிப்புகள் ஆகும் . 
அளவீடுகளை மாற்றி அளவுகோல் குணகத்தை மாற்றியமைக்கும் 


முறை ! 


x = 1710 


என்ற சீர் அளவுகோலின் சமன்பாட்டை 


x = k m ( A ) 


என மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் . இதை அடிப்படையாகக் 
கொண்டு , 1 என்ற அளவுகோல் குணகம் கொண்ட சீர் அளவு 
கோலிலிருந்து km என்ற அளவுகோல் குணகம் கொண்ட சீர் 
அளவுகோலைப் பின் கண்டவாறு அமைக்கலாம் . k என்பது ஒரு 
மிகை எண்ணாக இருக்க வேண்டும் . 
இருக்கவேண்டும் . k-ன் மதிப்பு 1 - ஐ 

1 - ஐ விடக் 
கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம் . 


எந்த நேர்கோட்டின் மீது km என்ற அளவுகோல் குணகம் 
கொண்ட அளவுகோலை அமைக்கவேண்டுமோ அந்த நேர் 
கோட்டின் மீது 1m என்ற அளவுகோல் குணகம் கொண்ட அளவு 
கோலைப் படிய வைக்கவேண்டும் . பின்னர் , 11 - ஐ அளவுகோல் 
குணகமாகக் கொண்ட அளவுகோலின் அளவீடு u என இருப்பின் 


28 


நேமவரைவியல் 


. 


அதற்குரிய புள்ளியை அந்த நேர்கோட்டின் மீது குறித்து , அதற்கு 
என அளவீடு செய்ய வேண்டும் . எடுத்துக்காட்டாக , 


x = 5 


என்ற அளவுகோல் வேண்டுமாயின் 


و 


. 


என்ற அளவுகோலை ஒரு நேர்கோட்டின் மீது படியவைத்து , 
பின்னர் இந்த அளவுகோலின் 1 , 2 , 3 , என்ற அளவீடு 
களுக்குரிய புள்ளிகளை அந்த நேர்கோட்டின் மீது குறித்து , அவை 
களுக்கு 0.2 , 0.4 , 0 6 என்று அளவீடுகள் செய்யவேண்டும் . 
ஏனெனில் , இங்கு k- ன் மதிப்பு 5 ஆகும் . எனவே , முதன்மை 
அளவுகோலின் அளவீடுகளை 5 - ஆல் வகுத்தால் தேவையான 
அளவுகோலின் ஒத்த அளவீடுகள் கிடைக்கும் . இதேபோன்று 

x = 0.05u 
என்ற அளவுகோல் வேண்டுமெனில் 


* - U 


4 


ஒத்த 


என்ற அளவுகோலை ஒரு நேர்கோட்டின்மீது படியவைத்து 
பின்னர் இந்த அளவுகோலின் 1 , 2 , 3 , ....... என்ற அளவீடுகளுக் 
குரிய புள்ளிகளை அந்த நேர்கோட்டின் மீது குறித்து , அவைகளுக்கு 
20 , 40 , 60 , 

என்று அளவீடுகள் செய்யவேண்டும் . 
ஏனெனில் , இங்கு k- ன் மதிப்பு 0.05 ஆகும் . எனவே , முதன்மை 
அளவுகோலின் அளவீடுகளை 0.05 - ஆல் வகுத்தால் அதாவது , 
20 - ஆல் பெருக்கினால் தேவையான அளவுகோலின் 
அளவீடுகள் கிடைக்கும் . 

m என்ற அளவுகோல் குணகம் கொண்ட மடக்கை அளவு 
கோல் கிடைக்கும் பொழுது , k m என்ற அளவுகோல் குணகம் 
கொண்ட மடக்கை அளவுகோலை எவ்விதம் அமைப்பது ? 

= 111 log u 
என்ற மடக்கை அளவுகோலின் சமன்பாட்டை 

log u 


T 


| 


X 


k 111 


அதாவது 


I 


A n:(login ) 


என்று மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் . எனவே , km என்ற 
அளவுகோல் குணகம் கொண்ட மடக்கை அளவுகோலை அமைக்க , 
m என்ற அளவுகோல் குணகம் கொண்ட மடக்கை அளவுகோலை 

நேர்கோட்டின்மீது படிய வைத்து , பின்னர் 1 - ஐ அளவு 


அளவுகோல்கள் 


கோல் குணகமாகக் கொண்ட மடக்கை அளவுகோலின் அளவீடு , 
u என இருப்பின் அதற்குரிய புள்ளியை அந்த நேர்கோட்டின் மீது ,. 


எடுத்துக் , 


k 
குறித்து , அதற்கும் என அளவீடு செய்யவேண்டும் 
காட்டாக , 

x = 50 logu 
என்ற அளவுகோல் வேண்டுமெனில் , 

x = 10 log u 


. 


என்ற அளவுகோலை ஒரு நேர்கோட்டின் மீது படிய வைத்து , 
பின்னர் இந்த அளவுகோலின் " , 3 " என்ற அளவீடு 
களுக்குரிய புள்ளிகளை அந்த நேர்கோட்டின் மீது குறித்து , அவை . 
களுக்கு 1 , 2 , 3 , என்று அளவீடுகள் செய்யவேண்டும் . 
ஏனெனில் இங்கு k- ன் மதிப்பு 5 ஆகும் . எனவே முதன்மை : 
அளவுகோலின் அளவீடுகளின் ஐந்துபடி மூலங்களே ( fifth roots ) 
தேவையான அளவுகோலின் ஒத்த அளவீடுகள் ஆகும் . 
போன்று 


தே ... 


x = 7.5 log u 


என்ற அளவுகோல் வேண்டுமெனில் 

x = 15 log u 


1 


என்ற அளவுகோலை ஒரு நேர்கோட்டின் மீது படியவைத்து 
பின்னர் இந்த அளவுகோலின் 1 , 2 , 3 , என்ற அளவீடு 
களுக்குரிய புள்ளிகளை அந்த நேர்கோட்டின் மீது குறித்து , அவை 
களுக்கு 12 , 22 , 32 , என்று அளவீடுகள் செய்யவேண்டும் . 
ஏனெனில் இங்கு k- ன மதிப்பு 75/15 அதாவது ஆகும் . 
எனவே , -யின் மதிப்பு 2 ஆகும் . ஆகவே முதன்மை அளவு : 
கோலின் அளவீடுகளின் இருபடிகளே தேவையான அளவு . 
கோலின் ஒத்த அளவீடுகள் ஆகும் . 

இணைகோடுகள் முறை (Method of Parallel Lines ) : ஏதேனும் 
ஓர் அளவுகோல் குணகத்துடன் f ( u ) என்ற 

சார்புக்கு . 
11 முதல் un முடிய 

அளவீடுகள் செய்யப்பட்ட அளவுகோல் 
முன்னரே கிடைக்குமாயின் AB என்ற ஒரு நேர்கோட்டுத் 
துண்டின் மீது , f ( u ) என்ற அதே சார்புக்கு ப 1 முதல் un முடிய 
அளவீடுகள் செய்யப்பட்ட அளவுகோலைக் கீழ்க்கண்டவாறு 
அமைக்கலாம் . முதன்மை அளவுகோலை AB- க்கு வசதியான 
கோணத்தில் ( angle ) சாய்ந்திருக்குமாறும் முதன்மை அளவு , 


4 


நேமவரைவியல் 


கோலின் u , என்ற அளவீட்டுக்குரிய புள்ளி A - யில் ஒன்றியிருக்கு 
மாறும் வைக்கவேண்டும் ( படம் 22 ) . பின்னர் முதன்மை அளவு 
கோலின் 14 என்ற அளவீட்டுக்குரிய புள்ளியையும் B - ஐயும் 
ஒரு நேர்கோட்டால் இணைக்கவேண்டும் . இந்நேர்கோட்டுக்கு 


பா 


A4 


படம் 22 


இணையாக இருக்குமாறு , முதன்மை அளவுகோலின் அளவுக் 
குறியீடுகள் வழியே நேர்கோடுகள் வரைந்தால் இந்த இணை 
கோடுகள் ( parallel lines ) AB- ஐ ஒத்த அளவுக் குறியீடுகளில் 
வெட்டும் . 


F 


படம் 23 


புள்ளிவழிக் கோடுகள் முறை ( Lines through a point method ) . 
ஏதேனும் ஒர் அளவுகோல் குணகத்துடன் f ( u ) என்ற 
சார்புக்கு 1 முதல் 11 முடிய அளவீடுகள் செய்யப்பட்ட அளவு 
கோலை முதன்மை அளவுகோலாகக் கொண்டு , AB என்ற ஒரு 
நேர்கோட்டுத் துண்டின் மீது , f ( u ) என்ற அதே சார்புக்கு ! 


அளவுகோல்கள் 


31 


முதல் 1 முடிய அளவீடுகள் செய்யப்பட்ட அளவுகோலை ஒரு 
புள்ளி வழியே பல நேர்கோடுகள் வரைந்தும் அமைக்கலாம் , 
இதற்கு முதன்மை அளவுகோலை AB - க்கு இணையாக வசதியான 
தூரத்தில் முதலில் வைக்கவேண்டும் ( படம் 23 ) . பின்னர் A , B 
என்ற புள்ளிகளை முறையே முதன்மை அளவுகோலின் u ,, ! 
என்ற அளவீடுகளுக்குரிய புள்ளிகளோடு நேர் கோடுகளால் 
சேர்க்க வேண்டும் . இவ்விரு கோடுகளும் வெட்டிக்கொள்ளும் 
புள்ளியை P என்க , P- யிலிருந்து முதன்மை அளவுகோலின் 
அளவுக்குறியீடுகளுக்கு வரைந்த நேர்கோடுகளோ அல்லது 
இவற்றை நீட்டிவிட்ட நேர்கோடுகளோ AB- ஐ ஒத்த அளவுக் 
குறியீடுகளில் வெட்டும் . 


இணைகோடுகள் முறை , புள்ளிவழிக்கோடுகள் முறை ஆகிய 
இரண்டிலும் கணக்கீட்டு வேலை இல்லை என்பதோடு கொடுக்கப் 
பட்ட எந்த நீளத்திலும் தேவையான அளவுகோலைச் சரியாக 
அமைத்துக் கொள்ளலாம் என்ற மற்றொரு நன்மையும் உண்டு . 


ஒரு சார்ப்பு அளவுகோலிலிருந்து அதே சார்புக்கு , 
அளவு 
கோல் குணகத்தைக் கூட்டியோ குறைத்தோ அளவுகோல் 
அமைக்கும் முறைகள் சில விளக்கப்பட்டன . அளவுகோல் 
குணகம் குறைக்கப்படுமாயின் சில அளவுக்குறியீடுகள் மிக 
நெருக்கமாக அமையலாம் . அப்பொழுது ஒன்றுவிட்டு ஒன்றுள்ள 
( alternate ) அளவுக்குறியீடுகளைக் குறிக்காமல் விட்டுவிடலாம் . 
இது மிக எளிது . ஆனால் , அளவுகோல் குணகம் கூடுதலாக்கப்படு 
மாயின் அளவுக்குறியீடுகளுக்கிடையே மிகுந்த இடைவெளி 
காணப்படும் . எனவே , இந்த இடைவெளிகளில் இன்னும் சில 
அளவுக்குறியீடுகள் செய்யவேண்டிய நிலைமை ஏற்படலாம் . 
முதன்மை அளவுகோலை அமைக்க எவ்வளவு வேலை இருக்குமோ , 
அதே அளவு வேலை இதற்கும் இப்பொழுது தேவைப்படும் . இந் 
நிலைமையைத் தவிர்க்க , தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முதன்மை 
அளவுகோலின் அளவுகோல் குணகத்திற்கும் அமைக்கவேண்டிய 
அளவுகோலின் அளவுகோல் குணகத்திற்கும் உள்ள 
பாடானது , கூடிய மட்டும் குறைவாக 

குறைவாக இருக்கும்படி பார்த்துக் 
கொள்ளவேண்டும் . 


வேறு 


மிக 


படித்தர அளவுகோல்கள் ( Standard Scales ) ; வரைபட முறை 
களில் அடிக்கடி வரக்கூடிய படித்தர அளவுகோல்களுள் 
இன்றியமையாதன சீர் அளவுகோலும் மடக்கை அளவுகோலுமே 
ஆகும் . 

எனவே , இந்த அளவுகோல்களைப் பல்வேறு அளவு 
கோல் குணகங்களுக்கு முன்னேற்பாடாக அமைத்து வைத்துக் 


நேமவரைவியல் 


N 


கொள்வது நல்லது . சீர் அளவுகோலை அமைப்பதற்குக் கணக் 
கீடுகள் குறைவு . ஆனால் , மடக்கை அளவுகோலை அமைப்பதற்குக் 
கணக்கீடுகள் மிகுதி . 2.5 , 9 , 10 , 15 , 20 -ஆகிய அளவுகோல் 
குணகங்களுக்கு அச்சடித்த மடக்கை அளவுகோல்கள் நழுவு 
கணிப்பான் ( slide ru e ) வைத்திருப்பவர்களிடம் பெரும்பாலும் 
இருக்கும் , எனவே , மடக்கை அளவுகோல்கள் வரும் கணக்குகளில் 
இயன்றவரை அச்சடித்த மடக்கை அளவுகோல்களைப் பயன்படுத்து 
மாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் . அச்சடித்த மடக்கை அளவு 
கோல்கள் இல்லாதவர்களுக்கு உதவியாக 1 முதல் 20 முடிய உள்ள 
m1- இன் மதிப்புகளுக்கு 

m log u 
என்ற அளவுகோல்களைக் 

கொண்ட விகிதசம விளக்கப்படம் 
ஒன்று இந் நூலின் இணைப்பாகத் தரப்பட்டுள்ளது . இருபடி அளவு 
கோல் , முப்படி அளவுகோல் , இருபடிமூல அளவுகோல் , தலைகீழ் 
அளவுகோல் போன்ற மற்ற படித்தர அளவு கோல்களைத் தேவை 
ஏற்படும் பொழுது வெவ்வேறு அளவீடுகளுக்கான தூரங்களைக் 
கணக்கிட்டு அமைத்துக் கொள்ளலாம் . 
எடுத்துக்காட்டு 4 

13 செ.மீ. நீளமுள்ள ஒரு நேர்கோட்டின் மீது 1500 முதல் 
20,000 செ.மீ. முடிய உள்ள பரப்புக்கு ( area ) ஒரு மடக்கை 
அளவுகோல் அமை . இதில் 1500. 2000 , 2000 , ...... 10,000 , 
15,000 , 20,000 செ.மீ. பரப்பினைக் காட்ட அளவுக்குறியீடுகள் 
செய் . 
விகிதசம விளக்கப்பட 

முறை , இணைகோடுகள் முறை , 
புள்ளிவழிக் கோடுகள் முறை ஆகிய மூன்று முறைகளிலும் 
தேவையான அளவுகோலை அமைக்கலாம் . விகிதசம விளக்கப்பட 
முறையில் அளவுகோல் அமைக்கும் விதம் முதலில் விளக்கப் 
பட்டுள்ளது . தேவையானது ஒரு மடக்கை அளவுகோல் ஆதலால் 
அளவுகோல் சமன்பாட்டை 

x = m log A 
எனக் கொள்க . இதில் A என்பது பரப்பினைச் செ.மீ. ? அலகில் 
குறிக்கும் . 

n ! = ; 

4, ளவுகோல் நீளம் 
சார்பின் எல்ல வேறுபாடு 


( log 20,000- log 1500 ) 


13 


( 4.3010-1 . 1761 ) 


அளவுகோல்கள் 


13 


X 


1.1249 

11.55 
இப்பொழுது அளவுகோல் சமன்பாடு 

11,55 A 
ஆகும் . இந்நூலின் இணைப்பாகத் தரப்பட்டுள்ள மடக்கை அளவு 
கோல்களின் விகிதசம விளக்கப்படத்தில் 

உள்ள 1 

= 11.55 
என்பதற்கான அளவுகோலைப் பயன்படுத்தித் தேவையான 
அளவுகோலைக் கீழே விளக்கியவாறு அமைக்கலாம் .. 

பெரும் 
பாலான மடக்கை அளவுகோல்களில் 1 முதல் 10 முடிய உள்ள 
எண்களுக்குத்தான் அளவுக்குறியீடுகள் செய்யப்பட்டிருக்கும் . 
1 முதல் 10 முடிய உள்ள அளவுகோலின் மறுபகர்ப்பே 10 முதல் 
100 முடிய , 100 முதல் 1000 முடிய 0.01 முதல் 0.1 முடிய , 0.001 
முதல் 0.01 முடிய , 

உள்ள அளவுகோல்கள் என முன்பே 
சொல்லப்பட்டுள்ளது . எனவே , 1500 முதல் 20,000 முடிய உள்ள 
அளவுகோலை அமைக்க , முதற்கட்டமாக 1500 முதல் 10,000 
முடியவும் , இரண்டாவது கட்டமாக 10,000 முதல் 20,000 
முடியவும் உள்ள அளவீடுகளுக்கு அளவுக்குறியீடுகள் செய்ய 
வேண்டும் . 1500 முதல் 10,000 முடிய உள்ள அளவுகோல் 1.5 
முதல் 10 முடிய உள்ள அளவுகோலின் மறுபகர்ப்பு ஆகும் . 
10,000 முதல் 20,000 முடிய உள்ள அளவுகோல் 1 முதல் 2 முடிய 
உள்ள அளவுகோலின் மறுபகர்ப்பு ஆகும் . 

எனவே , எந்த நேர்கோட்டின்மீது அளவுகோல் அமைக்கப்பட 
வேண்டுமோ அந்த நேர்கோட்டின்மீது , 11.55 - ஐ அளவுகோல் 
குணகமாகக் கொண்ட மடக்கை அளவுகோலை , அதன் 1.5 என்ற 
அளவீட்டுக்குரிய புள்ளியானது நேர்கோட்டின் கீழ்முனையில் 
ஒன்றியிருக்குமாறு வைத்து , 1.5 , 2 , 3 , ....... 10 என்ற அளவீடு 
களுக்கு நேரே அளவுக்குறியீடுகள் செய்து கொள்ள வேண்டும் . 
அதன் பிறகு 11.55 - ஐ அளவுகோல் குணகமாகக் கொண்ட அளவு 
கோலை அதன் ஒன்றுக்குறி ( onc mark ) , 10 - க்கு நேரே சற்று முன் 
குறிக்கப்பட்ட அளவுக்குறியீட்டுடன் ஒன்றியி ருக்குமாறு , அளவு 
கோல் அமைக்கப்படும் நேர்கோட்டின் மீது நகர்த்தி வைக்க 
வேண்டும் . இப்பொழுது 1,5 , 2 என்ற அளவீடுகளுக்கு நேரே 
அளவுக்குறியீடு செய்யவேண்டும் . நேர்கோட்டின் மீது குறிக்கப் 
பட்ட அளவுக்குறியீடுகளே தேவையான அளவுகோலின் 1500 , 
2000 , 3000 , 10,000 , 15,000 , 20,000 என்ற அளவீடுகளுக் 
குரியன வாகும் . குறித்த அளவுக்குறியீடுகளுக்கு நேரே இந்த 
ஓத்த அளவீடுகளை எழுதினால் தேவையான அளவுகோல் 
கிடைக்கும் . 

3 


நேமவரைவியல் 


11.55 - ஐ அளவுகோல் குணசமாகக் கொண்ட மடக்கை 
அளவுகோல் கிடைக்கவில்லை எனில் , படம் 18 அல்லது 19 - ல் 
விளக்கப்பட்டுள்ளது போலத் தேவையான அளவுகோலை 
அமைத்துக் கொள்ளலாம் . m = 10 என்பதற்கான அச்சடித்த 
மடக்கை அளவுசோல் கிடைக்குமா தலால் அதன் உதவியால் 
AX என்ற நிலைக்குத்துக்கோட்டின் மீது , மேலே விளக்கியபடி 


15000 


10000 
9000 


8000 


7000 


6000 


5000 


N 


4000 


5000 


2000 


1500 . 


A 


6 செ.மீ. 


செ.ம். 


படம் 24 


அளவுகோல்கள் 


80 


1500 முதல் 20,000 முடிய உள்ள அளவீடுகளுக்குப் 10 - ஐ அளவு 
கோல் குணகமாகக் கொண்ட அளவுகோலை அமைத்துக் கொள்க 
வேண்டும் . பிறகு AX- க்குச் செங்குத்தாக , A வழியாகச் செல்லும் 
நேர்கோட்டின் மீது B , C என்ற புள்ளிகளை AC : BC = 10 : 11.சு 
என்றிருக்குமாறு குறித்துக் கொள்ள வேண்டும் . C ஒரு முனைப் 
புள்ளியாக இருக்கவேண்டும் . BC > AC என்பதால் , A என்ற 
புள்ளி B , C என்ற இரு புள்ளிகளுக்கும் இடையில் இருக்கும் . AR 
அளவுகோலின் அளவுக்குறியீடுகளுக்கு C- யிலிருந்து நேர்கோடுகள் 
வரைந்து நீட்டிவிட்டால் , அவை AX- க்கு இணையாக B வழியே 
சல்லும் கோட்டை , தேவையான அளவுகோலின் ஒத்த அளவுக் 
குறியீடுகளில் வெட்டும் . தேவையான அளவுகோலை அமைத்த 
பின்னர் , AX அளவுகோலோ , C வழியாகச் செல்லும் கோடுகளோ 
தேவையில்லை ஆதலால் அவற்றைத் துடைத்தழித்து விடலாம் 
AX அளவுகோல் துடைத்தழிக்கப்படவேண்டிய ஒன்றாதலால் , 
அதை அமைக்கும் பொழுது அளவுக்குறியீடுகள் மட்டும் செய்தால் 
போதுமானது . அளவீடுகள் செய்து காலத்தை வீணாக்க 
வேண்டாம் . ஆனால் , அளவுக்குறியீடுகளுக்குரிய அளவீடுகளை 
நினைவிற் கொள்ளவேண்டும் . அப்பொழுது தான் தேவையான 
அளவுகோலில் தவறு ஏற்படாதவாறு அளவீடுகள் செய்யமுடியும் . 
எளிமைக்காகவும் வசதிக்காகவும் m - ன் மதிப்பை 11.5 என 
எடுத்துக்கொண்டு தேவையான அளவுகோலைப் படம் 24 
உள்ளவாறு அமைத்துக்கொள்ளலாம் . இப்படி அமைக்கப்பட்ட 
அளவுகோல் 13 செ.மீட்டருக்குச் சற்றுக்குறைவான நீளத்தி 
லேயே அடங்குவதைக் காண்க . 


தேவையான அளவுகோலைச் சரியாக 13 செ.மீ. நீளத்தில் 
அமைக்க வேண்டுமெனில் m = 11.55 எனக் கொள்ள வேண்டும் . 
இல்லையேல் இணைகோடுகள் முறை அல்லது புள்ளிவழிக் 
கோடுகள் முறையைப் பயன்படுத்தவேண்டும் . இந்த முறைகளைப் 
பயன்படுத்துவதற்கு m- ன் மதிப்பைக் கண்டுபிடிக்கத் தேவை 
இல்லை , இணை கோடுகள் முறையில் அளவுகோலை இப்பொழுது 
அமைக்கலாம் . A B என்ற 13 செ.மீ. நீளமுள்ள ஒரு நேர்கோடு 
வரைந்து , இதற்கு வசதியான கோணத்தில் சாய்ந்திருக்குமாறு 
AX என்ற மற்றொரு நேர்கோட்டை வரையவேண்டும் ( படம் 25 ) 
பின்னர் A என்ற புள்ளிக்கு 1500 என்ற அளவீடு இருக்குமாறு 
AX- ன் மீது 1500 முதல் 20,000 முடிய உள்ள அளவீடுகளுக்கு , 
ஏதாவது ஓர் அளவுகோல் குணகத்தைக் கொண்ட மடக்கை 
அளவுகோலை அமைத்துக் கொள்ளவேண்டும் . AX 

. அளவு 


நேமவரைவியல் 


கோலின் மீதுள்ள 20,000 என்ற அளவீட்டுக்குரிய புள்ளியையும் 
B- ஐயும் ஒரு நேர்கோட்டால் இணைக்கவேண்டும் . இந்நேர் 
கோட்டுக்கு இணையாக இருக்குமாறு , AX அளவுகோலின் அளவுக் 
குறியீடுகள் வழியே நேர்கோடுகள் வரைந்தால் இக்கோடுகள் 

ஒத்த அளவுக்குறியீடுகளில் வெட்டும் . AB- யின்மீது 


AB- ஐ 


20000 


15000 


* 


10000 
9000 
8000 


7000 


6000 


5GOO . 


4000 


100 


3000 


2000 


1500 

AAL 


படம் 25 


அளவுகோல்கள் 


அமைக்கப்பட்ட அளவுகோலே தேவையான அளவுகோல் ஆகும் . 
இந்த அளவுகோலில் 1500 , 15,000 என்ற அளவீடுகளுக்கிடையே 
உள்ள தூரத்தை , அதாவது ஒரு சுற்றுக்குரிய நீளத்தை அளந் . 
பார்த்தால் 11.55 செ.மீ. எனக் காணலாம் . இதுதான் 

அளவுகோல் நீளம் 


சார்பின் எல்லை வேறுபாடு 


20000 


15000 


10000 


9000 


8000 


7000 


6000 


5000 


.4000 


3000 


2000 


1500 . 


படம் 26 


8 


நேமவரைவியல் 


என்னும் வாய்பாட்டிலிருந்து , அளவுகோல் நீளம் 13 செ.மீ. எனக் 
கொண்டு கணக்கிடப்பட்ட m- ன் மதிப்பாகும் . 

படம் 23 - ல் விளக்கப்பட்டுள்ள புள்ளி வழிக் கோடுகள் 
முறையைப் பின்பற்றி எடுத்துக்காட்டு 4 - க்கு அமைக்கப்பட்ட 
அளவுகோல் படம் 26 - ல் காட்டப்பட்டுள்ளது . 
4. குறியீட்டுச் சமன்பாடும் குறியீட்டுக் குணகமும் ( Plotting 
Equation and Plotting Modulus ) 

Au + 3 என்ற ப - வின் ஒரு சார்பை எடுத்துக்கொள்க . இதில் 
- என்னும் மாறி ( Variable ) 5 முதல் 10 முடிய மாறுபடுகிறது 
என்க . இந்தச் சார்புக்கு 10 செ.மீ. நீளமுள்ள ஒரு நேர்கோட்டின் 
து அளவுகோல் அமைக்க வேண்டுமெனில் அதன் அளவுகோல் 
சமன்பாடு 

x = m ( 4u +3 ) 
என்ற அமைப்பில் இருக்கும் . இங்கு x என்பது அளவுகோலின் 
தொடக்கப்புள்ளியிலிருந்து u என்னும் அளவீட்டுக்குள்ள 
தூரத்தைக் குறிக்கிறது . 
Au + 3 என்ற சார்பின் பெருமம் 4 ( 10 ) + 3 

43 
4 + 3 என்ற சார்பின் சிறுமம் 4 ( 5 ) + 3 

= 23 
எனவே , 4u + 3 என்ற சார்பின் எல்லை வேறுபாடு = 43 - 23 


= 20 


4u- + 3 என்ற சார்பில் 3 என்ற மாறிலி உறுப்புக்குப் ( con : tant term ) 
பதிலாக k என்ற வேறு ஏதேனும் ஒரு மாறிலி உறுப்பு இருந்தால் , 
சார்பின் எல்லை வேறுபாடு = ( 40 + k ) - ( 20 + k ) 

= 20 
இதிலிருந்து , ஒரு சார்பின் மாறிலி உறுப்பு எதுவாயிருப்பினும் , 
அந்தச் சார்பின் எல்லை வேறுபாடு மாறாமல் அப்படியே இருக்கும் 
என்பது தெரிகிறது . எனவே ஒரு சார்பின் எல்லை வேறுபாட்டைக் 
கணக்கிடும் பொழுது மாறிலி உறுப்பை விட்டுவிடலாம் . இதனால் 
கணக்கீட்டுவேலை சிறிதளவு குறையும் . இப்பொழுது 

அளவுகோல் நீளம் 


1 = 


சார்பின் எல்லை வேறுபாடு 


10 
20 


0.5 


F 


அளவுகோல்கள் 


* 3.8 


எனவே , அளவுகோல் சமன்பாடு 


* 


0.5 ( 4u + 3 ) 
2u + 1.5 


அதாவது 


X 


= 


ஆகும் . m- ன் மதிப்பைப் பதிலிட்டபின் கிடைக்கும் இந்த இறுதிச் 
சமன்பாட்டுக்கு அளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாடு ( plotting 
equation ) எனப் பெயர் . அளவுகோலை அமைப்பதற்கு 4 - வின் 
வெவ்வேறு மதிப்புகளுக்கான x- ன் மதிப்புகள் குறியீட்டுச் சமன் 
பாட்டிலிருந்து தான் கணக்கிடப்படுகின்றன . 


அமைக்கப்போகும் அளவுகோலின் முதற்குறிக்கான அளவீடு 
5 ஆகும் . எனவே , அளவுகோலின் தொடக்கப்புள்ளியானது , 
முதற்குறியிலிருந்து 2 ( 5 ) + 1.5 அதாவது 11.5 செ.மீ. தூரத்தில் 
இடது பக்கம் இருக்கும் . அளவுகோலின் தொடக்கப் புள்ளிக்கான 
அளவீடு -0.75 ஆகும் . இது 2u + 1.5 என்பதைச் சுழிக்குச் 
( zero ) சமப்படுத்தினால் கிடைக்கும் U- வின் மதிப்பாகும் . 1.5 என்ற 
மாறிலி உறுப்புக்குப் பதிலாக , எடுத்துக் காட்டாக , 15 என்ற 
மாறிலி உறுப்பு இருந்தால் , இப்பொழுது அளவுகோலின் 
தொடக்கப்புள்ளியானது , 5 என்ற முதற்குறியிலிருந்து 2 ( 5 ) + 15 
அதாவது 25 செ மீ . தூரத்தில் இருக்கும் . இப்பொழுது அளவு 
கோலின் தொடக்கப்புள்ளிக்கான அள வீடு -7.5 ஆகும் . 
இதிலிருந்து , வெவ்வேறு மாறிலி உறுப்புகளுக்கு , தொடக்கப் 
புள்ளியின் இருப்பிடங்கள் வெவ்வேறாக இருக்கும் என்றும் , 
தொடக்கப்புள்ளிக்கான . அளவீடுகளும் வெவ்வேறாக இருக்கும். 
என்றும் அறியலாம் . 


= 2u + 1.5 
என்ற அளவுகோலில் u , u , என்னும் அளவீடுகளுக்கிடையே 
உள்ள தூரம் ( 2u , + 1.5 ) w ( 2u , + 1.5 ) 

2 ( u , w u , ) செ.மீ. 


குறியீட்டுச் சமன்பாட்டில் 1.5 என்ற மாறிலி உறுப்புக்குப் பதிலாக 
வேறு எந்த மாறிலி உறுப்பு இருந்தாலும் , uy . u , என்ற அளவீடு 
களுக்கிடையே உள்ள தூரம் 2( u w us ) செ.மீ. என்பதே ஆகும் . 
இதிலிருந்து , மாறிலி உறுப்பு எதுவாயிருப்பினும் உட்பிரிவுகளுக் 
கிடையே உள்ள தூரங்கள் மாறாது என்பதைக் காணலாம் . 


மேற்கூறியவற்றிலிருந்து ஓர் அளவுகோலின் தொடக்கப் 
புள்ளியும் , தொடக்கப்புள்ளிக்கான அளவீடும் அளவுகோலின் 


நேமவரைவியல் 


குறியீட்டுச் சமன்பாட்டிலுள்ள மாறிலி உறுப்பைச் சார்ந்தன 
என்றும் , அளவுகோலின் உட்பிரிவுகளுக்கிடையே உள்ள தூரங்கள் 
மாறிலி உறுப்பைச் சார்ந்தன அல்ல என்றும் தெரிகிறது . 


ஓர் அளவுகோலின் மீது அதன் தொடக்கப்புள்ளியைக் குறிக்க 
வேண்டிய கட்டாயம் இல்லை ஆதலால் 


x = 2u + 1.5 


என்ற சமன்பாட்டுக்கு அமைக்கப்படும் அளவுகோலும் , மாறிலி 
உறுப்பை விட்டுவிட்டால் கிடைக்கக் கூடிய 


என்ற சமன்பாட்டுக்கு அமைக்கப்படும் அளவுகோலும் ஒரே மாதிரி 
யாக இருக்கும் . இரு அளவுகோல்களிலும் ப - ன் ஓர் அலகானது 
2 செ.மீ. நீளத்தால் குறிக்கப்படும் . எனவே , ஒரு சமன்பாட்டுக்கு 
அளவுகோல் அமைக்கும் பொழுது சமன்பாட்டிலுள்ள மாறிலி 
உறுப்பை விட்டுவிடலாம் . 10 செ.மீ. நீளமுள்ள 

ஒரு நேர் 
கோட்டின் மீது , அடுத்தடுத்த இரண்டு அளவீடுகளுக்கிடையே 
உள்ள தூரம் 2 செ.மீ. இருக்குமாறு 5 , 6 , 7 , 8 , 9 , 10 என்ற 
அளவீடுகளைச் செய்தால் தேவையான அளவுகோல் கிடைக்கும் 
( படம் 27 ) . இந்த அளவுகோலின் மீது u- ன் மதிப்புகளுக்குத்தான் 


6 


6 


8 


படம் 27 


அளவுக்குறியீடுகள் செய்யப்பட்டுள்ளன ; கொடுக்கப்பட்ட சார்பில் 
ள்ள 4u என்பதன் மதிப்புகளுக்கோ, குறியீட்டுச் சமன் 
பாட்டிலுள்ள uை என்பதன் மதிப்புகளுக்கோ அல்ல . 


X 


• 2u + 1.5 


என்ற குறியீட்டுச் சமன்பாட்டில் ப - ன் கெழு ( co - efficient ) 2 ஆகும் . 
எனவேதான் , இச்சமன்பாட்டுக்கு அமைத்த அளவுகோலில் , 
2 செ.மீ. நீளம் 4 - ன் ஓர் அலகைக் குறிக்கிறது . அளவுகோல் 
குணகமான 0.5 - க்கு ஏற்ப அல்லாமல் குறியீட்டுச் சமன்பாட்டில் 
உள்ள 

u- ன் கெழுவுக்கு ஏற்ப அளவுகோலின் மீது அளவுக் . 
குறியீடுகள் செய்வதால் , இக்கெழுவைக் குறியீட்டுக்குணகம் 
( plotting modulus ) என அழைக்கலாம் . இதைப் பயனுறு குணகம் 
(effecive modulus ) எனவும் சொல்லலாம் . 


அளவுகோல்கள் 


4u + 3 என்ற சார்புக்கு அமைக்கப்பட்ட அளவுகோல் ஒரு 
சீர் அளவுகோல் ஆகும் . இனி 3 log u - 2.71 என்ற சார்புக்கு 
அளவுகோல் அமைக்கும் முறையைக் காணலாம் . ! -ன் 
நெடுக்கத்தை 2 முதல் 8 எனக் கொள்க . மேலும் , அளவுகோல் 
நீளத்தை வசதிக்கேற்ப எடுத்துக் கொள்க . தேவையான அளவு 
கோலின் அளவுகோல் சமன்பாடு 

x = m ( 3 log u - 2.71 ) 
என்ற அமைப்பில் இருக்கும் . 
சார்பின் எல்லை வேறுபாடு 

- : 3 log 8 - 3 log2 
= 3 log 4 

= 1.8063 
சார்பின் 

எல்லை வேறுபாட்டைக் கணக்கிடும்பொழுது மாறிலி 
உறுப்பான -2.71 என்பதை விட்டுவிடலாம் என அறிக . அளவு 
கோல் நீளத்தை வசதிக்கேற்பத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் 
என்பதால் , 

அளவுகோல் நீளம் 

சார்பின் எல்லை வேறுபாடு 
என்ற வாய்பாட்டை , 

அளவுகோல் நீளம் = m x சார்பின் எல்லை வேறுபாடு 
என்ற அமைப்பில் மாற்றிக் கொள்வது நல்லது . அளவுகோல் நீளம் 
ஒரு முழு எண்ணாக இருக்கத் தேவையில்லை . எனவே , அளவு 
கோலை எளிதாக அமைப்பதற்கேற்ப 11 - ன் மதிப்பைத் தேர்ந் 
தெடுத்துக் கொள்ள வேண்டும் . m- ன் மதிப்பை 5 எனத் தேர்ந் 
தெடுத்துக் கொள்க . 
எனவே , அளவுகோல் நீளம் = 5 ( 1.8063 ) 

= 9.0315 செ.மீ. 
அளவுகோல் நீளத்கைச் சரிநுட்பமாகக் கணக்கிட வேண்டிய 
தில்லை . அளவுகோல் நீளம் , தாளின் அளவுக்குள் அடங்குகிறதா 
எனப் பார்த்துக்கொண்டால் போதும் . Im- ன் மதிப்பை அளவு 
கோல் சமன்பாட்டில் பதிலிட 

5 ( 3log u - 2.71 ) 
அதாவது , 

15 log u - 13.55 
என்ற குறியீட்டுச் சமன்பாடு கிடைக்கும் . m- ன் மதிப்பான 5 - ஐ 
அளவுகோல் குணகம் என்றும் , குறியீட்டுச் சமன்பாட்டில் உள்ள 
log u- ன் கெழுவான 15 - ஐக் குறியீட்டுக் குணகம் என்றும் சொல்ல 


X 


X 


நேமவரைவியல் 


வேண்டும் . ஒரு சமன்பாட்டுக்கு அளவு கோல் அமைக்கும் 
பொழுது சமன்பாட்டிலுள்ள மாறிலி உறுப்பை விட்டுவிடலாம் .. 
எனவே , 2 முதல் 8 முடிய அளவீடுகள் செய்து 

15 logu 
என்ற சமன்பாட்டுக்கு அச்சடித்த மடக்கை அளவுகோலையோ 
மடக்கை அளவுகோல்களின் விகிதசம விளக்கப்படத்தையோ 
பயன்படுத்தி அளவுகோல் அமைத்தால் தேவையான 
கோல் கிடைக்கும் ( படம் 23 ) . 


ܒܐ6 
?;t:2 


3 


படம் 28 


இதுவரை 


// 


m logu 


என்ற அளவுகோலை } } 1 - ஐ அளவுகோல் குணகமாகக் கொண்ட 
மடக்கை அளவு கால் எனக் குறிப்பிட்டு வந்தது நினைவிருக் 
கலாம் . log u என்ற சார்புக்கு மட்டுமல்லாமல் 3 log u - 2.71 
போன்ற சார்புகளுக்கான அளவுகோலையும் மடக்கை அளவுகோல் 
என்றே சொல்லவேண்டும் . எனவே , il: - ஐ அளவுகோல் குணக 
மாகக் கொண்ட மடக்கை அளவுகோல் எனில் , அது 


Y 


} l log u 


என்ற சமன்பாட்டுக்குரிய அளவுகோலைத்தான் 
சொல்வதற்கில்லை . ஆகவே , 


குறிக்குமெனச் 


X - 


m logu 


என்ற அளவுகோலை இனிமேல் 1 - ஐக் குறியீட்டுக் குணகமாகக் 
கொண்ட மடக்கை அளவுகோல் எனக் குறிப்பிடுவதே பொருந்தும் . 


சீர் அளவுகோலையும் மடக்கை அளவுகோலையும் அடிக்கடி 
பயன்படுத்துவதால் au + b , alogu + ) என்ற அமைப்பில் உள்ள 
சார்புகளுக்கு அமைக்கப்பட்ட அளவுகோல்களின் குறியீட்டுக் 
குணகம் பற்றிச் சொல்லப்பட்டன . வேறுவகையான அளவு . 
கோல்களின் குறியீட்டுக் குணகம் பற்றித் தேவை ஏற்படும் 
பொழுது தெரிந்து கொள்ளலாம் . 


குறைக் குறியீட்டுக் குணகம் ( Negative Plotting Modulus ) : 
60 - 40 என்ற ப - ன் ஒரு சார்பை எடுத்துக்கொள்க . 


அளவுகோல்கள் 


43 


u- ன் நெடுக்கத்தை ( range ) 5 முதல் 25 முடிய எனவும் , அளவு 
கோலின் நீளத்தை 10 செ.மீ. எனவும் கொள்க . இந்தச் 
சார்புக்குரிய அளவுகோல் சமன்பாடு 

n ( 60 - 4u ) 
என்ற அமைப்பில் இருக்கும் . 


11 


u = 5 எனில் , 60 - lit 

= 25 எனில் , 60 - + - 40 
எனவே , 60 - 4u என்ற சார்பின் பெருமம் 40 என்றும் , சிறுமம்- 10 
என்றும் தெரிகிறது . !! - ன் குறைந்த மதிப்புக்குச் சார்பின் 
பெருமமும் , மிகுந்த மதிப்புக்குச் சார்பின் சிறுமமும் கிடைப்பதைக் 
காணலாம் . 
சார்பின் எல்லை வேறுபாடு 10 - ( - 10 ) 

80 
F30 --- 4u என்ற சார்பின் எல்லை வேறுபாட்டைக் கணிக்கிடும் 
பொழுது மாறிலி உறுப்பை விட்டுவிடலாம் . மாறிலி உறுப்பை 
விட்டுவிட்டால் கிடைப்பது -- + 1 / ஆகும் . - 4u என்பதன் எல்லை 
வேறுபாடும் குறைக்குறியை ( negative sigo ) நீக்கிவிட்டால் 
கிடைக்கும் -Hu என்பதன் எல் லைவேறுபாடும் சமமாகும் . எனவே , 
60 4u என்ற சார்பின் எல் லவேறுபாட்டைக்காண 4u என்ற 
சார்பின் எல்லைவேறுபாட்டைக் கணக்கிட்டாலே போதும் . 
என்ற சார்பின் எல்லை வேறுபாட் .க் கணக்கிடுகையில் 
1 ( 23 ) -- 1 ( 5 ) எனக்கணக்கிடாமல் , 4 என்ற பெருக்கும் மாறிலி 
யயும் ( multiplying 
( multiplying coastani ) w என்பதன் 

எல்லைவேறு 
பாட்டையும் பெருக்கி , 4 ( 2 | - - 5 ) அதாவது 80 எனக் கணக் 
கிடலாம் . 

அளவுகோல் நீளம் 
இப்பொழுது 

சார்பின் எல்லை வேறுபாடு 


4u 


யை 


- 


10 
80 


|) 


1 
81 


எனவே , குறியீட்டுச் சமன்பாடு 

1 (00 - 4u ) 
அதாவது , x 

7.5 - 0.5u 


X 


11 


- 


நேமவரைவியல் 


ஆகும் . குறியீட்டுச் சமன்பாட்டில் ! - வின் கெழு ஒரு குறை எண் 
ஆதலால் குறியீட்டுக் குணகத்தைக் குறைக் குறியீட்டுக் குணகம் 
(negative plotting modulus ) எனச் சொல்லலாம் . ப - வின் கெழு ஒரு 
மிகைஎண்ணாக இருப்பின் அளவீடுகள் எத்திசையில் கூடிக் 
கொண்டு செல்லுமோ , அதற்கு எதிர்த்திசையில் அந்த அளவீடுகள் 
A- வின் கெழு ஒட்டு குறை 

எண்ணாக இருக்கும் பொழுது கூடிக் 
சொண்டு செல்லும் . 


- ; 7.5-0.5u 


என்ற அளவுகோலின் குறியீட்டுக் குணகம் -0.5 என்பதால் 
இந்த அளவுகோலில் 0.5 செ.மீ. நீளம் ! -வின் ஓர் அலகைக் 
குறிக்கும் என்றும் . அளவீடுகள் வலமிருந்து இடமாகக் கூடிக் 
கொண்டு செல்லும் என்றும் பொருளாகிறது . x- ஐ இடமிருந்து 
வலமாக அளக்கவேண்டும் என்பதை நினைவிற் கொள்க . எனவே , 


7.5-0.5u 


என்ற அளவுகோலை அமைக்க , 10 செ.மீ. நீளமுள்ள ஒரு நேர் 
கோடு வரைந்து , 0.5 செ மீ . இடைவெளி இருக்குமாறு அளவுக் 
குறியீடுகள் செய்து வலமிருந்து இடமாக 5 , 6 , 7 , ........ 

25 என 
அளவீடுகள் செய்யவேண்டும் . இல்லையேல் 25 , 24 , 23 , ...... , 5 என 
இடமிருந்து வலமாக அளவீடுகள் செய்யவேண்டும் . இவ்வாறு 
அமைக்கப்பட்ட அளவுகோல் படம் 29 - ல் காட்டப்பட்டுள்ளது . 

- 
25 20 15 

io 


பட : 29 


கூடும் சார்பும் ( Increasing function ) குறையும் சார்பும் (Decrea 
sing function ) : u- வின் மதிப்பு கூடக்கூட f ( x ) -வின் மதிப்பும் 
கூடினால் ( u ) - க்குக் கூடும் சார்பு ( increasing function ) எனப்பெயர் . 
li- வின் மதிப்பு கூடக்கூட- f ( u ) - வின் மதிப்பானது குறைந்து 
கொண்டு சென்றால் f ( ! ) - க்குக் குறையும் சார்பு (decreasing 
function ) எனப்பெயர் . 

x = m f ( u ) 
அளவுகோலில் எத்திசையில் X- ஆனது அளக்கப்படு 
கிறதோ அத்திசையில் தான் அளவுகோலை அமைப்பதாகச் சொல்ல 
வேண்டும் . f ( x ) ஒரு கூடும் சார்பெனில் அளவுகோலை அமைக்கும் 


என் 


அளவுகோல்கள் 


திசையில் தான் அளவீடுகள் கூடிக்கொண்டு செல்லும் . f ( x ) ஒரு . 
குறையும் சார்பெனில் அளவுகோலை அமைக்கும் திசைக்கு எதிர்த் 
திசையில் அளவீடுகள் கூடிக்கொண்டு செல்லும் . 

7.5 - 0.5u 
என்ற அளவுகோலை இடமிருந்து வலமாக அமைப்பதாலும் , 
7.5-6.51 ஒரு குறையும் சார்பு என்பதாலும் அளவீடுகள் 
வலமிருந்து இடமாகக் கூடிக்கொண்டு செல்கின்றன . 


- 


அளவுகோல் குணகமும் குறியீட்டுக் குணகமும் : ஓர் அளவு 
கோலின் அளவுகோல் சமன்பாடும் குறியீட்டுச் சமன்பாடும் 
ஒரே பொருளைத்தான் உணர்த்துகின்றன . அளவுகோல் சமன் 
பாட்டில் m- ன் மதிப்பைப் பதிலீடு செய்து , அளவுகோலை 
அமைப்பதற்கேற்ப மாற்றியமைக்கப்படும் சமன்பாடே குறி 
யீட்டுச் சமன்பாடு எனப்படும் . ஆனால் , ஓர் அளவுகோலின் 
ணகமும் குறியீட்டுக் குணகமும் ஒரே பொருளை உணர்த்துவன 
அல்ல . அளவுகோல் குணகம் என்பது உருப்பெருக்கக் கூறு 
( enlargement factor ) அல்லது உருச்சுருக்கக் கூறு (reduction 
factor ) ஆகும் . ஒரு குறிப்பிட்ட நீளத்தில் ஓர் அளவுகோல் 
பொருந்தவேண்டும் என்பதற்காகப் பயன்படுத்தப்படும் எண்ணே 
அளவுகோல் குணகம் ஆகும் . இது எப்பொழுதும் ஒரு மிகை 
எண்ணாகவே இருக்கும் . மேலும் குறை உருப்பெருக்கம் ( negative 
enlargement ) என்பதற்கோ , குறை உருச்சுருக்கம் ( negative reduc . 
tion ) என்பதற்கோ எந்தவிதப் பொருளும் இல்லை . அளவுகோல் 
குணகத்தையும் கொடுக்கப்பட்ட சார்பில் உள்ள u , log u , u , , 
Vu , ! போன்றவற்றின் கெழுவையும் பெருக்கக் கிடைப்பது 
குறியீட்டுக் குணகம் ஆகும் . சார்பைப் பொறுத்துக் குறியீட்டுக் 
குணகம் ஒரு மிகை எண்ணாகவோ அல்லது ஒரு குறை 
எண்ணாகவோ இருக்கலாம் . 

நேபவரையங்கள் மைக் கும்பொழுது அளவுகோல்களின் 
இருப்பிடத்தைக் காண அளவு நால் குணகமும் , அளவுகோல் 
களின் மீது அளவுக்குறியீடுகள் செய்யக் குறியீட்டுக் குணகமும் 
பயன்படுகின்றன . 
5. அடுத்துள்ள அளவுகோல்கள் ( Adjacent Scales ) 

இதுவரை சார்பு அளவுகோல்கள் வேறு சார்பு அளவுகோல் 
களோடு தொடர்புகொள்ளாத வகையில் தனித்தனியாக அமைக்கப் 
பட்டன . அளவுகோல்களைத் தனித்தனியாக அமைப்பதால் ஓரிரு 
பயன்களே உண்டு . இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட 


14 


46 


நேமவரைவியல் 


சார்பு அளவுகோல்களை , அவைகளுக்குள் ஒரு தொடர்பு இருக்கு 
மாறு அருகருகே வைத்தால் இன்னும் சில பயன்களை எதிர் 
பார்க்கலாம் . 
ul , ) என்ற இரு மாற்களுக்குள்ள தொடர்பு , 

f , ( d ) = f ( s ) 
என்ற சமன்பாட்டால் கொடுக்கப் பட்டிருப்பின் , இச்சமன்பாட்டுக்கு 
இயற்கணித முறைகளில் ( algebraic methods) தீர்வு ( solution ) 
காணலாம் . வரைபட முறைகளிலும் இச்சமன்பாட்டுக்குத் 
தீர்வு காணலாம் . 


u , v- அளவுகோல்களை ஒரு நேர்கோட்டின் மீது பக்கத்திற்கு 
ஒன்றாக ( நிலைக்குத்துக் கோடாயின் இடது பக்கம் ஒன்றும் வலது 
பக்கம் ஒன்றுமாக , கிடைக்கோடாயின் மேற் பக்கம் ஒன்றும் 
கீழ்ப்பக்கம் ஒன்றுமாக ) u , v என்பவற்றின் ஒத்த மதிப்புகள் ஒன்றுக் 
கொன்று நேரெதிரே இருக்குமாறு அமைத்தால் , ஒரு மாறியின் 
மதிப்பிலிருந்து அதற்கு ஒத்த மற்றொரு மாறியின் மதிப்பை 
உடனே காணலாம் . இவ்வாறு ஒரு நேர்கோட்டின் மீது 
பக்கத்திற்கு ஒன்றாக அமைக்கப்பட்ட அளவுகோல்களுக்கு 
அடுத்துள்ள அளவுகோல்கள் ( adjaccnt scales ) எனப் பெயர் . 

fi ( u ) = f ( v ) 
என்ற சமன்பாட்டுக்கு , அடுத்துள்ள அளவுகோல்கள் அமைக்கும் 
முறையை இப்பொழுது காணலாம் . 

. u , -அளவு கோல்களின் 
சமன்பாடுகளை முறையே 

m , fl ( u ) 

y = m , f : ( v ) 
எனக்கொள்க . 

எனபது 

4- அளவுகோலின் தொடக்கப் 
புள்ளிக்கும் ப என்னும் அளவீட்டுக்கும் இடையே உள்ள தூரம் 
ஆகும் . என்பது -அளவு கோலின் தொடக்கப்புள்ளிக்கும் 
> என்னும் அளவீட்டுக்கும் இடையே உள்ள தூரம் ஆகும் . 1i , v 
அளவுகோல்களின் டெக்கப் புள்ளிகளுக்கான அளவீடுகளை 
முறையே ,, V .. எனக் கொண்டால் , 

fl ( u ) 


X 


0 


0 


எனவே , fi ( us) f , ( v ) 
இதிலிருந்து u , v . என்பன கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 
நிறைவுசெய்யும் (satisfying ) வகையில் உள்ள u , v இவற்றின் 
மதிப்புகள் எனத் தெரிகிறது . ஒத்த மதிப்புகள் , அளவுகோல்கள் 


அளவுகோல்கள் 


47 


என்ற 


A 


அமைக்கப்படும் நேர்கோட்டின் மீது ஒன்றுக்கொன்று நேரெதிரே 
இருக்கும் ஆதலால் u , , v , என்ற அளவீடுகளுக்கான புள்ளிகள் 
ஒன்றியிருக்கும் எனத் தெரிகிறது . இதேபோல் 

fi ( u ) -- f , ( v ) 
என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் உள்ள u , v என்ற 
அளவீடுகளுக்கான புள்ளிகளும் ஒன்றியிருக்கும் . எனவே , ! ,, !! 

அளவீடுகளுக்கிடையே உள்ள தூரமும் ya , y என்ற 
அளவீடுகளுக்கிடையே உள்ள தூரமும் சமமாகும் . 

சமமாகும் . எனவே 
y . ஆகவே அளவுகோல் சமன்பாடுகளை 

m, fi ( u ) 

r = m , f , ( v ) 
எனக் கொள்ளலாம் . 

fi ( u ) = 1 , ( v ) 
என்பதால் m , = m ,. எனவே அளவு கோல் சமன்பாடுகள் 

= mf ( 1 ) 

mf , (1 ) 
எனக் கொண்டு , u , 

அளவு கோல்களை 

அமைத்தால் 
தேவையான அடுத்துள்ள அளவுகோல்கள் கிடைக்கும் . u , y 
அளவுகோல்கள் இரண்டும் ஒரே அளவுகோல் குணகத்தைக் 
கொண்டுள்ளன என்பதை நினைவிற் கொள்க . 


X 


1 


செல்சியஸ் ( Celsius ) வெப்பநிலை அளவுக்கும் , ஃபாரன்ஹீட்டு 
( Fahrenheit ) வெப்பநிலை அளவுக்கும் உள்ள தொடர்பினை 

F = 1.8C + 32 
என்ற சமன்பாட்டிலிருந்து அறியலாம் . இச்சமன்பாட்டில் உள்ள 
இரண்டு மாறிகள் F , C என்பனவாகும் . இச்சமன்பாட்டுக்குக் 
கீழ்க்கண்டவாறு அடுத்துள்ள அளவுகோல்களை 

அமைக்க 
வேண்டும் . C- ன் மதிப்பு 0 முதல் 100 முடிய மாறுபடுவதாகக் 
கொள்க . எனவே , F- ன் மதிப்பு : 32 முதல் 212 முடிய மாறுபடும் . 
அளவுகோல் சமன்பாடுகளை 

F - அளவுகோலுக்கு . = m F என்றும் 

C - அளவுகோலுக்கு x = m ( 1,8C + 3.2 ) என்றும் 
கொள்க . m- ன் மதிப்பை வசதிக்கேற்பத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளலாம் . 
F- ன் சமன்பாட்டிலிருந்து அளவுகோல் நீளம் 

= m ( 212-32 ) 
= 180 m 


48 


நேமவரைவியல் 


= 0.05 எனத் தேர்ந்தெடுத்துக் கொளக . எனவே , அளவு 
கோல் நீளம் 9 செ.மீ. ஆகிறது . m -ன் இதே மதிப்பைத்தான் 
C- அளவுகோலுக்கும் பயன்படுத்தவேண்டும் . அளவுகோல்களை 
எளிதாக அமைப்பதற்கேற்ற குறியீட்டுக் குணகம் கிடைக்குமாறு 
m- ன் மதிப்பைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் . m = ts 
எனத் தேர்ந்தெடுத்துக்கொண்டு 10 செ.மீ. நீளத்தில் அளவு 
கோலை அமைப்பதைவிட , m = 0.05 எனத் தேர்ந்தெடுத்துக் 
கொண்டு 9 செ.மீ. நீளத்தில் அளவுகோலை அமைப்பதே எளியது . 
இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


F- அளவுகோலுக்கு , x = 0.05 F 
C- அளவுகோலுக்கு , x = 0.05 ( 1.8 C + 32 ) 

அதாவது x = 0.09 C + 1.6 
ஆகும் . இவ்விரண்டு சமன்பாடுகளையும் 


பாகை 


0.05 F = x = 0.09 C +1.6 
என்ற அமைப்பிலும் எழுதலாம் . 

F , C- அளவுகோல்கள் இரண்டும் சீர் அளவுகோல்களே 
ஆகும் . F- அளவுகோலில் 0.05 செ.மீ. நீளம் ஒரு வெப்ப நிலைப் 
பாகையையும் , C- அளவுகோலில் 0.09 செ.மீ. நீளம் ஒரு பாகை 
யையும் குறிக்கின்றன . F- அளவுகோலில் 0.5 செ.மீ. நீளம் 10 
பாகைகளையும் C- அளவுகோலில் 0.9 செ.மீ. நீளம் 10 
களையும் குறிக்கின்றன என்றும் கூறலாம் . 

F- அளவுகோலை 9 செ.மீ. நீளமுள்ள ஒரு நேர்கோட்டின் மீது 
முதலில் அமைக்கவேண்டும் ( படம் 30 ) . 32 என்ற அளவீடு நேர் 
கோட்டின் இடது முனையிலும் , 212 என்ற அளவீடு வலது 
முனையிலும் இருக்கும் . இந்த அளவுகோலில் 32 , 40 , 50 , 60 , 
210 , 212 என்ற அளவீடுகளைச் செய்தால் போதுமானது . 

பிறகு F , C இவற்றின் ஒத்த மதிப்புகள் ஒன்றுக்கொன்று 
நேரெதிரே இருக்குமாறு . C- அளவுகோலை F- அளவுகோல் அமைக் 
கப்பட்ட அதே நேர்கோட்டின் மறுபக்கத்தின் மீது அமைக்க 
வேண்டும் . இதற்கு 

F = 1.8 C + 32 
என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் F = 32 , C = 0 
போன்ற F , C இவற்றின் ஒத்த மதிப்புகளைக் கொண்ட ஒரு 
தொகு தியைத் ( set ) தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் . பின்னர் 
F- அளவுகோல் அமைக்கப்பட்ட நேர்கோட்டின் மறுபக்கத்தில் , 


அளவுகோல்கள் 


F = 32 என்ற புள்ளிக்கு நேர் எதிரே , அதாவது F- அளவு 
கோலின் 32 என்ற அளவீட்டுக்குரிய புள்ளிக்கு நேர் எதிரே 
0 ( சுழி ) என அளவீடு செய்யவேண்டும் . இதுவே ( -அளவுகோலை 


8888 


-120 


01 
. 


130 


140 


150 


OT 


081 


200 


212 


F 


20-70 


1 


09|--OL 


061 

F06 


0/500 


40 


30 


O 


50 


09 


80 


. 

8c 
பொருத்தப்புள்ளி 

படம் 30 
அமைப்பதன் முதற்கட்டமாகும் . அதன் பிறகு , C- அளவுகோலில் 
0.9 செ . மீ . நீளம் 10 பாகைகளைக் குறிக்கும் என்பதை நினைவிற் 
கொண்டு 10 , 20 , 30 , ....... 100 என்ற அளவீடுகளுக்கான அளவுக் 
குறியீடுகளைச் 

செய்து C- அளவுகோலை அமைத்து முடிக்க 
வேண்டும் . இவ்வாறு F , C- அளவுகோல்களை ஒரு நேர்கோட்டின் 
இரு பக்கங்களிலும் அமைத்தால் தேவையான அடுத்துள்ள அளவு 
கோல்கள் கிடைக்கும் . 

F , C- அளவுகோல்கள் இரண்டையும் பொருத்துவதற்கு 
F = 32 , C = 0 என்ற புள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்லவா ? 
இப் புள்ளிக்குப் பொருத்தப் புள்ளி ( matching point ) எனப் பெயர் . 
அளவுகோல்களைப் பொருத்துவதற்குப் பொருத்தப் புள்ளியைத் 
தேர்ந்தெடுப்பது மிக இன்றியமையாததாகும் . சமன்பாட்டை 
நிறைவு செய்யும் வகையில் உள்ள F , C மதிப்புகளுக்குரிய புள்ளி 
எதை வேண்டுமானாலும் பொருத்தப் புள்ளியாகத் தேர்ந் 
தெடுத்துக் கொள்ளலாம் . எடுத்துக்காட்டாக , F = 50 , C = 10 
என்ற புள்ளியையோ , F = 140 , C = 60 என்ற புள்ளியையோ 
பொருத்தப் புள்ளியாக எடுத்துக் கொள்ளலாம் . F = 140 , C = 60 
என்ற புள்ளியைப் பொருத்தப் புள்ளியாக எடுத்துக்கொண்டால் , 
C- அளவுகோலில் 60 என்ற 

அளவீட்டுக்குத்தான் முதலில் 
அளவுக்குறியீடு செய்யப்படும் . பிறகு C- அளவுகோலை அமைத்து 
முடிக்க C = 60 என்ற புள்ளிக்கு இடப் பக்கத்தில் உள்ள பகுதி 
யிலும் வலப் பக்கத்தில் உள்ள பகுதியிலும் நேர்கோட்டின்மீது 
தேவையான அளவுக்குறியீடுகள் செய்யவேண்டும் . 

அடுத்துள்ள அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகள் ஒன்றி 
யிருக்கும் எனச் சொல்லப்பட்டது . F- அளவுகோலில் 32 என்ற 
அளவீடு F- அளவுகோலின் தொடக்கப்புள்ளியிலிருந்து ( 0.05 ) ( 32 ( 
அதாவது 1.6 செ.மீ. தூரத்தில் வலப் பக்கத்தில் உள்ளது . 
C- அளவுகோலில் , F = 32 என்பதற்கொத்த 0 என்ற அளவீடு 
C- அளவுகோலின் தொடக்கப்புள்ளியிலிருந்து ( 0.09 ) 0 + 1.6 அதா 
வது 1.6 செ.மீ. தூரத்தில் வலப் பக்கத்தில் உள்ளது . இதிலிருந்து 
F , C- அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகள் ஒன்றியிருக்கும் 


நேமவரைவியல் 


என்றும் பொதுவான ( common ) இப்புள்ளி F = 32 , C = 0 என்ற 
புள்ளிக்கு இடப் பக்கம் 1.6 செ . மீ . தூரத்தில் உள்ளதென்றும் 
தெளிவாகும் . 


வரைபடத்திலிருந்து ( Graph ) அடுத்துள்ள அளவுகோல்கள் : 
u , V என்ற மாறிகளுக்குள்ள தொடர்பு ஒரு சமன்பாட்டின் 
அமைப்பில் கிடைக்காமல் ஒரு வரைபடத்தின் அமைப்பில் 
கிடைக்கக்கூடும் . மேலும் இவ்வரைபடத்திலிருந்து u , v இவை 
களுக்குள்ள தொடர்பினைச் சமன்பாட்டின் 

சமன்பாட்டின் அமைப்பில் 

அமைப்பில் கூற 
இயலாமல் போகலாம் . இந்நிலையில் வரைபடத்திலிருந்து u , v 
இவைகளுக்கு அடுத்துள்ள அளவுகோல்களைக் கீழ்க்கண்டவாறு 
அமைக்கலாம் . 


வரைபடத்தில் ( படம் 31 ) ! -வின் மதிப்புகள் X- அச்சின் 
( x - axis ) மீதும் அதாவது கிடை அச்சின் ( horizontal axis ) மீதும் , 
y- யின் மதிப்புகள் Y- அச்சின் ( Y - axls ) அதாவது நிலைக்குத்து 
அச்சின் ( vertical axis ) மீதும் குறிக்கப்பட்டுள்ளன எனக் கொள்க . 
வரைபடத்தில் ! , I இவற்றிற்குள்ள தொடர்பை ஒரு வளைகோடு 
( curve ) காண்பிப்பதாகக் கொள்க . இவற்றிற்குள்ள தொடர்பு ஒரு 


50 
ப 


40 


3 


20 


10 


| 


8 


-40 


F30 


01 


ம 


வ 


O 


படம் 31 


நேர்கோட்டால் காண்பிக்கப்பட்டால் u , | இவற்றிற்கிடையே 
நேர்கோட்டுத் தொடர்பு ( linear relation ) இருப்பதாகப் பொருளா 
கிறது . எனவே u , v இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பை u , V 
என்னும் மாறிகளைக் கொண்ட ஒருபடிச் சமன்பாட்டால் ( linear 
cquation ) தெரிவிக்கலாம் . 


51 


அளவுகோல்கள் 


கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் , 14 - வின் பல்வேறு மதிப்பு 
களுக்கான நிலைக்குத்துக் கோடுகளை வரைய வேண்டும் . இக் 
கோடுகள் வரைபடத்திலுள்ள வளைகோட்டை எந்தப் புள்ளிகளில் 
வெட்டுகின்றனவோ அந்தப் புள்ளிகள் வழியாகக் கிடைக் 
கோடுகள் வரைந்தால் , இக்கிடைக்கோடுகள் Y- அச்சைப் பல் 
வேறு புள்ளிகளில் வெட்டும் . இந்தப் புள்ளிகளுக்கு ! -வின் ஒத்த 
மதிப்புகளை அளவீடு செய்ய வேண்டும் . இவ்வாறு செய்வதால் 
Y- அச்சின் மீது 1- அளவுகோல் ஒன்று கிடைக்கிறது . Y. அச்சின் 
மீது முன்பே அளவுகோல் அமைக்கப்பட்டுள்ளது . எனவே , 
Y- அச்சின் மீது ! , I - இவைகளுக்கு அடுத்துள்ள அளவுகோல்கள் 
கிடைக்கின்றன . 1 , ! -அளவுகோல்களை x- அச்சின் மீது 
வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம் . இதற்கு முதலில் 
கிடைக்கோடுகளையும் 

பின்னர் நிலைக்குத்துக்கோடுகளையும் 
வரையவேண்டும் . 

1 !, என்ற மாறிகளுக்கு இடையே உள்ள தொடர்பானது 
சமன்பாட்டின் அமைப்பில் கிடைத்தாலும் , அத்தொடர்பினைக் 
காட்டும் வரைபடத்தை வரைந்து பின்னர் மேற்கூறிய முறையில் 
அடுத்துள்ள அளவுகோல்களை அமைக்கலாம் . இப்படிச் செய் 
வதைக்காட்டிலும் அளவுகோல் சமன்பாடுகளைப் பயன்படுத்தி 
அடுத்துள்ள அளவுகோல்களை எளிதில் அமைக்கலாம் . 

1 , V என்ற மாறிகளுக்குள்ள ஒத்த மதிப்புகள் அட்டவணை 
அமைப்பில் கிடைக்கக்கூடும் . இவ்வட்டவணையிலிருந்து u , v 
இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பை ஒரு சமன்பாட்டின் 
அமைப்பில் கூறமுடியாதவாறும் இருக்கும் . 

இந்நிலையில் u , v 
இவைகளுக்கு அடுத்துள்ள அளவுகோல்கள் அமைக்க வேண்டு 
மெனில் , முதலில் u , I இவைகளுக்குள்ள வரைபடம் வரைந்து 
பின்னர் படம் 31 - இல் விளக்கிக் காட்டியபடி செய்யவேண்டும் . 
எடுத்துக்காட்டு 5 

வட்டத்தின் ( circle ) விட்டம் ( diameter ) 100 முதல் 500 செ.மீ. 
முடிய மாறுபடும் பொழுது வட்டத்தின் பரப்பினைக் கண்டு 
பிடிப்பதற்கு ஏற்ப அடுத்துள்ள அளவுகோல்கள் அமை . 

வட்டத்தின் விட்டத்தை D என்ற எழுத்தாலும் , பரப்பை 
A என்ற எழுத்தாலும் குறித்துக்கொள்க . எனவே , 

A == "- D 

DA 
A- என்ற மாறிக்குச் சீர் அளவுகோலைப் பயன்படுத்தினால் D என்ற 
மாறிக்கு இருபடி அளவுகோலைப் பயன்படுத்தவேண்டும் . 


52 


நேமவரைவியல் 


A = 


= | D 


Da 
4 


என்ற சமன்பாட்டுக்கு மடக்கை அளவுகோல்களைப் பயன்படுத்து 
தல் நல்லது . எனவே இச்சமன்பாட்டை மடக்கை அமைப்பில் 


log A = log ( ) + 2 log D 


என மாற்றி எழுதிக்கொள்க . 

அளவுகோல் சமன்பாடுகளை 


A- க்கு 


x = m log A 
x = in [ log ( 1/4 ) + 2 log D ] 


D- க்கு 


எனக்கொள்க . அளவுகோல்களை எளிதாக அமைப்பதற்கேற்ப 
குறியீட்டுக் குணகங்கள் கிடைக்குமாறு m -இன் மதிப்பைத் தேர்ந் 
தெடுத்துக் கொள்ள வேண்டும் . அதே நேரத்தில் அளவுகோல் 
நீளம் தாளின் அளவுக்குள் அடங்குமாறு பார்த்துக்கொள்ள 
வேண்டும் . 


D- யின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m ( 2 log 500 - 2 log 100 ) 


= 2 m log 5 


= 1.398 mi 


111 


* 


10 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே A- அளவு 
கோலின் குறியீட்டுக் குணகம் 10 ஆகும் . D- அளவுகோலின் குறி 
வீட்டுக் குணகம் 20 ஆகும் . இக் குறியீட்டுக் குணகங்களுக்கான 
அச்சடித்த மடக்கை அளவுகோல்கள் கிடைக்கக்கூடியன ஆதலால் 
A , D- அளவுகோல்களை அமைப்பது எளிது . இப்பொழுது குறி 
யீட்டுச் சமன்பாடுகள் 


A. க்கு 


x = 10 log A 


D. க்கு 


x = 10 ( log ( 1/4 ) + 2 log D ] 


அதாவது x = 20 log D + 10 log 0.7854 


அதாவது x = 20 log D + 10 ( T. 8951 ) 


அதாவது x = 20 log D - 1.049 


அளவுகோல்கள் 


ஆகும் . ஓர் அளவுகோலை அமைக்கும் பொழுது மாறிலி உறுப்பை 
விட்டுவிடலாம் . எனவே D- அளவுகோலின் குறியீட்டுச் சமன் 
பாட்டில் உள்ள மாறிலி உறுப்பின் மதிப்பை 1.0-19 எனக் 


கணக்கிடாமல் 10 log ( 1 ) என்றே வைத்துக்கொள்ளலாம் . 


20 - ஐக் குறியீட்டுக் தணகமாகக் 

கொண்ட அச்சடித்த 
மடக்கை 

அளவுகோலைப் பயன்படுத்தி D- அளவுகோலை ஒரு 
நேர்கோட்டின் மீது முதலில் அமைக்கவேண்டும் . இதில் 100 முதல் 
500 முடிய அளவீடுகள் செய்யவேண்டும் ( படம் 32 ) 100 - க்கும் 
500 - க்கும் இடையேயுள்ள 

தூரம் சரியாக 

13.98 செ.மீ. 
இருக்கும் . 


பிறகு பொருத்தப் புள்ளியைத் { matching point ) தேர்ந் 
தெடுத்துக் கொள்ளவேண்டும் D = 100 எனில் A = 785-1 . எனவே 
A- அளவுகோலை அமைப்பதன் முதற்கட்டமாக , D = 100 என்ற 
புள்ளிக்கு நேர் எதிரே ) - அளவுகோல் அமைக்கப்பட்ட நேர் 
கோட்டின் மறுபக்கத்தில் 7854 என அளவீடு செய்ய வேண்டும் . 
பின்னர் A- அளவுகோல் அமைக்கப்படவேண்டிய நேர்கோட்டின் 
மீது , 10 - ஐக் குறியீட்டுக் குணகமாகக் கொண்ட மடக்கை அளவு 
கோலை அதன் 7.854 என்ற அளவீட்டுக்குரிய புள்ளியானது 
பொருத்தப் புள்ளியில் ஒன்றியிருக்குமாறு வைத்து 8 , 9 , 10 என்ற 
அளவீடுகளுக்குரிய புள்ளிகளைக் குறிக்கவேண்டும் . இவை A 
அளவுகோலின் 8000 , 9000 , 10,000 என்ற அளவீடுகளைக் 
குறிக்கும் . 

பின்னர் எடுத்துக்காட்டு 4 - இல் விளக்கியவாறு A- அளவு 
கோலை ஒவ்வொரு சுற்றாக ( cycle ) அமைக்கவேண்டும் . 
அமைத்து முடிக்கப்பட்ட அடுத்துள்ள அளவுகோல்களில் இரண்டு 
அளவுகோல்களும் ஒரே தொடக்கப்புள்ளியைக் கொண்டிருக்கும் . 


D = 100 எனில் 


= 20 log 100 -1.049 
- 38.951 


எனவே D = 100 , A 
100 , A = 7854 

என்ற புள்ளியானது , அளவு 
கோல்களின் தொடக்கப்புள்ளிக்கு மேலே 38.951 செ.மீ. 

தூரத் 
தில் இருக்கும் . D அல்லது A - அளவுகோலில் உள்ள ஒரு புள்ளிக் 
கும் D = 100 , 

A = 7854 என்ற புள்ளிக்கும் இடையேயுள்ள 
தூரத்தைக் கணக்கிட வேண்டுமெனில் , 

D அல்லது A - அளவு 
கோலில் உள்ள அந்தப் புள்ளிக்கான அளவீட்டுக்குக் குறியீட்டுச் 
சமன்பாட்டிலிருந்து 

கணக்கிடப்பட்ட x- இன் மதிப்பிலிருந்து 


54 


நேமவரைவியல் 


38.951 செ.மீ. நீளத்தைக் கழிக்கவேண்டும் . எடுத்துக்காட்டாக , 
A = 10 என்ற புள்ளிக்கும் A = 7854 என்ற புள்ளிக்கும் இடையே 
உள்ள தூரம் 


= 10 log 101 33.951 
- 1.049 செ.மீ. 


500 


2x105 


* 


செ.மீ. 


105 


9 


7 


6 


இடம் 


250 - 5 


4 


எனவே A - அளவுகோல் அமைக்கப்படவேண்டிய 
நேர்கோட்டின் மீது , D 100 , A = 7854 என்ற 

450 

1.5 
புள்ளிக்கு மேலே 1.049 

தூரத்தில் 
இருக்குமாறு ஒரு புள்ளியைக் குறித்து இதற்கு 400 
10 என அளவீடு செய்து , அதன் பிறகு A = 10 
என்ற புள்ளிக்கு மேல் உள்ள பகுதியிலும் கீழ் 

350 
உள்ள பகுதியிலும் நேர்கோட்டின் மீது தேவை 
யான அளவுக்குறியீடுகளைச் செய்தும் A- அளவு 
கோலை அமைத்து முடிக்கலாம் . 

300 
குறிப்பு : - D- யின் மதிப்பு 0 முதல் 500 முடிய 
மாறுபடுமானால் மடக்கை அளவுகோலைப் பயன் 
படுத்த முடியாது . ஏனெனில் சுழிக்குறி மடக்கை 
அளவுகோலில் 

பெறாது . 

இம்மாதிரிக் 
கணக்கில் A - க்குச் சீர் அளவுகோலையும் D- க்கு 
இருபடி அளவுகோலையும் பயன்படுத்துவதைத் 
தவிர வேறு வழி இல்லை . D- யின் கீழ் எல்லை , 
சுழியைத் தவிர வேறு எந்த மிகை எண்ணாக 200 . 
இருப்பினும் மடக்கை அளவுகோலைப் பயன் 
படுத்தலாம் . 
எடுத்துக்காட்டு 6 
3 - 100 8u என்ற 

சமன்பாட்டுக்கு 

2 
அடுத்துள்ள அளவுகோல்கள் அமை . u- வின் 

150 
நெடுக்கம் ( 0-20 ) . 
அளவுகோல் சமன்பாடுகளை 

-க்கு = m ( 31 ) 

u- க்கு x = 11 ( 400 - 8u ) 
எனக்கொள்க . 

9 
400 - tu என்ற சார்பின் எல்லை வேறுபாடு 100 8000 
= 8 ( 20 - 0 ) 

படம் 32 
= 160 


3 


+ 


15 


x 


-104 


[ 


அளவுகோல்கள் 


55 


எனவே ப- வின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m ( 160 ) 
m = ,, எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 
இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


I - க்கு x = 0.15 
u- க்கு 20 - 0.4u 


- 


ஆகும் . u , -அளவுகோல்கள் இரண்டும் சீர் அளவுகோல்கள் 
ஆகும் , L - அளவுகோலின் மீது 0.4 செ.மீ. நீளம் ! - வின் ஓர் 
அலகைக் குறிக்கும் . 20-0 . - 1 ஒரு குறையும் சார்பாதலால் u 
அளவுகோலின் மீது அளவீடுகள் வலமிருந்து இடமாகக் கூடிக் 
கொண்டு செல்லும் . 0 முதல் 20 முடிய அளவீடுகள் செய்து u 
அளவுகோலை அமைத்து முடித்ததும் ( படம் 33 ) பொருத்தப் 
புள்ளியைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் . u = 20 எனில் 
y = 80. எனவே - அளவுகோலை அமைப்பதன் முதற்கட்டமாக 
u = 20 என்ற புள்ளிக்கு நேர் எதிரே U- அளவுகோல் அமைக்கப் 
பட்ட நேர்கோட்டின் மறுபக்கத்தில் ( 0 என அளவீடு செய்ய 


20 


15 


10 


5 


உ 


பு 


0 


-- 


80 


90 


100 


IIO 


120 


130 


படம் 33 


வேண்டும் . பின்னர் 0.15 செ.மீ. நீளம் | -யின் ஓர் அலகைக் 
குறிக்கும் என்பதை நினைவிற் கொண்டு அளவீடுகள் இடமிருந்து 
வலமாகக் கூடிக்கொண்டு செல்லுமாறு ; -அளவுகோலின் மீது 
அளவீடுகள் செய்யின் தேவையான அடுத்துள்ள அளவுகோல்கள் 
கிடைக்கும் . 


எடுத்துக்காட்டு 7 

u = cos I என்ற சமன்பாட்டுக்கு அடுத்துள்ள அளவுகோல்கள் 
அமை . -யின் நெடுக்கம் 0 முதல் 90 முடிய எனக் கொள்க . 
அளவுகோல் சமன்பாடுக 

களை 


x = 1 COs I 


எனக் கொள்க . 


56 


நேமவரைவியல் 


v- யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = } } ( cos 0 " 

= m ( 1 - (0 ) 


cos 90 ) 


m == 10 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே குறியீட்டுச் 
சமன் பாடுகள் 


1 


- 


101 


" -யின் 


I = 100 y 
ஆகும் . - 

அளவுசோலை அமைக்க , அட்டவணை 2- இல் உள்ளபடி 
வெவ்வேறு 

மதிப்புகளுக்கான - இன் மதிப்புகளைக் 
கணக்கிட்டுக் காள்ள வேண்டும் . கோணகணிதப் பட்டியல்களில் 
( trigonometric tables ) cos I-யின் மதிப்புகள் கிடைக்கும் . 

அட்டவணை 2 


! ( பாகை ) 


COS I 


10 cos V 


0 


10000 


10.000 


10 


0.9848 


9.848 


20 


0.9.397 


9,397 


30 


0.8660 


8.660 


40 


0.7660 


7.660 


10 


0.64 28 


6.4 28 


6 : 


0.5000 


5.000 


70 


0740 


3.420 


80 


1.1736 


1.736 


90 


0 


0 


90 


v- அளவுகோலின் தொடக்கப்புள்ளிக்கான அளவீடு 
ஆகும் . எனவே அட்டவணை 2 - இன் இறுதி நிரலில் உள்ள 
எண்கள் 90 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற அளவீடுகளுக்குள்ள 
தூரங்களைச் செ . மீட்டரில் குறிக்கின்றன . 0 முதல் 90 ° முடிய 
உள்ள இடைவெளியில் cos / ஒரு குறையும் சார்பாதலால் , y 
அளவுகோலின் மீது அள வீடுகள் வலமிருந்து இடமாகக் கூடிக் 
கொண்டு செல்லும் . செ.மீ. , மி.மீ. அளவுகள் குறிக்கப்பட்டு நடை 
முறையில் உள்ள சீர் அளவுகோலைப் பயன்படுத்தி மேலே உள்ள 


57 


அளவுகோல்கள் 


அட்டவணையின் இறுதி நிரலில் உள்ள தூரங்களுக்குரிய புள்ளிகளை 
10 செ.மீ. நீளமுள்ள ஒரு நேர்கோட்டின் மீது குறித்து அவை 
களுக்கு ஒத்த -மதிப்புகளை அளவீடு செய்தால் ) - அளவுகோல் 
கிடைக்கும் ( படம் 34 ) . 


o 


0-1 


0.2 


0.3 


0.4 


U 
0.5 
+ 


0.6 


0.7 


08 


0.9 - 


F 


90 70 60 


50 


40 


30 


20 


10 


V 


படம் 34 


I = 90 , u = 0 என்ற புள்ளியைப் பொருத்தப் புள்ளியாகக் 
கொள்ளலாம் . Y == 90 என்ற புள்ளிக்கு நேர் எதிரே u- அளவுகோல் 
அமைக்கப்படவேண்டிய பக்கத்தில் u = 0 என அளவீடு செய்த 
பின்னர் பாரு செ.மீ. நீளம் !! - வின் 0.1 அலகைக் குறிக்குமாறும் 
அளவீடுகள் இடமிருந்து வலமாகக் கூடிக்கொண்டு செல்லுமாறும் 
அளவீடுகள் செய்தால் தேவையான அடுத்துள்ள அளவுகோல்கள் 
கிடைக்கும் . 
எடுத்துக்காட்டு 8 


0.049 


ff 


( Re " - என்னும் வாய்பாடு இழைவான ( smooth ) 


குழாய்களின் உராய்வுக் கூற்றினைக் ( friction factor ) கொடுக்கிறது . 
இங்கு f = உராய்வுக் கூறு 
Re = ரெனால்டின் எண் ( Reynold s number ) , 

( 5000 200,000 ) . 
இவ்வாய்பாட்டுக்கு அடுத்துள்ள அளவுகோல்களைக் கொண்ட 
விளக்கப்படம் ஒன்றை அமை . 


f = 


0.049 
( Re ) " . 


என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

மடக்கை அமைப்பில் 
log ſ = log 0.049 0.2 log Re 
என எழுதிக் கொள்க . அளவுகோல் சமன்பாடுகளை 

f- க்கு x = m logif 
Re - க்கு x = m [ log 0.049 - 0.2 log Re ] 


எனக் கொள்க . 


58 


நேமவரைவியல் 


Re 
5000 


f 
0-009 


6 


-85 \ 


7 


8 


8 


9 


4 
10 


-7.5 


7 


முதன்மைஅளவுகோல் 


2 


6.5 


3 


O0ORY 


6 


0.008 


00007) 


5 : 5 


6 


0.000 


8 


9 

5 
10 


0-0049 
A 


0.005 
0.0049 

8 


c 


0043 


60045 


20000 00043 


4.8செ.மீ. 


3-2 செட் 


படம் 35 


அளவுகோல்கள் 


Re- யின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = !! ( 0.2 ) ( log 200,000 - log 5000 ] 


0.2 ml log 40 


0.32042 


வசதிக்காக ] 50 எனக் கொள்க . எனவே அளவுகோலின் 
நீளம் 16.021 செ.மீ. ஆகும் . இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


f- க்கு x = 50 log f 
Re - dc5 x = 50 [ log 0.049 -- 0.2 log Re ] 


அதாவது : 


50 [ log 2.6902 


0.2 log Re ] 


அதாவது X = 50-1.3098 


0.2 log Re ] 


- 65.49 


அதாவது 3 = 


10 log Re 


ஆகும் . Re- அளவுகோலை எளிதில் அமைத்து விடலாம் . இதன் 
குறியீட்டுக் குணகம் -10 ஆகும் . எனவே Re- அளவுகோலை , 
10 - ஐக் குறியீட்டுக் குணகமாகக் கொண்ட மடக்கை அளவு 
கோலைப் பயன்படுத்தி , அளவீடுகள் மேலிருந்து கீழாகக் கூடிக் 
கொண்டு செல்லுமாறு அமைக்கவேண்டும் . Re- அளவுகோலில் 
5000 முதல் 200,000 முடிய 

அளவீடுகள் செய்யவேண்டும் 
( படம் 35 ) . 


Re = 10 " , f 

0.0049 என்ற பொருத்தப் புள்ளியைத் 
தேர்ந்தெடுத்துக் . 

கொள்ளலாம் . f- அளவுகோலை அமைப்பதன் 
முதற்கட்டமாக , Re = 10 " என்பதற்கு நேர் எதிரே f- அளவு 
கோலுக்குரிய பக்கத்தில் 0.0049 என அளவீடு செய்யவேண்டும் . 
50 - ஐக் குறியீட்டுக் குணகமாகக் கொண்ட அச்சடித்த மடக்கை 
அளவுகோல் கிடைக்காதாதலால் விகிதசம விளக்கப்பட முறை 
யைப் பயன்படுத்தி f- அளவுகோலை அமைக்கவேண்டும் . f- அளவு 
கோலை அமைப்பதற்கேற்பப் படம் 36- இல் காட்டியவாறு ஓர் 
உதவிப்படம் வரைந்து கொள்வது நன்று . 20- ஐக் குறியீட்டுக் 
குணகமாகக் கொண்ட மடக்கை அளவுகோலை முதன்மை அளவு 
கோலாகக் கொண்டு f- அளவுகோலை அமைக்கலாம் . B Q- வின் 
மீது முதன்மை அளவுகோலும் AP- யின்மீது f- அளவுகோலும் 
அமைந்தால் AC : BC = 50 : 20. எனவே AC == 

8 செ.மீ. , 
BC = 3.2 செ.மீ. என எடுத்துக் கொள்க . f = 0.0049 என்ற 
புள்ளியையும் , முதன்மை அளவுகோலின் 0.0049 
புள்ளியையும் முறையே A , B எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 


என்ற 


60 


நேமவரைவியல் 


பின்னர் f- அளவுகோலை அதன் மீது அளவீடுகள் கீழிருந்து 
மேலாகக் கூடிக்கொண்டு செல்லுமாறு படம் 35- இல் விளக்கிக் 


-அளவுகோல 


50 


கை 


அளவுகோல் 


20 


A 


B 


படம் 36 


காட்டியபடி அமைக்கவேண்டும் . f- அளவுகோலை அமைத்து 
முடித்ததும் Re , f - அளவுகோல்களைத் தவிர , தேவையற்ற 
கோடுகளைத் துடைத்தழித்துவிடலாம் . 
Rt = 2 ( 10 ) " எனில் x 10 log 200,000 - 65.49 

-118.5 


எனவே அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளியானது Re = 2 ( 10 ) 
என்ற புள்ளிக்கு மேலே 118.5 செ.மீ. தூரத்தில் இருக்கும் . Re 
அல்லது f- அளவுகோலில் உள்ள ஒரு புள்ளிக்கும் Re = 2 ( 10 ) 
என்ற புள்ளிக்கும் இடையே உள்ள தூரத்தைக் காண , Re அல்லது 
f- அளவுகோலில் உள்ள அந்தப் புள்ளிக்கான அளவீட்டுக்குக் 
குறியீட்டுச் சமன்பாட்டிலிருந்து கணக்கிடப்பட்ட x- இன் மதிப்பி 
லிருந்து 

118.5 செ.மீ. நீளத்தைக் கழிக்கவேண்டும் . அதாவது 
கணக்கிடப்பட்ட . - இன் மதிப்புடன் 118.5 செ.மீ. நீளத்தைக் 
கூட்டவேண்டும் எடுத்துக்காட்டாக f = 0.005 என்ற புள்ளிக்கும் 
Re = 2 ( 10) என்ற புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் 


50 log 0.005 + 118.5 
50 ( 3.6990 ) + 118.5 
= 50 ( -2,3010 ) + 118.5 

3.45 செ.மீ. 
படுத்துக்காட்டு 9 

வெவ்வேறு வெப்ப நிலைகளில் வெள்ளி நைட்ரேட்டின் 
( silver nitrate ) கரைதிறனைச் ( solubility ) சோதனை ( experiment ) 
செய்து கண்டுபிடிக்கும் பொழுது கீழ்க் கண்ட அட்டவணையில் 


61 " 


அளவுகோல்கள் 


உள்ளபடி 


மதிப்புகள் கிடைத்துள்ளன . இவ்வட்டவணையி 
லிருந்து கரை திறனுக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பினைக் 
காட்டும் அடுத்துள்ள அளவுகோல்கள் அமை . 
வெப்பநிலை ( t ) 

0 10 20 30 40 50 
கரை திறன் ( s ) 

115 160 215 270 335400 
கிராம் 100 கிராம் நீர் 


... 


} 


5 


400 


350 


300 


250 


200 . 


150 


OSTET 


-200 


-250 


300 


350 


000 


100 


10 


20 


30 


40 


501 


படம் 37 


வெப்பநிலையைக் கிடை அச்சின்மீதும் கரைதிறனை நிலைக்குத்து 
அச்சின் மீதும் குறித்துக்கொள்க . அட்டவணையில் கொடுக்கப் 
பட்டுள்ள 1 , s இவற்றின் ஒத்த மதிப்புகளுக்கான புள்ளிகளைக் 
குறித்து இப்புள்ளிகள் வழியாக இழைவான வளைகோடு ( smooth 
curve ) வரைக ( படம் 37 ) . S- இன் பல்வேறு மதிப்புகளுக்கான 
கிடைக்கோடுகள் வரைந்து , இக்கிடைக்கோடுகள் வளை கோட்டை 
வெட்டுகின்ற புள்ளிகள் வழியாக நிலைக்குத்துக் கோடுகள் 
வரையவேண்டும் . இந்நிலைக்குத்துக் கோடுகள் கிடை அச்சை 
வெட்டும் இடங்களில் 5- இன் ஒத்த மதிப்புகளைக் கிடை அச்சின் 
மேற்பக்கமாக எழுதின் தேவையான அடுத்துள்ள அளவு 
கோல்கள் கிடைக்கும் . 
6. இணையளவுகோல் அளவுமாற்ற விளக்கப்படங்கள் ( Parallel 
Scale Conversion Chart ) 

fi ( u ) = fi ( v ) 
என்ற சமன்பாட்டில் ஒருமாறியின் மதிப்புக்கு ஒத்த மற்றொரு . 


62 


நேமவரைவியல் 


மாறியின் மதிப்பைக்காண அடுத்துள்ள அளவு கோல்கள் 
அமைக்கப்பட்டன . இச் சமன்பாட்டுக்குத் தீர்வு காண மற்றொரு 
வரைபட முறையும் உண்டு . இம்முறையில் u , v- அளவுகோல்களை 

ரு இணைகோடுகளின் மீது ஒன்றுக்கொன்று எதிரான திசை 
களில் செல்லுாறு அமைக்கவேண்டும் . பின்னர் இவ்விரண்டு 
இணைகோடுகளுக்கும் நடுவில் இயக்குமையப் புள்ளி ( pivotal point ) 
எனச் சொல்லப்படும் ஒரு புள்ளியைக் குறிக்கவேண்டும் . இப்புள்ளி 
வழியாகச் செல்லும் எந்த நேர்கோடும் u , - அளவுகோல்களை 
ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . இவ்வாறு அமைக்கப்பட்ட 
படத்திற்கு இணையளவுகோல் அளவு மாற்ற விளக்கப்படம் 
{ parallel scale conversion chart ) எனப் பெயர் . 

படத்தில் இயக்குமையப் புள்ளியை எங்கு குறிக்கவேண்டும் 
என்பதற்கான விடையை இப்பொழுது காணலாம் . அளவுகோல் 
சமன்பாடுகளை 

ப - க்கு * = my f , ( u ) 
-க்கு 

y = m , f , ( r ) 
எனக் கொள்க . A , B என்ற புள்ளிகளைத் தொடக்கப் புள்ளிகளாகக் 
கொண்டு ! , I - அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது 


B 


y 


Y 


படம் 38 


ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் அமை ( படம் 38 ) . u , v 
இவற்றின் ஒத்த மதிப்புகளை இணைக்குமாறு CD என்ற நேர்கோடு 
வரை . இது AB- ஐ P என்னும் புள்ளியில் வெட்டட்டும் . C என்னும் 
புள்ளி 4 - வின் மதிப்பையும் D என்னும் புள்ளி -யின் மதிப்பையும் 
குறிப்பதால் AC = x ; BD = J. A , B என்பன முறையே 


அளவுகோல்கள் 


63 


u , v- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகள் ஆதலால் u , y 
மதிப்புகளுக்கான தூரங்கள் இப்புள்ளிகளிலிருந்து அளக்கப்படு 


கின்றன . 


வடிவொத்த முக்கோணங்களில் ஒத்த பக்கங்களுக்கிடையே 
உள்ள விகிதம் , ஒத்த குத்துயரங்களுக்கு ( altitudes ) இடையே 
உள்ள விகிதத்திற்குச் சமம் . APC , BPD என்ற வடிவொத்த 
முக்கோணங்களிலிருந்து 


AC 


a 


| 


BD 


5 


அதாவது 


y 


5 


11 


11 


- 


இங்கு a , b என்பன முறையே P- யிலிருந்து AC- க்கும் , BD- க்கும் 
வரையப்பட்ட குத்துயரங்கள் ஆகும் . மேலே உள்ள சமன் 
பாட்டில் .Y , y இவற்றின் சார்பு மதிப்புகளைப் (functional values ) 
பதிலிட , 

my f . ( u ) 

* 
m , f , ( 0 ) 

b 
இச்சமன்பாடு 

f , ( u ) = f ( v ) 
என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்கவேண்டுமெனில் 

* 
11 , 

b 
எனவே u , I- அளகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தை m , : m , 
என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி வழியாக , u , v - அளவுகோல் 
களுக்கு இணையாக வரையப்பட்ட நேர்கோடும் , AB- யும் சந்திக்கும் 
புள்ளியே இயக்குமையப் புள்ளி எனத் தெரிகிறது . APC , BPD 
என்ற வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து 

AP 

BP b 
என்பதால் AB- ஐ my : m , என்ற விகிதத்தில் பிரித்தும் P என்னும் 
இயக்குமையப் புள்ளியைக் குறிக்கலாம் . 

P வழியாகச் செல்லும் எந்த நேர்கோடும் u , v- அளவுகோல்களை 
ஒத்த மதிப்புகளில் வெட்டும் . எனவே ஒரு மாறியின் மதிப்பு 
கொடுக்கப்பட்டால் அதற்குரிய அளவுக்குறியீட்டையும் P- ஐயும் 
ஒரு நேர்கோட்டால் இணைக்கவேண்டும் . இக்கோடு மற்றொரு 
மாறிக்குரிய அளவுகோலை ஒத்த மதிப்பில் வெட்டும் . ஒரு மாறியின் 


4 


64 


நேமவரைவியல் 


மதிப்பிலிருந்து அதற்கு ஒத்த மற்றொரு மாறியின் மதிப்பைக்காண 
வரையப்படும் நேர்கோட்டுக்குக் குறியிணைப்புக் கோடு ( index. 
line ) எனப் பெயர் . ஒத்த மதிப்புகளுக்குரிய அளவுக் குறியீடுகளை 
இணைத்துக்காட்டும் கோடென்பதால் இதற்கு இப்பெயர் வந்த 
தெனலாம் . 

இயக்குமையப் புள்ளியைக் குறிக்க இரண்டு முறைகள் மேலே 
சொல்லப்பட்டன . இவற்றைத் தவிர வேறிரண்டு முறைகளும் 
உள்ளன . u , v இவற்றின் ஒத்த மதிப்புகளை இணைக்கும் நேர்கோடு 
P வழியாகச் செல்லும் . மேலும் " என்னும் புள்ளி தொடக்கப் 
புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் மீது உள்ளது . எனவே u , V 
இவற்றின் ஒத்த மதிப்புகளை இணைக்கும் ஒரு நேர்கோட்டை 
வரைந்து , இக்கோடு AB- ஐ வெட்டும் புள்ளியை இயக்கு 
மையப் புள்ளியாகக் குறிக்கலாம் . 

u , v- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் 
AB என்ற நேர்கோடும் ஒரு குறியிணைப்புக் கோடே என்பதை 
அறிக . A , B என்ற புள்ளிகளுக்கான அளவீடுகளை முறையே un , V. 
எனக் கொண்டால் 

f : ( us ) = 0 

f , ( v . ) = 0 
எனவே 

( us ) = 12 ( 1 ) 
இதிலிருந்து us , " என்பன கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 
நிறைவு செய்யும் வகையில் உள்ள u , v இவற்றின் மதிப்புகள் 
எனத் தெரிகிறது . எனவேதான் un , , என்ற அளவீடுகளுக்குரிய 
புள்ளிகளை இணைக்கும் AB என்ற கோடு இயக்குமையப் புள்ளி 
வழியாகச் செல்கிறது . 

u , v இவற்றின் ஒத்த மதிப்புகளை இணைக்கும் நேர்கோடுகள் 
யாவும் அதாவது குறியிணைப்புக் கோடுகள் யாவும் P வழியாகச் 
செல்வதால் ஏதேனும் இரு குறியிணைப்புக் கோடுகள் வரைந்து 
அவை வெட்டிக்கொள்ளும் புள்ளியை இயக்குமையப் புள்ளியாகக் 
குறிக்கலாம் . இறுதியாகச் சொல்லப்பட்ட இந்த முறையே இயக்கு 
மையப் புள்ளியைக் குறிக்க எளிய முறையாகும் . தொடக்கப் 
புள்ளிகளை அளவுகோல்களின் மீது குறிக்கமுடியாத சூழ் நிலையில் 
முதல் மூன்று முறைகளும் இயக்குமையப் புள்ளியைக் குறிக்கப் 
பயன்படா . 

இரு மாறிச் சமன்பாட்டுக்குத் (two variable equation ) தீர்வு 
காணப் பயன்படும் இணையளவுகோல் அளவுமாற்ற விளக்கம் 
படத்தை அடுத்திலா அளவுகோல்களைக் ( pon - adjacent scales ) 


அளவுகோல்கள் 


65 


கொண்ட விளக்கப்படம் எனவும் சொல்லலாம் . இரு மாறிச் சமன் 
பாட்டுக்குத் தீர்வுகாண அடுத்துள்ள அளவுகோல்கனவிட 
அடுத்திலா அளவுகோல்களைப் பயன்படுத்துவதில் சில நன்மைகள் 
உண்டு . அளவுகோல் நீளங்கள் சமமாக இறக்கத் தேவையில்லை . 
my , n , இவற்றின் மதிப்புகள் ஒன்றையொன்று சார்ந்தன அல்ல 
என்பதால் , , - மதிப்புகளை u , - அளவுகோல்கள் இரண்டை 
யுமே எளிதாக அமைப்பதற்கேற்பத் தேர்ந்தெடுத்துக்கொள்ள 
லாம் . மேலும் u , I - அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரம் 
எதுவாயினும் இருக்கலாம் . 

அடுத்துள்ள அளவுகோல்களை அமைக்கும் பொழுது பொருத்தப் 
புள்ளியைக் குறிக்க u , I இவற்றின் ஒத்த மதிப்புகளின் ஒரு 
தொகுதிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டது . ஆனால் அடுத்திலா அளவு 
கோல்களை அமைக்கும் பொழுது இயக்குமையப் புள்ளியைக் 
குறிக்கப , இவற்றின் ஒத்த மதிப்புகளின் இரண்டு தொகுதிகளைத் 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் . 
எடுத்துக்காட்டு 10 

50 முதல் 300 முடிய உள்ள பவுண்டுகளைக் ( Pounds ) கிலோ 
கிராமாக ( Kilogram ) மாற்ற 

மாற்ற அடுத்திலா அளவுகோல்களைக் 
கொண்ட விளக்கப்படம் ஒன்றை அமை ( 1 கி.கி 2. 205 
பவுண்டு ) . 

P என்னும் மாறி பவுண்டையும் K என்னும் மாறி கிலோ 
கிராமையும் குறிப்பதாகக் கொள்க . எனவே 

P = 2.205K 


1 கி.கி. = 2.205 பவுண்டு என்பதால் 


K = 2.205 P 


எனப் பெரும்பாலோர் எழுதக்கூடும் . இது தவறு . 2.205 பவுண்டு 
என்பதில் பவுண்டு என்பது ஓர் அளவ அலகே ( unit or 
measurement ) ஒழிய 2.205 என்ற எண்ணைப் பெருக்கும் அளவு 
அல்ல . இப்பொழுது 

P = 2,205 K 
என்ற சமன்பாட்டுக்கு அடுத்தலா அளவுகோல்களை அமைக் 
கலாம் . அளவுகோல் சமன்பாடுகளை 

x = mi , P 

y = m , ( 2.205 K ) 
எனக் கொள்க . 

5 


66 


நேமவரைவியல் 


P- யின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m ( 300 - 50 ) 


250 111 


m = 1.05 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே P- அளவு 
கோலின் நீளம் 12.5 செ.மீ. ஆகும் . P- அளவுகோலின் 
குறியீட்டுச் சமன்பாடு 


1 = 0.05P 


ஆகும் . ஆகவே , 0.5 செ.மீ. நீளம் P- யின் 10 அலகுகளைக் 
குறிக்குமாறு , P- அளவுகோலை ஒரு நிலைக்குத்துக் கோட்டின்மீது 
அமைத்துக் கொள்க ( படம் 39 ) . மேலும் P- அளவுகோலைக் 
கீழிருந்து மேலாக அமைத்துக் கொள்க .. 

எனவே 
கோலின் மீது அளவீடுகள் கீழிருந்து மேலாகக் கூடிக் கொண்டு 
செல்லும் . P- அளவுகோலின்மீது 50 முதல் 300 

முடிய 
அளவீடுகள் செய்யவேண்டும் . 


P- அளவு 


50 


P = 50 எனில் 


K = 


1 


22.68 


2.205 


300 


P = 300 எனில் K 


136.1 


2. 205 


எனவே K- யின் சமன்பாட்டிலிருந்து . 


50 


அளவுகோல் நீளம் = 


2.205 111 , 


[ 


300 
2.205 


] 


2.250 


250 111 , 


அளவுகோல் 
in , = 0.05 . 


நீளத்தை 12.5 செ . மீ . எனக் கொண்டால் 
என வே K- அளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாடு 


\ = 0.11025 K 
I 


ஆகும் . இந்தச் சமன்பாட்டுக்குரிய அளவுகோலை அமைப்பது 
எளிதல்ல . இதற்கு விகிதசம விளக்கப்பட முறையின் உதவி 
தேவைப்படுகிறது . P , K- அளவுகோல்களின் நீளங்கள் 
சமமாயிருக்கத் தேவையில்லை . மேலும் அளவு கோலைச் சமமாக 
எடுத்துக் கொண்டால் m , m . , ஆகிய இரண்டும் சமமாக இருக்கும் . 
my , m , ஆகிய இரண்டையும் 

எடுத்துக்கொண்டு 
அடுத்திலா அளவுகோல்களை அமைப்பதால் , அடுத்திலா அளவு 
கோல்களுக்கே உரித்தான சில நன்மைகள் இல்லாமல் போய் 


சமமாக 


அளவுகோல்கள் 


67 


விடும் . எனவே K- அளவுகோலை எளிதாக அமைப்பதற்கேற்ப 
m , - இன் 

மதிப்பைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் . 


P 
300 


K 

20 


0 


ட 


30 


40 


250 


50 


- 


60 


| 


70 


200 


- 


-80 


| 


90 


| 


150 


100 


-TIO 


-120 


130 


tino 


50 . 

படம் 39 
1 

எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே - அளவு 
22.05 
கோலின் குறியீட்டுச் சமன்பாடு 


ml , = 


y = 


2.205 
22.05 


K 


68 


நேமவரைவியல் 


அதாவது J = 0.1 K 
ஆகும் . எனவே K- அளவுகோலில் ஒரு செ . மீ . நீளம் K- யின் 
10 அலகுகளைக் குறிக்கும் . K- அளவுகோலை , P- அளவுகோலுக்கு 
இணையான ஒரு கோட்டின் மீது , P- அளவுகோல் அமைக்கப்பட்ட 
திசைக்கு எதிர்த்திசையில் அமைக்கவேண்டும் . எனவே 
K- அளவுகோலை ஒரு நிலைக்குத்துக் கோட்டின் மீது மேலிருந்து 
கீழாக அமைத்துக் கொள்க . K- அளவுகோலில் அளவீடுகள் 
மேலிருந்து கீழாகக் கூடிக்கொண்டு செல்வதைக் காணலாம் .. 
P , K- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தை எதுவாக 
வேண்டு பானாலும் எடுத்துக்கொள்ளலாம் . + , K- அளவுகோல்கள் 
ஒரே மட்டத்தில் இருக்கத்தேவையில்லை . K- அளவுகோலில் 
20 முதல் 140 முடிய அளவீடுகள் செய்துகொள்ள லாம் . தேவை 
யான அளவீடுகள் 12.68 முதல் 136.1 முடியவே என்றாலும் 
தேவைக்கு மேற்பட்டு அளவீடுகள் செய்வதில் தவறொன்றும் 
இல்லை . 

P , K- அளவுகோல்களை அமைத்து முடித்ததும் P = 220.5 , 
K = 100 என்ற மதிப்புகளுக்கான குறியிணைப்புக் கோட்டையும் , 
P = 110.25 , K = 50 என்ற மதிப்புகளுக்கான குறியிணைப்புக் 
கோட்டையும் வரையவேண்டும் . இக்குறியிணைப்புக் கோடுகள் 
வெட்டிக்கொள்ளும் புள்ளிதான் இயக்குமையப்புள்ளி Q ஆகும் . 
Q வழியே செல்லும் எந்த நேர்கோடும் P , K இவற்றின் ஒத்த 
மதிப்புகளைக் கொடுக்கும் . 
எடுத்துக்காட்டு 11 


ஒரு பொருள் ஓர் உயரத்திலியந்து தானே விழுவதற்கான 
இயக்கச் சமன்பாடு ( equation of motion ) s = } gt ஆகும் . 
இங்கு s = பொருள் பயணம் செய்த தூரம் , மீட்டர் . 

t = நேரம் , (5- 20 ) நொடி 
g ஈர்ப்பு முடுக்கம் ( acceleration due to gravity ) , 

மீ . / நொடி 
g- யின் மதிப்டை 9.81 எனக்கொண்டு S , ! என்னும் மாறிகளுக்கு) 
அடுத்திலா அளவுகோல்களைக் 

கொண்ட விளக்கப்படம் 
ஒன்றை அமை . 

கொடுத்துள்ள சமன்பாட்டை மடக்கை அமைப்பில் எழுதிக் 
கொள்க . எனவே 


log s = log 4.905 + 2 log t 


அளவுகோல்கள் 


அளவுகோல் சமன்பாடுகளை 


x == ] ] , log s 

y = m , ( log 4.905+ 2 logt ] 
எனக் கொள்க . 


-யின் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் = 2 n , ( log 20 - log 5 ) 

= 2m , log 4 


111., log 16 


= 1.2041 ms 


n , = 10 என எடுத்துக் கொள்க . 


S 


1 = 5 எனில் 

= 25 ( 4.905 ) 

= 122.625 
t 20 எனில் S = 400 ( 4.905 ) 

= 1962 


S- இன் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = m [ log 1962 - log 122.625 ) 

= my log 16 


1.2041 my 


சமமாக 


m , = 10 என எடுத்துக் கொள்க . இக்கணக்கில் m , m , இவை 
களுக்கு ஒரே மதிப்பை எடுத்துக் கொள்வதற்குக் காரணம் அளவு 
கோல் நீளங்கள் 

இருக்கவேண்டும் என்பதற்காக 
அளவுகோல்களை 

எளிதாக அமைப்பதற்கேற்பக் 
குறியீட்டுக் குணகங்கள் கிடைப்பதற்காகவே என்பதை உணர்க .. 
இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


அல்ல 


x = 10 log s 
y = 20 log t + 10 log ( 4.905 ) 


ஆகும் . S , I - அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது 
எதிரெதிர்த் திசைகளில் செல்லுமாறு அமைக்கவேண்டும் . இணை 
கோடுகளுக்கிடையே உள்ள தூரம் எதுவாயினும் சரி . 10 , 20 
என்ற குறியீட்டுக் குணகங்களுக்கான அச்சடித்த 

அச்சடித்த மடக்கை 
அளவுகோல்கள் இருப்பதால் , 5 , 1- அளவுகோல்களை மிக எளிதில் 


70 


நேமவரைவியல் 


அமைத்துவிடலாம் . 1 - அளவுகோலில் 5 முதல் 20 முடியவும் , 
F- அளவுகோலில் 120 முதல் 2000 முடியவும் அளவீடுகள் செய்து 
கொள்க ( படம் 40 ) . S , t- அளவுகோல்களை அமைத்து முடித்ததும் 


3 


2000 


1500 


| 


1000 


| 
| 
| 
| 

| 


| 


| 


| 


500 


XP 


10 


400 


300 


| 


200- 


15 


|| 

| 


150 


- 


* 


120 . 


படம் 40 


s = 122.625 , t = 5 என்ற மதிப்புகளுக்கான குறியிணைப்புக் 
கோட்டையும் S = 1962 , t = 20 என்ற மதிப்புகளுக்கான 
குறியிணைப்புக்கோட்டையும் வரைந்து கொள்க . இக்குறியிணைப்புக் 


71 


அளவுகோல்கள் 


நழுவிச் 


கோடுகள் 

இரண்டும் வெட்டிக் கொள்ளும் புள்ளிதான் 
இயக்குமையப் புள்ளி P ஆகும் . P வழியே செல்லும் எந்த 
நேர்கோடும் S , 1 இவற்றின் ஒத்த மதிப்புகளைக் கொடுக்கும் . 
7. நழுவு கணிப்பான் ( Slide Rule ) 

( u ) = f ( 1 ) 
என்ற சமன்பாட்டுக்கு அமைத்த அடுத்துள்ள அளவுகோல்களை 
நிலையான அடுத்துள்ள அளவுகோல்கள் ( stationary adjacent 
scales ) 

என அழைக்க வேண்டும் . இரண்டு அளவுகோல்களை 
அமைத்து , அவற்றை ஒன்றன் மீது ஒன்று நழுவிச் செல்லுமாறு 
செய்தால் கிடைக்கும் அமைப்புக்கு , 

செல்லும் 
அடுத்துள்ள அளவு கோல்கள் ( sliding adjacent scales ) எனப் 
பெயர் . நிலையான அடுத்துள்ள அளவுகோல்களைக் காட்டிலும் 
நழுவிச் செல்லும் அடுத்துள்ள அளவுகோல்களால் மிகுந்த பயன் 
உண்டு , நழுவிச் செல்லும் அடுத்துள்ள அளவுகோலகளை அடிப் 
படையாகக் கொண்கடு அமைக்கப்பட்டதே , கணக்கீடுகளை 
விரைவில் செய்யப் பெரிதும் பயன்படுகின்ற நழுவு கணிப்பான் 
என்னும் கருவியாகும் . இக்கருவி பொறியாளர்களின் இன்றிய 
மையாத் தேவையாகும் . 

நேர் கோட்டுத் துண்டுகளைக் ( segments ) கூட்டவோ 
கழிக்கவோ இயன்றவாறு அமைக்கப்பட்டது நழுவு கணிப்பான் 
ஆகும் . பெருக்கல் , வகுத்தல் , படி ( power ) காணல் , படிமூலம் 
( root ) , 
காணல் , தலைகீழ் ( reciprocal ) காணல் 

போன்ற 
கணக்குகளைச் செய்யப் பயன்படும் நழுவு கணிப்பான் , மடக்கை 
களின் சோட்பாடுகளை அடிப்படையாகக் கொண்டது . நழுவு 
கணிப்பானைப் பயன்படுத்திக் கணக்குகளைப் போடவல்ல 
பொறியாளரோ , அறிவியலாரோ , எந்த அடிப்படைக் 
கொள்கையில் அக்கணக்குசளுக்கு விடை கிடைக்கின்றது எனத் 
தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ? எனவே 

நழுவு 
கணிப்பானைப் பற்றிய 
பற்றிய அடிப்படைக் 

கோட்பாடுகள் இங்குக் 
கொடுக்கப்பட்டுள்ளன . எனினும் , நழுவு கணிப்பானை எப்படிப் 
பயன்படுத்தவேண்டும் என்பதை அக்கருவியுடன் கிடைக்கும் 
கையேடுகளில் 

விரிவாகக் காணலாம் என்பதால் அவற்றைப் 
பற்றியவை இப்பாட நூலில் விரிவாக எழுதப்படவில்லை . 
நழுவு கணிப்பானின் பகுதிகள் 

நழுவு கணிப்பானில் உடற்பகுதி ( body ) , நழுவி ( slide ) , 
காட்டி ( cursor ) என்ற மூன்று பகுதிகள் உள்ளன . உடற்பகுதியில் 
பல்வேறு 

அளவுகோல்கள் அமைக்கப்பட்டிருக்கும் . உடற் 


72 


நேமவரைவியல் 


நழுவியின் 


பகுதியின் பின்புறத்திலும் அளவு கோல்கள் அமைக்கப் 
பட்டிருக்கும் . உடற்பகுதியின் நடுவில் வரிப்பள்ளம் ( groove ) 
ஒன்று உள்ளது அதன் மேல் நழுவிச் செல்லுமாறு நழுவி ஒன்று 
உள்ளது . இந் நழுவியின் மீதும் பல அளவுகோல்கள் அமைக்கப் 
பட்டுள்ளன . 

பின்புறத்திலும் அளவுகோல்கள் 
அமைக்கப்பட்டிருக்கும் . நழுவியை இடப் பக்கமாகவும் வலப் 
பக்கமாகவும் நகர்த்த முடியும் . நழுவியானது அதை மெதுவாகத் 
தள்ளினாலே நகரக் கூடிய அளவுக்கு உடற்பகுதியின் வரிப் 
பள்ளத்தின் மீது அமைந்திருக்கும் . அதே நேரத்தில் உடற் 
பகுதிக்கும் நழுவிக்கும் இடையே இடைவெளி 

இருக்காது . 
இடைவெளி இருந்தால் நழுவியானது உடற்பகுதிமீது ஒட்டிக் 
கொண்டிராமல் கீழே விழுந்து விடும் . 


மெல்லிய கோடு 


உடற்பகுதி 


நழுவி 


B 
e 


TE 


LL 


டது குறியீடு 


காட்டி 


வலது குறியீடு 


படம் 41 


. 


உடற்பகுதி , நழுவி இவ்விரண்டின் மீதும் ஒளிபுகும் 
பொருளாலான காட்டி என்னும் ஒரு பகுதி உள்ளது . இதை 
இடப் பக்கமாகவும் வலப் பக்கமாகவும் நகர்த்தலாம் . இக் 
காட்டியின் நடுவில் மெல்லிய நிலைக்குத்துக்கோடு ஒன்று உள்ளது . 
உடற்பகுதியின் மீதும் நழுவியின் மீதும் உள்ள அளவுகோல் 
களில் காணப்படும் அளவுக் குறியீடுகளின்மேல் இம்மெல்லிய 
கோடு ஒன்றியிருக்குமாறு காட்டியை நகர்த்தலாம் . அடுத்திலா 
அளவுகோல்களை அடுத்துள்ள அளவுகோல்கள் போல இணைத்துத் 
தருவது இம்மெல்லிய கோட்டின் நோக்கம் ஆகும் . 


நழுவு கணிப்பானின் அளவுகோல்கள் 

C , D- அளவுகோல்கள் : C , D- அளவுகோல்கள் இரண்டும் ஒரு 
சுற்று மடக்கை அளவுகோல்கள் ( one cycle logarithmic scales ) 
ஆகும் . இவ்விரண்டு அளவுகோல்களிலும் 1 முதல் 10 முடிய 
அளவீடுகள் இருக்கும் . இரண்டும் ஒரே நீளம் உடையன . எனவே 
C , D • அளவுகோல்கள் இரண்டும் முழுதொத்த (identical ) அளவு 
கோல்கள் ஆகும் . C- அளவுகோல் நழுவியின் மீதும் D- அளவு 


73 


அளவுகோல்கள் 


கோல் உடற்பகுதியின் மீதும் உள்ளன . இந்த இரண்டு அளவு 
கோல்களையும் பயன்படுத்திப் பெருக்கல் வகுத்தல் கணக்குகளைச் 
செய்ய முடியும் . நடைமுறையில் பயன்படுத்தப்படும் நழுவு 
கணிப்பானில் இந்த அளவுகோல்கள் ஒவ்வொன்றின் நீளமும் 
25 செ.மீ. ஆகும் . எனவே C , D- அளவுகோல்களின் குறியீட்டுச் 
சமன்பாடுகள் 

x = 25 logu 


ஆகும் . 


2 


A , B- அளவுகோல்கள் : A , B- அளவுகோல்கள் இரண்டும் 
இருசுற்று மடக்கை அளவுகோல்கள் ( two cycle logarithmic 
scales ) ஆகும் . இவ்விரண்டு அளவுகோல்களிலும் 1 முதல் 100 
முடிய அளவீடுகள் இருக்கும் . இரண்டும் ஒரே நீளம் உடையன . 
எனவே A , B- அளவுகோல்கள் இரண்டும் முழுதொத்த அளவு 
கோல்கள் ஆகும் . A- அளவுகோல் உடற்பகுதியின் மீதும் , B - அளவு 
கோல் நழுவியின் மீதும் உள்ளன . இந்த இரண்டு அளவுகோல் 
களையும் பயன்படுத்திப் பெருக்கல் வகுத்தல் கணக்குகளைச் 
செய்ய முடியும் . A , B- அளவுகோல்கள் ஒவ்வொன்றின் நீளமும் 
25 செ.மீ. ஆதலால் இவற்றின் குறியீட்டுச் சமன்பாடுகள் 

25 

logu 
ஆகும் 

K- அளவுகோல் : K- அளவுகோல் ஒரு முச்சுற்று மடக்கை 
அளவுகோல் ( three cicle logarithmic scale ) ஆகும் . இதில் 
1 முதல் 1000 முடிய அளவீடுகள் இருக்கும் . இந்த அளவுகோல் 
நழுவியின்மீது இருக்கும் . சில நழுவு கணிப்பான்களில் 
உடற்பகுதியின் மீது காணப்படும் . இதன் நீளம் 25 செ.மீ. 
என்பதால் இதன் குறியீட்டுச் சமன்பாடு 

25 

log u 

3 
ஆகும் . 
L-அளவுகோல் : L- அளவுகோல் ஒரு 

சீர் அளவுகோல் 
அல்லது ஒருபடி அளவுகோல் ( linear scale ) ஆகும் . இதில் 0 முதல் 
1 முடிய அளவீடுகள் இருக்கும் . இந்த அளவுகோல் நழுவியின் 
மீது இருக்கும் . சில நழுவு கணிப்பான்களில் இது உடற்பகுதியின் 
மீது காணப்படும் . இதன் நீளம் 25 செ.மீ. என்பதால் இதன் 
குறியீட்டுச் சமன்பாடு 


X 


-- 


x = 25u 


ஆகும் . 


14 


நேமவரைவியல் 


CI , DI- அளவுகோல்கள் : CI , DI- அளவுகோல்கள் இரண்டும் 
ஒரு சுற்றுமடக்கை அளவுகோல்கள் ஆகும் . இவ் விரண்டு அளவு 
கோல்களிலும் 0.1 முதல் 1 முடிய அளவீடுகள் இருக்கும் . ஆனால் , 
அளவீடுகள் வலமிருந்து இடமாகக் கூடிக்கொண்டு செல்லும் 
CI- அளவுகோல் நழுவியின் மீதும் DI- அளவுகோல் உடற்பகுதியின் 
மீதும் உள்ளன . CI , DI- அளவுகோல்கள் ஒவ்வொன்றின் நீளமும் 
25 செ.மீ. ஆகும் . ஒன்றுக்குறியைத் தொடக்கப் புள்ளியாகக் 
கொண்டால் 

இவ்விரு அளவு கோல்களின் குறியீட்டுச் 
சமன்பாடுகள் 


25 log u 


ஆகும் . 


LL அளவுகோல்கள் : LL- அளவுகோல்கள் என்பன மடக்கை 
மடக்கை அளவுகோல்கள் ( log log scales ) ஆகும் . நழுவு 
கணிப்பானின் உடற்பகுதியில் , கீழே அமைக்கப்பட்ட LLI , LL .,, 
LL , - அளவுகோல்கள் மூன்றுக்கும் LL- அளவு கோல்கள் எனப் 
பெயர் . இந்த அளவுகோல்கள் மூன்றும் தொடர்ச்சியான ஒரே 
அளவுகோலின் மூன்று பகுதிகள் ஆகும் . LL- அளவுகோல் எந்த 
அளவீட்டில் முடிகிறதோ அந்த அளவீட்டில் LL , - அளவுகோல் 
தொடங்குகிறது . LL , - அளவுகோல் எந்த அளவீட்டில் முடிகிறதோ 
அந்த அளவீட்டில் LL , அளவு கோல் தொடங்குகிறது . இந்த 
அளவுகோல்களைப் பயன்படுத்தி எண்களின் படிகளையோ , 
படிமூலங்களையோ காணலாம் . அடுக்குக்குறிக் கோவைகளின் 
( exponential cxpressions ) மதிப்பைக் காணவும் இந்த அளவு 
கோல்கள் பயன்படும் . LL- அளவுகோல்களின் நெடுக்கங்கள் 
வருமாறு : 


- 


LL ,- அளவுகோல் : " முதல் முடிய 
LL , அளவுகோல் : .1 முதல் 

முடிய 
LL , - அளவுகோல் : முதல் 

முடிய 


e 


e 


210 


e " .01 = 1 0101 


.1 = 1.1052 


e 


- 2.7183 


e 


-- 


22026 


எனக் கணிதப் பட்டியல்களில் ( mathematical tables ) காணலாம் . 


அளவுகோல்கள் 


75 


LL , - அளவுகோலில் e " .01 என்ற அளவீட்டிலிருந்து தூரத்தை 
அளப்பதால் இதன் குறியீட்டுச் சமன்பாடு 


X 


-- 


1 


3.6378 ] 


* 


-- 


25 [ log log n log log 1.0101 ] 
அதாவது 

25 [ log log u - log 0.004343 
அதாவது 

25 [ log log u 
அதாவது 

25 [ log log ! + 2.3622 ) 
ஆகும் 

LL , - அளவுகோலில் c.1 என்ற அளவீட்டிலிருந்து தூரத்தை 
அளப்பதால் இதன் குறியீட்டுச் சமன்பாடு 

25 [log logu - log log 1.1052 ] 
அதாவது 

25 [ log logu + 1.3622 ) 
ஆகும் . 

LL ; அளவுகோலில் e என்ற அளவீட்டிலிருந்து தூரத்தை 
அளப்பதால் இதன் குறியீட்டுச் சமன்பாடு 

25 [ log log u 

[ ~ log log 2.7183 ) 
அதாவது x = 25 [log log u +0.3622 ] 
ஆகும் . LL- அளவுகோல்கள் ஒவ்வொன்றின் நீளமும் 25 செ.மீ. 


X 


|] 


ஆகும் . 


உள்ள 


படம் 42 நழுவு கணிப்பானில் 

அளவுகோல்கள் 
பலவற்றைக் காட்டுகிறது . படத்தில் காட்டப்பட்டுள்ள 

அளவு 
கோல்களில் முதன்மையான அளவீடுகள் மட்டுமே செய்யப் 
பட்டுள்ளன . ஆனால் நழுவு கணிப்பானில் உள்ள அளவுகோல் 
களில் பல்வேறு உட்பிரிவுகளுக்குரிய அளவுக் குறியீடுகள் 
செய்யப்பட்டிருக்கும் . இவை படத்தில் 

காட்டப்படவில்லை . 
நடைமுறையில் உள்ள நழுவு 

உள்ள நழுவு கணிப்பானில் அளவுகோல்கள் 
ஒவ்வொன்றின் நீளமும் 25 செ.மீ. என்றாலும் தாளின் அளவு 
போதாத காரணத்தால் படத்தில் 10 செ மீ . நீளத்திற்கு அளவு 
கோல்கள் ஒவ்வொன்றும் அவற்றின் பொது அமைப்பு மாறாமல் 
அமைக்கப்பட்டுள்ளன . 


ஒரு நழுவு கணிப்பானில் , C , D - அளவுகோல்களின் தொடக்கப் 
புள்ளிகள் ஒன்றியிருக்கும் பொழுது , மற்ற எல்லா அளவுகோல் 
களின் தொடக்கப் புள்ளிகளும் ஒரே நிலைக்குத்துக் கோட்டின் 
மீது உள்ளதைப் பார்க்கலாம் . ஒரு நழுவு கணிப்பானில் உள்ள 
ஒவ்வோர் அளவுகோலின் தொடக்கப் புள்ளிக்கும் இடது குறியீடு 


76 


நேமவரைவியல் 


( left index ) எனப் பெயர் . ஒவ்வோர் அளவுகோலின் 

வலது 
முனையில் 

அதாவது தொடக்கப் புள்ளியிலிருந்து 25 செ.மீ. 
தூரத்தில் உள்ள அளவுக் குறியீட்டுக்கும் வலது குறியீடு ( right 
index ) எனப் பெயர் . 


2 
+ 
2 


3 
+ 


5 


4 
+ 


6 
+ 


7 8 9 10 
+ + 
7 8 9 10 


3 


4 


5 


6 


IA 
H 


2 


3 


- 


4 


ம+ 


10 


4 


100 


+ 


V- 
( 
V 


3 
+ 
3 


IB 


an-DO 


2 


3 


5 


10 


4 


| Oo 


2 3 4 5 


| 
ட 
K 


I ° 2 3 4 5 


Do_2 345 1000 


O 


0-1 


02 03 


0-5 


5 06 07 08 


09 10 


L 


0.2 


01 


1000805 


CI 
10908 0.7 0.6 0.5 
H 
1090807 0.6 0.5 
DI 


0.4 
+ 
0.4 


0.3 
+ 
0-3 


0.2 


0.1 


310IO 


SIO. 


3 


-1.02 


90.1 


F1.08 


01.1 3SO12 


LLI 


1052 


25 27183 


-- 


SI 


2. 


? 


오오 


LL2 


2.7183 


3 


4 


ம 


ட 
LL3 


படம் 42 


அளவுகோல்கள் 


77 


நழுவு கணிப்பானில் உள்ள அளவுகோல்களுக்கிடையே உள்ள 
தொடர்புகள் 

பெருக்கல் , வகுத்தல் கணக்குகளைச் செய்வதற்கும் படி , 
படிமூலம் , மடக்கை , எதிர் மடக்கை ( anti - logarithm ) , தலைகீழ் 
ஆகியவற்றைக் காண்பதற்கும் ஏற்ப நழுவு கணிப்பானில் உள்ள 
அளவுகோல்கள் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளன 
இப்பொழுது காணலாம் . 

C , D- அளவுகோல்கள் பெருக்கல் கணக்குகளுக்கு விடை 
காண மிகுதியாகப் பயன்படுத்தப்படும் . இரண்டு எண்களின் 
மடக்கைகளைக் கூட்டுவதற்கேற்ற வகையில் C , D- அளவுகோல்கள் 
அமைந்துள்ளன . இதன் கோட்பாட்டைப் 

படம் 43 விளக்கிக் 


என்பதை 


- 25 log b 
CU 


D 


25 loga - 


25 log ( ab ) 


படம் 43 


காட்டுகிறது . axb என்பதன் மதிப்பைக் காண , C- அளவுகோலின் 
இடது குறியீடு D- அளவுகோலின் a என்ற அளவீட்டுடன் ஒன்றி 
யிருக்குமாறு நழுவியை நகர்த்தவேண்டும் . C- அளவுகோலின் 
t என்ற அளவீட்டுடன் ஒன்றியிருக்கும் D- அளவுகோலின் 
அளவீடே axb என்பதன் விடையாகும் . 

D- அளவுகோலின் a என்ற அளவீட்டுக்கும் D. அளவுகோலின் 
தொடக்கப் புள்ளிக்கும் இடையேயுள்ள தூரம் 25 log a செ.மீ , 
ஆகும் . ( - அளவுகோலின் 6 என்ற அளவீட்டுக்கும் C- அளவு 
கோலின் தொடக்கப் புள்ளிக்கும் இடையேயுள்ள தூரம் 
25 log h செ.மீ. ஆகும் . எனவே C- அளவுகோலின் தொடக்கப் 
புள்ளியானது D- அளவுகோலின் a என்ற அளவீட்டுடன் ஒன்றி 
யிருக்கும்பொழுது , ( -அளவுகோலின் 5 என்ற அளவீட்டுடன் 
ஒன்றியிருக்கக்கூடிய 

D- அளவீடானது , D- அளவுகோலின் 
தொடக்கப் புள்ளியிலிருந்து ( 25 log a + 25 log b ) 

அதாவது 
25 log ( ab ) செ . மீ . தூரத்தில் இருக்கும் . எனவே , D- அளவீடு ab 
ஆகும் . இதே கோட்பாட்டை அடிப்படையாகக் 

கொண்டு 
A , B அளவுகோல்களையும் பெருக்கல் கணக்குகளுக்கு விடை 
காணப் பயன்படுத்தலாம் . 

ஓர் எண்ணின் மடக்கையிலிருந்து மற்றோர் எண்ணின் 
மடக்கையைக் கழிப்பதை அடிப்படையாகக் கொண்டு , C , D 


78 


நேமவரைவியல் 


அளவுகோல்களை வகுத்தல் கணக்குகளுக்கு விடை காணப் பயன் 
படுத்தலாம் . - என்பதன் மதிப்பைக் காண D- அளவுகோலின் 
a என்ற அளவீடும் C- அளவுகோலின் 5 என்ற அளவீடும் ஒன்றி 
யிருக்குமாறு நழுவியை நகர்த்தவேண்டும் . C- அளவுகோலின் 

து குறியீட்டுடன் ஒன்றியுள்ள D- அளவீடே % 
என்பதன் 
விடையாகும் . இதே முறையில் A , B- அளவுகோல்களைப் பயன் 
படுத்தியும் வகுத்தல் கணக்குகளைச் செய்யலாம் . 

D , A- அளவுகோல்களைக் காட்டியில் உள்ள மெல்லிய 
கோட்டின் உதவியால் அடுத்துள்ள அளவுகோல்களாகக் 
கருதலாம் . D- அளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாடு 

x = 25 log u 
என்றும் A- அளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாடு 


25 


log u 


2 


என்றும் சொல்லப்பட்டது . D- அளவுகோலின் u என்ற அள 
வீட்டுக்கு நேர் எதிரே A- அளவுகோலில் உள்ள அளவீடு v எனக் 
கொண்டால் 

25 
25 log u 

log ! 


2 


எனவே ப 


vi 


1 


1 


அல்லது ப 
D , A- அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகள் ஒரே நிலைக்குத்துக் 
கோட்டின் மீது அமைவதால் தான் இரண்டு சமன்பாடுகளிலிருந்து 
கணக்கிடப்பட்ட தூரங்களையும் சமப்படுத்த முடிகிறது . u = 
என்பதால் D- அளவுகோலின் u என்ற மதிப்புக்கு நேர் எதிரே 
A - அளவுகோலில் உள்ள மதிப்பு u எனத் தெரிகிறது . u = 

M 
என்பதால் A- அளவுகோலின் என்ற மதிப்புக்கு நேர் எதிரே 
D - அளவுகோலில் உள்ள மதிப்பு எனத் தெரிகிறது . இவ்வாறு 
D , A- அளவுகோல்களை இருபடி காணவும் , இருபடி மூலம் காணவும் 
பயன்படுத்தலாம் . இதே அடிப்படையில் C , B- அளவுகோல்களை 
யும் இருபடி , இருபடி மூலம் காணப் பயன்படுத்தலாம் . 

K- அளவுகோல் உடற்பகுதியில் இருந்தால் , D , K- அளவுகோல் 
களைப் பயன்படுத்தியும் , K- அளவுகோல் நழுவியில் இருந்தால் , 


அளவுகோல்கள் 


79 


C , K- அளவு கோல்களைப் பயன்படுத்தியும் முப்படி , முப்படி மூலம் 
( cube roor ) இவற்றைக் காணலாம் . 

வற்றைக் காணலாம் . K - அளவுகோல் நழுவியின் 
மீதுள்ளது எனக் கொள்க . ( - அளவுகோலன் குறியீட்டுச் சமன்பாடு 

25 log u 


1 


ஆகும் . K- அளவு கோலின் குறியீட்டுச் சமன்பாடு 


25 


3 


log u 
ஆகும் . C- அளவுகோலின் u என்ற அளவீட்டுக்கு நேர் எதிரே 
K- அளவுகோலில் உள்ள அளவீடு | எனக் கொண்டால் 


25 log u 


-- 


25 

logy 
3 


Co 


எனவே 3 


அல்லது 


- 


3 


3 / 


1 


( , K. அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகள் ஒரே நிலைக்குத்துக் 
கோட்டின் மீது அமைவதால் தான் இரண்டு சமன்பாடுகளிலிருந்து 
கணக்கிடப்பட்ட தூரங்களையும் சமப்படுத்த முடிகிறது . u3 = y 
என்பதால் C- அளவு கோலின் u என்ற மதிப்புக்கு நேர் எதிரே 
K- அளவுகோலில் உள்ள மதிப்பு * எனத் தெரிகிறது . u = 
என்பதால் K- அளவுகோலின் என்ற மதிப்புக்கு நேர்எதிரே 
( -அளவுகோலில் உள்ள மதிப்பு எனத் தெரிகிறது . 
நழுவியின் மீதுள்ள K - அளவுகோலையும் உடற்பகுதியின் மீதுள்ள 
K • அளவுகோலையும் பயன்படுத்தி முப்படி , முப்படி மூலம் 
இவற்றைக் காணலாம் . 

இதற்கு D , K- அளவுகோல்களின் 
தொடக்கப் புள்ளிகள் ஒரே நிலைக்குத்துக் கோட்டின் மீது 
அமையுமாறு நழுவியைச் சரி செய்து கொள்ள வேண்டும் . 

L - அளவுகோல் நழுவியின் மீதுள்ளது எனக் கொள்க . 
L- அளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாடு 


25u 
ஆகும் . C- அளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாடு 

25 log u 


x 


ஆகும் . C- அளவுகோலின் - என்ற அளவீட்டுக்கு நேர் எதிரே 
1. அளவுகோலில் உள்ள அளவீடு / எனில் , 

25 log u 


25 y 


80 


நேமவரைவியல் 


1 


எனவே log u 

அல்லது = anti log v 
ஆகவே , C- அளவுகோலின் 1 என்ற மதிப்புக்கு 

என்ற மதிப்புக்கு நேர் எதிரே 
- அளவுகோலில் உள்ள மதிப்பு log l ! என்றும் , ( - அளவுகோலின் 
V என்ற மதிப்புக்கு நேர் எதிரே ( - அளவுகோலில் உள்ள மதிப்பு 
anti log என்றும் தெரிகிறது . 1.- அளவுகோல் உடற்பகுதியின் 
மீதிருந்தால் D , L- அளவுகோல்களைப் பயன்படுத்தி ஓர் எண்ணின் 
மடக்கை , எதிர் மடக்கை இவற்றைக் காணலாம் . 
CI- அளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாடு 

25 log 11 
ஆகும் . C- அளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாடு 

25 log u 
ஆகும் . C- அளவுகோலின் ! என்ற அளவீட்டுக்கு நேர் எதிரே 
CI- அளவுகோலில் உள்ள அளவீடு / எனில் , 

25 log u = 15 log v 


Y 


1 


எனவே 


1 


அல்லது 


. 


1 


எனவே C- அளவுகோலின் ப என் 

u என்ற மதிப்புக்கு நேர் எதிரே 
CI- அளவுகோலில் உள்ள மதிப்பு என்றும் , CI- அளவுகோலின் 
y என்ற மதிப்புக்கு நேர் எதிரே C- அளவுகோலில் உள்ள மதிப்பு 
- . 

என்றும் தெரிகிறது . C- அளவுகோலில் உள்ள எண்களின் 
தலைகீழ் மதிப்பை CI- அளவுகோல் கொடுப்பதால் இதற்கு Cl 
( C- Inverted ) அளவுகோல் எனப் பெயர் வந்தது . 

C- அளவுகோலில் உள்ள மதிப்புகளுக்கான தலைகீழ் மதிப்பை 
CI- அளவுகோல் கொடுப்பதால் C , D- அளவுகோல்களைப் பயன் 
படுத்திச் செய்யும் பெருக்கல் , வகுத்தல் கணக்குகளை CI , D- அளவு 
கோல்களைப் பயன்படுத்தி முறையே வகுத்தல் , பெருக்கல் கணக்கு 
களாகச் செய்யலாம் . 

LL - அளவுகோல்கள் இருப்பதால் நழுவு கணிப்பான் மிகவும் 
பயனுள்ளதாக இருக்கிறது . C- அளவுகோலின் துணையோடு இந்த 
LL- அளவுகோல்களைப் பயன்படுத்தி அடுக்குக்குறிச் சமன்பாடு 


81 


அளவுகோல்கள் 


களின் ( exponential cquations ) தீர்வையும் , ஓர் எண்ணின் 
படி , படிமூலம் ஆகியவற்றையும் காணலாம் . u = ab எனில் 

log u = b log a 
அதாவது log log u = log b + log log a 
எனவே C- அளவுகோலின் இடது குறியீடு LL- அளவுகோலின் 
a என்ற அளவீட்டுக்கு நேர் எதிரே இருக்குமாறு நழுவியை 
நகர்த்தினால் , ( -அளவுகோலின் 5 என்ற அளவீட்டுக்கு நேர் 
எதிரே அதே LL- அளவுகோலில் உள்ள அளவீடே a ஆகும் . 

. 


a என்ற அளவீடு LL , - அளவுகோலில் இருப்பதாகக் கொள்க . 
எனவே a என்ற அளவீட்டை LL , - அளவுகோலில்தான் பார்க்க 
வேண்டும் . LL , - அளவுகோலின் தொடக்கப் புள்ளிக்கும் LL , 
அளவுகோலின் a என்ற அளவீட்டுக்கும் இடையே உள்ள தூரம் 
[ 25 log log a + k ] செ.மீ. ஆகும் . இங்கு k 

ங்கு k = 25 ( 1.3622 ) . 
C- அளவுகோலின் தொடக்கப் புள்ளிக்கும் C- அளவுகோலின் 
b என்ற அளவீட்டுக்கும் இடையே உள்ள தூரம் 25 log b செ.மீ. 
ஆகும் . எனவே C- அளவுகோலின் தொடக்கப் புள்ளியானது 
LL , - அளவுகோலின் a என்ற புள்ளிக்கு நேர் எதிரே இருக்கும் 
பொழுது , ( -அளவுகோலின் b என்ற அளவீட்டுக்கு நேர் எதிரே 
இருக்கக்கூடிய LL , - அளவீடானது , LL , - அளவுகோலின் தொடக் 
கப் புள்ளியிலிருந்து ( 25 log log a + 25 log b + k ) அதாவது 
( 25 log log ab + k ] செ . மீ . தூரத்தில் இருக்கும் ( படம் 44 ) . எனவே 
LL , - அளவீடு ab ஆகும் . 


-25logb 


LLO 
F25log logo+ k 

25log log obt 


படம் 44 


( a ) என்பதன் மதிப்பைக் காண வேண்டுமெனில் , CI- அளவு 
கோலின் இடது குறியீடு LL- அளவுகோலின் எ என்ற அளவீட்டுக்கு 
நேர் எதிரே இருக்குமாறு நழுவியை நகர்த்தவேண்டும் . CI- அளவு 
கோலின் b என்ற அளவீட்டுக்கு நேர் எதிரே , அதே LL- அளவு 
கோலில் உள்ள அளவீடே தேவையான விடையாகும் . 


நேமவரைவியல் 


D , LL- அளவுகோல்களைப் பயன்படுத்தி 1.0101 முதல் 22020 
மூடிய உள்ள எண்களின் இயல் மடக்கை ( natural logarithm ) 
எனச் சொல்லப்படும் நேப்பியர் மடக்கையைக் ( Napier logarithm ) 
காணலாம் . 


மேற்சொன்ன அளவுகோல்களைத் தவிர LL , LL , , LL ,, 
அளவுகோல்களின் மதிப்புகளுக்குத் தலைகீழ் மதிப்புகளைக் 
கொடுக்கும் LL , I , LL , , LL , 3 , - அளவுகோல்களும் , C , D- அளவு 
கோல்களின் மதிப்புகளோ என்ற எண்ணால் பெருக்கக் கிடைக்கும் 
மதிப்புகளைக் கொடுக்கும் Cr , DF- அளவுகோல்களும் , ப - வின் 
மதிப்பிலிருந்து 1 - என்பதன் மதிப்பைக் காண உதவும் 
P- அளவுகோலும் , கோண கணிதச் சார்புகளுக்கான ( trigonome 
tric functions ) அளவுகோல்களும் நழுவு 

கணிப்பானில் 
உள்ளன . 


சில 


பல்வேறு வகையான கணக்குகளுக்கு விடை காணப் பயன் 
படுவது நடைமுறையில் உள்ள நழுவு கணப்பான் ஆகும் . ஒரு 
குறிப்பிட்ட கணக்குகளுக்கு மட்டும் விடை காண உதவுமாறு , 
சிறப்பு நழுவு கணிப்பான்களையும் ( special slide rules ) உருவாக்கிக் 
கொள்ள முடியும் . இந்தச் சிறப்பு நழுவு கணிப்பான்களில் அளவு 
கோல்கள் மிகுதியாக இருக்காது . நழுவு கணிப்பான்கள் பொது 
வாகச் செவ்வக ( 1ectangle ) அமைப்பில் தான் இருக்கும் . வட்ட 
அமைப்பிலோ , உருளை ( cylinder ) அமைப்பிலோ சிறப்பாகச் சில 
நழுவு கணிப்பான்கள் இருப்பதும் உண்டு . 


பயிற்சி 
1. 6 செ.மீ. நீளழுள்ள ஒரு நேர்கோட்டின் மீது 40 கி.கி. முதல் 

60 கி.கி. முடிய உள்ள எடைக்கு ( weighi ) ஒரு சீர் அளவுகோல் 

அமை . 1 கி.கி. இடைவெளிக்கு அளவுக்குறியீடுகள் செய் . 
2. 4 முதல் 500 கி.மீ. பணி முடிய உள்ள திசை வேகத்திற்கு 

10 செ . மீ . நீளமுள்ள ஒரு நோகோட்டின்மீது மடக்கை 
அளவுகோல் ஒன்று அமை . இதில் 4 , 6 , 8 , 10 , 20 , 40 , 60 , 
80 , 100 , 200 , 300 , 400 , 500 கி . மீ . | மணி ஆகியவற்றிற்கு 
அளவுக்குறியீடுகள் செய் . 

50 
3. * ஐக் குறியீட்டுக் குணகமாகக் கொண்ட மடக்கை அளவு 
கோலின் 

ஒரு சுற்றை விகிதசம விளக்கப்பட முறையில் 
அமை . 


அளவுகோல்கள் 


83 


4. log y 1,4 என்பதன் மதிப்புகளைக் கொடுக்கக்கூடிய அளவு 

கோல் ஒன்று அமை . - யின் நெடுக்கம் ( 4 - 14 ) . 
5. கீழ்க்கண்ட u- வின் 

சார்புகளுக்கு அளவுகோல்கள் 
அமை . ப - வின் நெடுக்கங்கள் அடைப்புகளுக்குள் கொடுக்கப் 
பட்டுள்ளன . 
( i ) 7u 

( 0 - 10 ) 
( ii ) 4-3 / u 

( 0 - 25 ) 
( iii ) 3 log ( u + 2 ) ( -1.5 முதல் 1 முடிய ) 
( iv ) 1.24 0.5 logu ( 0.025-0.3 ) 
( v ) log log u ( 10 - 1000 ) 

1 1 
( vi ) 

( 0.1-0.5 ) 
10 


( - ) 


3u +1 


( vii ) 


( 0 - 8 ) 


u + 2 


sin u 


(viii ) 

( 0 ° - 180 ) 
8. x == 0.25 [ u - 8u + 25 ] என்ற குறியீட்டுச் சமன்பாட்டுக்கு 

ஓர் அளவுகோல் அமை . ! -வின் நெடுக்கம் ( 0 - 10 ) .. 
( குறிப்பு : - 0 முதல் 4 முடிய உள்ள ப - வின் மதிப்புகளுக்கு 

அளவுகோல் தண்டின் ஒரு பக்கத்திலும் 4 முதல் 
10 முடிய உள்ள ப- வின் 

மதிப்புகளுக்கு அளவு 
கோல் தண்டின் மற்றொரு பக்கத்திலும் அளவுக் 
குறியீடுகள் செய்யவேண்டும் . ஏனெனில் 0 முதல் 
4 முடிய உள்ள இடைவெளியில் : ஒரு குறையும் 
சார்பாகும் . 4 முதல் 10 முடிய உள்ள இடை 

வெளியில் x ஒரு கூடும் சார்பாகும் . ) 
கீழ்க்கண்ட வாய்பாடுகளுக்கு அடுத்துள்ள அளவுகோல்கள் 
அமை ( 7 - 17 ) . 


7. C = 2.54 1 

C = சென்டிமீட்டர் , ( 0 - 100 ) . 
1 = அங்குலம் .. 


8. C = கா 


c = வட்டத்தின் பரிதி ( circumference ) , செ.ம். 
r = வட்டத்தின் ஆரம் (radius ) , ( 20. 80 ) செ.மீ. 


84 


நேமவரைவியல் 


9. v = 4பா 


P3 


V = கோளத்தின் ( sphere ) கன அளவு ( volume ) , 

செ.மீ. 
= கோளத்தின் ஆரம் , ( 0 - 10 ) செ . மீ . 


I 


10. A = 


-12 


4 


2 


= 


V 


A = சமபக்க முக்கோணத்தின் (cquilateral 

triangle ) பரப்பு , செ . மீ . 

1 = பக்கத்தின் நீளம் , ( 5 - 20 ) செ . மீ . 
11. Q = 22 d 

Q = 40 மீட்டர் நிலைமட்டம் ( head ) உள்ள ஒரு 

குழாய் வழியாக ஒரு நொடியில் வரும் நீரின் 

கனஅளவு , மீ .3 
d - குழாயின் விட்டம் , ( 0.1 - 0.5 ) மீ . 

. 
13. S = ( 36 ) 

S = கோளத்தின் மேற்பரப்பு ( surface area ) , 

( 350 - 1500 ) செ . மீ .2 

கோளத்தின் கன அளவு , செ . மீ .3 

IT 
13. T = 274 

g 
T = தனி ஊசலின் ( simple peadulum ) அலைவு 

நேரம் (period ) , நொடி . 
1 = ஊசலின் நீளம் , ( 0.3 - 1.8 ) மீ . 

g = 9.81 மீ ./ நொடி 
14. E = 4 

= = கதிர்வீசலின் வீதம் (rate of radiation ) . 
T = தனிவெப்பநிலை ( absolute temperature ) , 

( 1000 - 10,000 ) ° K , 

ஏ = ( 5.67 ) 10-12 வாட்டு ( vatt ) / செ.மீ. பாகை * 
15. Nu = 0.02 ( Re ) .. 

Nu = நசெல்ட்டின் எண் ( Nusselt s Number ) 

Re = ரெனால்டின் எண் , ( 5000 - 200,000 ) 
16. Tk = 0.693 

T = பொருள் பாதி அளவு சிதைவதற்கு எடுத்துக் 

கொள்ளும் காலம் , ( 10 - 100 ) ஆண்டு 
k = சிதைவு மாறிலி ( disintegration constant ) 


அளவுகோல்கள் 


80 


26 


17. log E = 11+ 1.6M 

E = ஆற்றல் ( energy ) , ( 1014 - 102 * ) எர்கு ( erg ) 
M = எண்மதிப்பு ( magnitude) , 

மைக்ரான் ( micron ) 
18. கீழ்க்கண்ட அட்டவணையிலிருந்து x , y மதிப்புகளுக்குரிய 
அடுத்துள்ள அளவுகோல்கள் அமை . 

12 15 21 

33 
y 

173 270.3 529.5 811.5 1307 
19. கீழ்க்கண்ட அட்டவணை வெவ்வேறு வெப்ப நிலையில் நீரின் 

ஆவி அழுத்தத்தைப் ( vapour pressure ) பாதரசத்தின் 
( mercury ) மி . மீட்டரில் கொடுக்கிறது . வெப்பநிலைக்கும் 
ஆவி அழுத்தத்திற்கும் உள்ள தொடர்பினைக் காட்டும் அடுத் 
துள்ள அளவுகோல்கள் அமை . 
வெப்ப நிலை ° C ( 1 ) 

ஆவி அழுத்தம் ( ) ) 
0 

4.58 
10 

9.21 
20 

17.54 
30 

31.82 
40 

55.32 
50 

92.51 
60 

149.38 
70 

233.70 
80 

355.10 
90 

525.80 
100 

760.00 
கீழ்க்கண்ட வாய்பாடுகளுக்கு அடுத்திலா அளவுகோல்களைக் 
கொண்ட விளக்கப்படம் அமை ( 20 - 26 ) . 

4 
20. R = C 

R = ரோமர் ( Reamur ) வெப்பநிலைப் பாகை 

C = செல்சியஸ் வெப்பநிலைப் பாகை , ( 0 - 100 ) 
11. K = 1.609 M 

K = கிலோமீட்டர் ( Kilometre ) 

M = மைல் ( Mile ) , ( 0 - 80 ) 
21. h = 0.79 +0.00481 
வெப்ப மாற்றக்கெழு ( hoat 

( heat transfer 
coefficient ) 
1 வெப்பநிலை , ( 0 - 250 ) ° C 


h = 


86 


நேமவரைவியல் 


-- 


23. V = ( 1.28 ) 10 T 

T = தனி வெப்பநிலை , ( 0 - 1000 ) K 
V வெப்ப நியூட்ரானின் ( thermal neutron ) 

திசைவேகம் , ( 0 - ( 4.5 ) 10 ) 

செ.மீ. / நொடி 
24. v = 2gh 

திசைவேகம் , செ.மீ. | நொடி 

உயரம் ( height ) , ( 0 - 500 ) செ . மீ . 
g = 981 செ . மீ . நொடி 

18.5 
25. C = 
( Re ) 

இழுவைக் கெழு ( drag coefficient ) 
Re == ரெனால்டின் எண் , ( 0. 3 - 1000 ) 


Y 


C 


16. A = 


P(1+ ) 


T 


11 


A கூட்டுத்தொகை ( amount ) , ரூபாய் 
P = அசல் ( principal ), 100 ரூபாய் 

கூட்டுவட்டி ( compound interest ) வீதம் , 10 % 

ண்டுகளின் எண்ணிக்கை ( 1 - 10 ) 
27. 1 முதல் 10 முடிய உள்ள எண்களின் இயல் மடக்கையைக் 

காண இணையளவுகோல் அளவமாற்ற விளக்கப்படம் அமை . 
28. சார்பு அளவுகோல் என்றால் என்ன ? நழுவு கணிப்பானில் 

உள்ள அளவுகோல்களுக்கும் சார்பு அளவுகோல்களுக்கும் 
உள்ள தொடர்பினை விளக்குக . 


2. நேமவரையம் 

( Nomogram ) 


முதல் அதிகாரத்தில் இருமாறிச் சமன்பாடுகளுக்கு வரைபட 
வாயிலாகத் தீர்வு காணப்பட்டது . இதற்கு மாறிக்கோர் அளவு 
கோலாக இரண்டு அளவுகோல்கள் ஒரே நேர்கோட்டின் மீதோ 
வெவ்வேறு நேர்கோடுகளின் மீதோ அமைக்கப்பட்டன . மூன்று 
அல்லது அதற்குக் கூடுதலான மாறிகளைக் கொண்ட சமன்பாடு 
களுக்கு வரைபட வாயிலாகத் தீர்வு காணின் , மாறிக்கோர் அளவு 
கோல் வீதம் மூன்று அல்லது அதற்குக் கூடுதலான அளவுகோல் 
களை அமைக்கவேண்டி வரும் , எனவே அவற்றை ஒரே நேர் 
கோட்டின் மீது அமைக்க இயலாது . அவற்றை வேறு விதமாக 
அமைத்துத்தான் விளக்கப்படம் அமைக்கவேண்டும் . இப்படிப் 
பட்ட விளக்கப் படத்திற்கே நேமவரைவு ( nomograph ) அல்லது 
நேமவரையம் ( nomogram ) எனப் பெயர் . 


fi ( u ) = f ( 1 ) 


என்ற சமன்பாட்டுக்குத் தீர்வு காணும் பொழுது இணையளவுகோல் 
களைக் கொண்ட அளவுமாற்ற விளக்கப்படம் அமைக்கப்பட்டது 
அல்லவா ? இவ்விளக்கப் படத்தையும் நேமவரையம் 

எனச் 
சொல்லலாம் . 


8. நேமவரையங்களின் சிறப்பியல்புகள் 

நேமவரையங்களின் நன்மைகள் 


அறிவியல் , பொறியியல் மற்றும் பல் துறைகளைச் சார்ந்த 
ஆய்வுப் பணிகளில் நாள்தோறும் ஒரே மாதிரியான கணக்கீடு 
களைத் திரும்பத் திரும்பச் செய்யவேண்டியிருக்கும் . இதனால் 
காலம் வீணாவதைக் காணலாம் . ஒரே மாதிரியான இக்கணக் 
கீடுகளை விரைவில் செய்ய உதவும் வரைபடத் தீர்வே நேமவரை 
யம் ஆகும் . நேமவரையத்தைப் பயன்படுத்தி ஒரு கணக்கீட்டைச் 
செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரமானது , இரண்டு புள்ளிகளைக் 
குறித்து அவற்றை ஒரு நேர்கோட்டால் இணைப்பதற்கு எடுத்துக் 
கொள்ளும் நேரமேயாகும் . நழுவு கணிப்பானின் உதவியால் ஒரு 
கணக்கீட்டை ஒருசில மணித்துளிகளில் ( minutes ) செய்யின் , 
தேமவரையத்தின் உதவியால் அக்கணக்கீட்டை ஒருசில நொடி 


88 


நேமவரைவியல் 


களில் செய்யலாம் . நேமவரையத்தை அமைப்பதில் காலம் செல 
வழிந்தாலும் , இயற்கணிதக் ( algebra ) கணக்கீடுகளுக்குப் 
பதிலாக நேமவரைவுக் கணக்கீடுகளைத் திரும்பத் திரும்பச் செய் 
யும் பொழுது இழந்துவிட்ட காலத்திற்கு ஈடு கிடைக்கிறது . 


கணக்குப் பொறிகள் ( calculators ) , மின்னணுக் கணிப் 
பொறிகள் ( electronic computcrs ) இவற்றின் மின்னல் வேகப் 
படையெடுப்புகள் மிகுந்த இந்நாளில் , நேமவரைவைப் பயன் 
படுத்தும் பழக்கம் படிப்படியாகக் குறைந்து விரைவில் மறைந்து 
விடும் எனப் பலரும் எதிர்பார்க்கக் கூடும் . அதற்கு மாறாக , நேம 
வரைவில் உள்ள ஆர்வம் 

இன்று 

வளர்ந்து கொண்டுதான் 
வருகிறது . இதன் காரணம் என்ன ? நேமவரைவைப் பயன் 
படுத்துபவர் அதன் அடிப்படைக் கொள்கையை அறிந்திருக்கத் 
தேவையில்லை . ஆற்றல் , பயிற்சி , அறிவுக் கூர்மை மிகுந்தவராக 
இருக்கத் தேவையில்லை . கணிதம் கற்றவராகவோ , வேதியியல் 
படித்தவராகவோ , பொறியியல் அறிந்தவராகவோ 

இருக்க 
வேண்டிய கட்டாயமும் இல்லை . ஆனால் வேறு முறைகளைப் பயன் 
படுத்திக் கணக்கீடுகளைச் செய்ய , ஆற்றலும் பயிற்சியும் கட்டாயம் 
தேவைப்படுகின்றன . 


மின்னணுக் கணிப்பொறியைப் பயன்படுத்தி மிக விரைவில் 
கணக்கீடுகளைச் செய்யலாம் . ஆனால் அதற்குக் கையருகில் 
மின்னணுக் கணிப்பொறி இருக்கவேண்டும் . அத்துடன் ஒரு 
குறிப்பிட்ட கணக்கைச் செய்ய அதற்கெனத் துளைசெய்யப்பட்ட 
அட்டையிலோ ( punch card ) அல்லது ஒரு நாடாவிலோ ( tape ) 
நிகழ்ச்சி நிரல் ( programme ) இருக்கவேண்டும் . மேலும் கணிப் 
பொறியை இயக்குபவரிடம் , காலச் சுணக்கமின்றி விவரங்களை 
( dati ) உட்செலுத்தி முடிவுகளை ( results ) உடனே பெற்றுக் 
கொள்ளும் திறமையும் இருக்கவேண்டும் .. 


கணிப்பொறி இருக்கும் ; ஆனால் கையருகில் இருக்காது . 
வேறோர் அறையிலோ கட்டிடத்திலோ இருக்கும் . நிகழ்ச்சி நிரல் 
இருக்கும் ; ஆனால் துளை செய்யப்பட்ட அட்டையிலோ நாடா 
விலோ இருக்காது . தரப்பட்ட விவரங்கள் இருக்கும் ; ஆனால் 
கணிப்பொறிக்குள் செலுத்தும் அமைப்பில் இருக்காது . கணிப் 
பொறியை இயக்குபவரிடம் திறமை இருக்கும் ; ஆனால் எந்நேரமும் 
வேலையில் ஈடுபட்டுள்ள கணிப்பொறி எப்பொழுது கிடைக்கும் 
எனச் சொல்ல முடியாது . அதுமட்டுமா ? நேமவரையத்தைக் 
காட்டிலும் கணிப்பொறியும் துளை செய்யப்பட்ட அட்டைகளும் 


89 


நேமவரையம் 


விலையுர்ந்தன . ஆனால் நேமவரையங்கள் அப்படி அல்ல . தாளும் , 
வரைகோலும் , படித்தர அளவுகோல்களும் இருந்தால் நினைத்த 
மாத்திரத்திலேயே நேமவரையத்தை அமைத்து விடலாம் . 

ஒரே வாய்பாட்டை அடிப்படையாக வைத்து மிக விரிவான 
பட்டியல் ( table ) ஒன்றை அமைப்பதற்குக் கணிப்பொறி காலச் 
சிக்கன முள்ளது ; திறமைவாய்ந்தது ; குறிப்பாக , விரைந்து 
செயல்படக் கூடியது . ஆனால் வசதியிலும் , இயக்கக் கூடிய 
எளிமையிலும் அது நேமவரையத்துடன் போட்டிபோட முடியாது . 
நழுவு 

கணிப்பானைக் காட்டிலும் கூட நேமவரையம் எளிமை 
யானது . எனவேதான் நேமவரையத்தைப் பலரும் பயன்படுத்து 
கின்றன.. கணிப்பொறியிலிருந்து கிடைக்கும் முடிவுகள் 
துல்லியமாக இருக்கும் . ஆனால் நேமவரையத்தில் அந்த 
அளவுக்குத் துல்லியத்தை எதிர்பார்க்க முடியாது . 


3 


நேமவரையத்தின் குறிக்கோள்கள் 

சமன்பாடுகளுக்குத் தீர்வு காண வரைபடம் ஒரு சிறந்த வழி 
யாகும் . x + 2x - 1 = 0 என்ற இருபடிச் சமன்பாட்டைத் (quad 
ratic equation ) தீர்ப்பதற்கு , y = x2 என்ற பரவளையமும் ( parabola ) 
y = 1-2x என்ற நேர்கோடும் எங்கு வெட்டிக் கொள்கின்றன 
என்பதைக் காண ஒரு வரைபடம் வரையவேண்டும் . இதே 
போன்று x2 + 2x 0 என்ற சமன்பாட்டைத் தீர்ப்பதற்கு 
y = x என்ற பரவளையமும் , y == 2 - 2x என்ற நேர்கோடும் 
எங்கு வெட்டிக் கொள்கின்றன என்பதைக் காண ஒரு வரைபடம் 
வரையவேண்டும் . இவ்வாறு x + ax + b = 0 என்ற அமைப் 
பிலுள்ள ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் தீர்வு காண வெவ்வேறு 
வரைபடங்கள் தேவைப்படுகின்றன . வெவ்வேறு வரைபடங்கள் 
அமைக்காமல் , ஒரே ஒரு படத்தின் வாயிலாக x3 + ax + b = 0 
என்ற அமைப்பிலுள்ள எல்லாச் சமன்பாடுகளுக்கும் தீர்வு காண 
முடியும் . இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட அமைப்பிலுள்ள சமன்பாடுகள் 
எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு படத்தின் வாயிலாகத் தீர்வு காண 
வழிவகுப்பது நேமவரையத்தின் ஒரு குறிக்கோள் ஆகும் . தீர்வு 
காண அமைக்கப்படும் அந்தப் படமே நேமவரையம் 
அழைக்கப்படும் . 

சிக்கலான கோவைகளுக்கு விரைவில் மதிப்பைக் காண 
உதவுவது நேமவரையத்தின் மற்றொரு குறிக்கோள் ஆகும் . 
எடுத்துக்காட்டாக , 
Q 

cb H 


என 


. 


நேமவரைவியல் 


என்னும் ஹாமில்டன் சுமித் வாய்பாட்டை ( Hamilton Smitb 
formula ) எடுத்துக்கொள்க . இதில் 

Q = கலிங்கில் ( weir ) வழிந்த நீரின் வெளியேற்றம் 

( discharge ) , செ . மீ . / நொடி 
g = ஈர்ப்பு முடுக்கம் , 981 செ . மீ . / நொடி 

வெளியேற்றக் கெழு ( coefficient of discharge ) 
b = அகலம் ( width ) , செ . மீ . 

நிலைமட்டம் ( head ) , செ . மீ . 


2 


C 


H = 


இவ்வாய்பாட்டில் Q , c , b , H என்ற நான்கு மாறிகள் உள்ளன . 
இந்நான்கு மாறிகளில் ஏதேனும் மூன்றின் மதிப்புகள் தெரிந்தால் 

பாவது மாறியின் மதிப்பை உடனே காண உதவுமாறு ஒரு 
படம் இருந்தால் எவ்வளவோ வசதியாக இருக்கும் . இவ்வசதியை 
அளிப்பது நேமவரையம் ஆகும் . 


அடுத்து sin x = a + bx என்ற சமன்பாட்டை எடுத்துக் 
கொள்க . இதில் x - இன் மதிப்பும் , a , b என்பவற்றில் ஏதேனும் 
ஒன்றின் மதிப்பும் கொடுக்கப்பட்டால் கணிதப்பட்டியல்களின் 
உதவியால் , மூன்றாவது மாறியின் மதிப்பைக் கண்டுபிடித்து 
விடலாம் . ஆனால் , a , b என்பனவற்றின் மதிப்புகளுக்கொத்த x 
இன் மதிப்பைக் காணவேண்டுமெனில் கணிதப் பட்டியல்களையோ 
நழுவு கணிப்பானையோ பயன்படுத்தி அவ்வளவு எளிதில் விடை 
கண்டுபிடிக்க முடியாது . இம்மாதிரியான கணக்குகளுக்கு எளிதில் 
விடை தந்து உதவுவது நேமவரையத்தின் மூன்றாவது குறிக்கோள் 
ஆகும் . 


இணைப்பு விளக்கப்படங்கள் ( Alignment Charts ) 


நேமவரையங்கள் யாவற்றிலும் மிக எளிமையானது மூன்று 
இணையளவுகோல்களைக் ( parallel scales ) கொண்ட நேமவரையம் 
ஆகும் . 


4 + V - W 


என்ற மும்மாறிச் சமன்பாட்டுக்கு ( three variable equation ) 
அமைக்கப்பட்ட மூன்று இணையளவுகோல்களைக் கொண்ட 
நேமவரையம் படம் 45 - இல் காட்டப்பட்டுள்ளது . இப்படத்தில் 
u = 3 , y = 5 என்ற அளவீடுகளுக்குரிய புள்ளிகளை இணைக்கும் 
நேர்கோடானது w- அளவுகோலை 8 என்னும் அளவீட்டில் 


நேமவரையம் 


வெட்டுவதைக் காணலாம் . மேலும் , எந்த ஒரு நேர்கோடும் 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் உள்ள 
u , V , W- அளவுகோல்களை வெட்டுவதைக் காணலாம் . இவ்வாறு 


10 


Wr20 


10 


குறியினப்பக்கோடு 


[ 


Lo 


3 செ.மீ - 


3 செ.மீ. 


படம் 45 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் 
உள்ள u , V , W- மதிப்புகளுக்குரிய புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் 
அமைவதால் நேமவரையத்தை 

இனைப்பு 

விளக்கப்படம் 
( aligament chart ) எனச் சொல்வதும் உண்டு . 


வலையமைப்பு விளக்கப்படங்கள ( Network Charts ) 

கிடைக்கோடுகளும் , நிலைக்குத்துக் கோடுகளும் உள்ள ஒரு 
தாளின் மீது நேர்கோடு அல்லது வளைகோடுகளின் தொகுதியைக் 
( family ) கொண்ட விளக்கப்படம் ஒன்றை f ( u, v , w ) = 0 என்ற 
மும்மாறிச் சமன்பாட்டுக்கு அமைக்கலாம் . இதற்கு வலையமைப்பு 
விளக்கப்படம் ( network chart ) எனப்பெயர் . இதற்குக் குறுக்கு 
வெட்டு விளக்கப்படம் ( cross - section chart ) , கார்டீசியன் ஆய 
விளக்கப் படம் ( Cartesian co - ordinate chart ) போன்ற வேறு 
பெயர்களும் உண்டு . u , v , w என்ற மூன்று 

முன்று மாறிகளில் ஒரு 
மாறியின் மதிப்பை மட்டாயமாகவும் ( abscissa ) , இன்னொரு 
மாறியின் மதிப்பைக் குத்தாயமாகவும் ( ordinate ) கொண்டு 
மூன்றாவது மாறியின் ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒரு கோடு 
வரையலாம் . இக்கோடு நேர்கோடாகவோ அல்லது வனை 
கோடாகவோ இருக்கலாம் . இவ்வாறு 
ருக்கலாம் . இவ்வாறு மூன்றாவது 

மூன்றாவது மாறியின் 


92 


நேமவரைவியல் 


உரிய 


பல்வேறு மதிப்புகளுக்கும் 

கோடுகளை வரைந்தால் 
f ( x , y , w ) = 0 என்ற சமன்பாட்டைக் குறிக்கும் கோடுகளின் 
தொகுதி (family of lincs ) ஒன்று கிடைக்கும் . 


v 
= 
3 


4 


w 
= 2.5 


3 


2 


W 
= 
1.5 


2 


3 


5 


i 


u 


படம் 46 


2.5 


v : 2 


VO 


20 


1-5 


05 


0 
வ 


1 


2 


3 


படம் 47 


u + v = 2 என்ற சமன்பாட்டுக்கு 

அமைக்கப்பட்ட 
வலையமைப்பு விளக்சப்படம் படம் 48 -இல் காட்டப்பட்டுள்ளது . 
இதில் , 
u , ! - மதிப்புகள் முறையே கிடை 

அச்சின்மீதும் , 
நிலைக்குத்து அச்சின் மீதும் குறிக்கப்பட்டுள்ளன. இதே சமன் 
பாட்டுக்கு -யின் மதிப்பைக் கிடை அச்சின் மீதும் , ம - வின் 
மதிப்பை நிலைக்குத்து அச்சின் மீதும் குறித்து வலையமைப்பு 
விளக்கப்படம் அமைத்தால் படம் 46 - இல் உள்ள துபோல் நேர் 
கோடுகளின் தொகுதி கிடைக்காமல் , பரவளையங்களின் தொகுதி 
கிடைப்பதைக் காணலாம் ( படம் 47 ) . 


தேமவரையம் 


w என்ற சமன்பாட்டுக்கு வலைமைப்பு விளக்கப்படம் 
அமைக்கும் முறைகளை இப்பொழுது காணலாம் . !! , - மதிப்புகளை 
முறையே கிடை அச்சின் மீதும் , நிலைக்குத்து அச்சின் மீதும் 
குறித்தால் மீபரவளையங்களின் ( hyperbolas ) தொகுதி கிடைக்கும் 
( படம் 48 ) . இதே சமன்பாட்டை 

log u + log r log 


10 


w 
: 
80 


8 


w 
= 60 


6 


w : 40 


4 


H 


w : 20 


2 


w - 10 


0 


2 


6 


8 


படம் 48 


10 


60180 


0:40 


W 
= 
20 


W8 
WE 


Ol=M) 


W4 


W 
= 
2 , 


2 


3 4 5 


O 


. 


படம் 49 


என மடக்கை அமைப்பில் மாற்றி எழுதிக்கொண்டு , மடக்சை 


நேமவரைவியல் 


மடக்கை வரைபடத்தாளில் ( log log graph paper ) படம் 49 - இல் 
காட்டியுள்ளது போன்றும் வலையமைப்பு விளக்கப்படம் அமைக் 
கலாம் . 

u v = W என்ற சமன்பாட்டை மடக்கை அமைப்பில் மாற்றி 
எழுதாமல் இதற்கு நேர்கோடுகளின் தொகுதியைக் கொண்ட 
வலையமைப்பு விளக்கப்படம் அமைக்க வேண்டுமெனில் , !! - வின் 
மதிப்பைக் கிடை அச்சின் மீதும் , W- வின் மதிப்பை நிலைக்குத்து 
அச்சின் மீதும் குறிக்கவேண்டும் . இவ்வாறு அமைக்கப்பட்ட 
விளக்கப்படம் படம் 50 - இல் காட்டப்பட்டுள்ளது . 


San 


|: 


2:4 


N 


4 


v : 0.5 


- 


2 


| 


2 


4 


6 


8 


10 


படம் 50 


இப்படத்தைப் பயன்படுத்தி u v = W என்ற சமன்பாட்டுக்குத் 
தீர்வு காணும் முறையை இப்பொழுது அறிந்து கொள்ளலாம் . 
இப்படத்திலுள்ள கிடைக்கோடுகள் ஒவ்வொன்றும் w- வின் 
ஒவ்வொரு மதிப்புக்கு உரியது . எனவே கிடைக்கோடுகளை 
w- கோடுகள் என அழைக்கலாம் . இதே போன்று நிலைக்குத்துக் 
கோடுகளை u- கோடுகள் எனலாம் . W- கோடுகளுக்கும் , ப - கோடு 
களுக்கும் மேலே , ஒரே புள்ளியில் சந்திக்கக்கூடிய பல 
நேர்கோடுகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன போல் தெரிகிறது , 
இக்கோடுகளை y- கோடுகள் 

எண்ணிக் கொள்ளலாம் 
u = 8 , w = 4 எனில் , v . யின் மதிப்பைக் காண்பது எப்படி ? 
u = 8 என்ற நிலைக்குத்துக் கோடும் , w = 4 என்ற கிடைக் 
கோடும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி y = 0.5 என்ற நேர்கோட்டின் 
மீது இருப்பதால் y- யின் மதிப்பு 0.5 எனத் தெரிகிறது . 

இவ்வாறு ஒரு சமன்பாட்டுக்கு அமைக்கப்பட்ட வலையமைப்பு 
விளக்கப்படத்தில் அச்சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் 


- 


என 


நேமவரையம் 


உள்ள u , v , w- மதிப்புகளுக்குரிய மூன்று கோடுகளும் ஒரு 
புள்ளியில் வெட்டிக் கொள்வதைக் காணலாம் . 


இணைப்பு விளக்கப்படத்தில் ஒவ்வொரு நேர்கோடும் u , v , w 
இவற்றின் ஒத்த மதிப்புகளைக் கொடுக்கிறது . அதாவது ஒத்த 
மதிப்புகளுக்குரிய புள்ளிகள் ஒரே நேர்கோட்டின்மீது அமை 
கின்றன . வலையமைப்பு விளக்கப்படத்தில் ஒவ்வொரு புள்ளியும் 
u , v , w இவற்றின் ஒத்த மதிப்புகளைக் கொடுக்கிறது . அதாவது 
ஒத்த மதிப்புகளுக்குரிய கோடுகள் ஒரே புள்ளியில் சந்திக்கின்றன . 
இணைப்பு விளக்கப்படம் , வலையமைப்பு விளக்கப்படம் 
இரண்டையுமே நேமவரையம் எனப் பெருப்பாலோர் 
கின்றனர் . 

வலையமைப்பு விளக்கப்படத்தை வரைப்படம் என 
அழைத்தாலே போதும் . இணைப்பு 

விளக்கப்படமானது 
டி - ஒகேனின் ( D Ocagne ) கோட்பாடுகளின் அடிப்படையில் 
பிறந்ததாகும் . இந்நூலில் வரும் நேமவரைவு , நேமவரையம் 
என்ற சொற்கள் இணைப்பு விளக்கப்படத்தையே குறிக்கின்றன . 


என்ற 
கூறு 


என 


9. நேமவரைவு முறைகள் ( Nomographic Methods ) 
ஒரு 

சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கும் பொழுது 
அதற்குரிய அளவுகோல்களும் குறியிணைப்புக் கோடுகளும் எந்த 
அமைப்பில் இருக்கவேண்டும் 

முடிவு செய்துகொள்ள 
வேண்டும் . அளவுகோல்கள் அமைந்துள்ள கோடுகள் நேர் 
கோடுகளாகவோ வளைகோடுகளாகவோ இருக்கலாம் ; இணை 
யாகவோ ஒரு புள்ளியில் சந்திப்பனவாகவோ இருக்கலாம் ; வட்ட 
வடிவத்திலோ M வடிவத்திலோ இருக்கலாம் ; 

இன்னும் 
எத்தனையோ அமைப்புகளில் இருக்கலாம் . 


ஒரு சமன்பாட்டில் மாறிகளின் எண்ணிக்கை கூடக்கூட 
அளவுகோல்களின் எண்ணிக்கை கூடுவதுபோல் , குறியிணைப்புக் 
கோடுகளின் எண்ணிக்கையும் கூடும் . எடுத்துக்காட்டாக , நான்கு 
மாறிகளைக் கொண்ட சமன்பாட்டுக்கான நேமவரையத்தில் 
இரண்டு குறியிணைப்புக்கோடுகள் இருக்கும் . இக்குறியிணைப்புக் 
கோடுகள் இணைகோடுகளாகவோ வெட்டிக்கொள்ளும் கோடுகளா 
கவோ , அதிலும் செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் கோடுகளா 
கவோ இருக்கலாம் . இவ்வாறு பல்வேறு வகையான அமைப்பு 
களில் அளவுகோல்களும் குறியிணைப்புக் கோடுகளும் இருக்கக் 
கூடும் . இவற்றைப்பற்றிப் பின்வரும் அதிகாரங்களில் விரிவாகக் 
காணலாம் . 


26 


நேமவரைவியல் 


அளவுகோல்களும் குறியிணைப்புக்கோடுகளும் எந்த அமைப் 
பில் இருக்கவேண்டும் என முடிவு செய்த பின்னர் , அளவுகோல் 
களை எளிதில் அமைப்பதற்கேற்ப அளவுகோல் குணகங்களைத் 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் . எல்லா அளவுகோல்களுக் 
கும் வசதிக்கேற்ப அளவுகோல் குணகங்களைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்வதென்பது இயலாத ஒன்று . ஏனெனில் குறைந்தது ஓர் 
அளவுகோலுக்கான அளவுகோல் குணகத்தையாவது மற்ற அளவு 
கோல் குணகங்களிலிருந்து கணக்கிட்டுக் கொள்ள வேண்டி 
யிருக்கும் . 

மூன்று மாறிகளைக் கொண்ட சமன்பாட்டுக்கான நேமவரை 
யத்தில் , மூன்றாவது அளவுகோலின் இருப்பிடமும் ( position ) 
அளவுகோல் குணகமும் மற்ற இரண்டு அளவுகோல்களின் இருப் 
பிடங்களையும் அளவுகோல் குணகங்களையும் பொறுத்தன . ஒரு 
நேமவரையத்தில் அளவுகோல்களை எங்கு அமைக்க வேண்டும் , 
எப்படி அமைக்கவேண்டும் என்பதைக் காணத் தொகுப்பு முறை 
( synthetic method ) , பகுப்பு முறை ( analytic method ) என இரண்டு 
முறைகள் உள்ளன . 


தொகுப்பு முறை ( Synthetic Method ) 

இன்று பொறியியல் துறைகளில் பயன்படுத்தப்படும் நேம 
வரையங்களில் பெரும்பாலானவை தொகுமுறை வடிவியலின் 
( synthetic geometry ) அடிப்படையில் அமைக்கப்பட்டனவாகும் . 
தொகுமுறை வடிவியல் என்பது பள்ளிகளில் சொல்லித்தரப்படும் 
தள வடிவியலே ஆகும் . வடிவொத்த முக்கோணங்களின் பொதுப் 
பண்புகள் போன்ற தளவடிவியலின் கோட்பாடுகளைப் பயன் 
படுத்தி நேமவரையம் அமைக்கும் முறைக்குத் தொகுப்பு முறை 
எனப் பெயர் . மூன்று முதல் ஒன்பது முடிய உள்ள அதிகாரங்கள் 
தொகுப்பு முறையில் நேமவரையம் அமைப்பதை விளக்கிக் 
கூறுகின்றன . 


பகுப்பு முறை ( Analytic Method ) 

மும்மாறி சமன்பாடுகளுக்கான நேமவரையத்தில் மாறிகளின் 
ஒத்த மதிப்புகளுக்குரிய புள்ளிகள் ஒரு நேர்கோட்டின் மீது 
அமையும் . மூன்று 

புள்ளிகள் 

நேர்கோட்டின் மீது 
அமைவதற்கான கட்டுப்பாட்டைப் ( condition ) பகுமுறை வடி 
வியலில் ( analytical geometry ) படித்திருக்கலாம் . இது ஒரு சமன் 
பாட்டின் . 

அமைப்பில் இருக்கும் . இச்சமன்பாட்டை அணிக் 


97 


நேமவரையம் 


கோவைச் சமன்பாடாகவும் ( determinantal equation ) மாற்றி 
யமைத்துக் கொள்ளலாம் . இந்த அணிக்கோவைச் சமன்பாட்டை 
அடிப்படையாகக் கொண்டு நேமவரையம் அமைக்கும் முறைக்குப் 
பகுப்புமுறை அல்லது அணிக்கோவை முறை ( determinant method ) 
எனப்பெயர் . இம்முறையைப்பற்றி இந்நூலின் இறுதி அதிகாரத் 
தில் விரிவாகப் படிக்கலாம் . 


தொகுப்பு , பகுப்பு முறைகளின் ஒப்பீடு 

நேமவரைவியலைக் கற்பதில் தொடக்க நிலையில் உள்ளவர் 
யாவர்க்கும் எளிதில் புரியக் கூடியது தொகுப்பு முறையேயாகும் . 
தொகுப்பு முறையில் ஒரு சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக் 
கும் பொழுது கொடுக்கப்பட்ட சமன்பாடு இன்னவகையில் இருப்ப 
தால் அதற்கான நேமவரையம் இன்ன அமைப்பில் இருக்குமென 
மூன்னரே அறிந்துகொள்ளலாம் . 


பகுப்பு முறையில் , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் அணிக் 
கோவை அமைப்பைப் ( determinantal form ) பொறுத்தே நேம 
வரையம் அமைக்கப்படுகிறது . கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு , 
நேமவரையம் அமைப்பதற்கேற்ப ஓர் அணிக்கோவை அமைப்பு 
இருப்பின் , அச்சமன்பாட்டை நேமவரையம் அமைப்பதற்கேற்ப 
பல்வேறு அணிக்கோவை அமைப்புகளில் எழுத முடியும் . எனவே 
பகுப்பு முறையில் ஒரே சமன்பாட்டுக்குப் பல்வேறு வகையான 
நேமவரையங்கள் அமைக்கமுடியும் . சில சமன்பாடுகளில் , ஒரு 
சில மாறிகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சார்புகள் வரலாம் . எடுத்துக் 
காட்டாக + vw = u ve + uvW என்ற சமன்பாட்டில் ப என்னும் 
மாறிக்கு 4 , u என்ற இருசார்புகளும் என்னும் மாறிக்கு y , y " 
என்ற இருசார்புகளும் உள்ளன . இதுபோன்ற சமன்பாடுகளுக்கு 
நேமவரையம் அமைக்கப் பகுப்பு முறையே எளியது . 


தொகுப்பு முறையில் , படித்தர அமைப்பில் ( standard form ) 
உள்ள ஒரு சில குறிப்பிட்ட சமன்பாடுகளுக்கு மட்டுமே நேம 
வரையம் அமைக்கலாம் . ஆனால் பகுப்பு முறையில் , பெரும்பாலான 
சமன்பாடுகளுக்கு நேடிவரையம் அமைக்கமுடியும் . ஒரு சமன் 
பாட்டுக்குத் தொகுப்பு முறையில் நேமவரையம் அமைக்க முடியு 
மாயின் அதற்குப் பகுப்பு முறையிலும் நேமவரையம் அமைக்க 
முடியும் . ஆனால் ஒரு சமன்பாட்டுக்குப் பகுப்பு முறையில் நேம 
வரையம் அமைக்கமுடியுமாயின் அதற்குத் தொகுப்பு முறை 
இல்லாமற் போகலாம் . 


7 


93 


நேமவரைவியல் 


சுருங்கக் கூறின் , தொகுப்பு முறை எளிதில் புரியக்கூடியது . 
படித்தர அமைப்பிலுள்ள சில சமன்பாடுகளுக்கு மட்டும் உரியது . 
பகுப்பு முறை எல்லா வகைச் சமன்பாடுகளுக்கும் உரிய பொது 
வான முறையாகும் . இம்முறையில் ஒரே சமன்பாட்டுக்குப் பல் 
வகையான அமைப்புகளில் நேமவரையம் அமைக்கலாம் . 
நேமவரையம் அமைப்பதற்குச் சில செயல் முறைக் குறிப்புகள் 

நேம வரையத்கின் அளவு பெரிதாக இருப்பின் கிடைக்கக் 
கூடிய முடிவுகள் துல்லியமாக இருக்கும் . துல்லியமான முடிவு 
களை அவ்வளவாக எதிர்பார்க்கவில்லையெனில் படத்தின் அளவு 
சிறிதாக இருந்தாலே போதும் . சிறிய அளவில் உள்ள நேம 
வரையங்களே பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் . 


பாட நூல்களிலும் செய்தித் தொகுப்பு நூல்களிலும் உள்ள 
நேமவரையங்கள் யாவும் அமைப்பு முறையை விளக்குவதற்காக 
வரையப்பட்டனவாக இருக்கும் . அமைப்பு முறையை நன்கு 
புரிந்துகொண்டு தேவையான அளவுக்கு அந்த நேமவரையங்களை 
அமைத்துக் கொள்ளலாம் . ஆய்வுக் கூடங்களிலோ பெரிய 
தொழிற்சாலைகளிலோ நாள்தோறும் ஒரே மாதிரியான 
கணக்கீடுகளைத் திரும்பத் திரும்பச் செய்யவேண்டியிருப்பதால் 
தேவையான நேமவரையத்தைப் பெரிய அளவில் , நீடித்துப் 
பயன்படும் வகையில் சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் . இப்படி 
அமைக்கப்பட்ட நேமவரையத்திலிருந்து கிடைக்கும் முடிவுகள் 
நழுவு கணிப்பான் நல்குவதைக் காட்டிலும் துல்லியமாக இருக்கும் . 

ஒவ்வொரு நேமவரையத்தின் கீழும் அது எந்தச் சமன் 
பாட்டுக்கு அமைக்கப்பட்டது என எழுதுதல் நல்லது . அளவு 
கோல்களின் மீது அளவுக் குறியீடுகளையும் அள வீடுகளையும் 
தெளிவாகக் குறிக்கவேண்டும் . அமைத்த நேமவரையத்தை 
எப்படிப் பயன்படுத்துவது என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டைக் 
கொடுக்கலாம் . 

நேமவரையம் அமைக்கும் பொழுது - வடிவ வரைகருவி 
( T - square ) , மூலைமட்டக் கருவி ( set square ) முதலியவற்றின் 
விளிம்புகளும் ( cdges ) , செங்கோண அமைப்புகளும் சரியாக 
உள்ளனவா என்று . பார்த்துக் கொள்ள வேண்டும் . அளவு 
கோல்களை மெல்லிய கோடுகளின் மீது அமைப்பதோடு அளவுக் 
குறியீடுகளையும் மெல்லிய கீறுகளாகக் குறிக்கவேண்டும் . அளவுக் 
குறியீடுகள் , நெருக்கமாக இருக்கக் கூடாது . 

நெருக்கமாக 
இருப்பின் படத்தில் தெளிவிருக்காது . அளவீடுகள் படிப்பதற்கு 
எளிய வகையில் இருக்கவேண்டும் , 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


99 


அமைத்த நேமவரையத்தை நெடிது நாள் பயன்படுத்த 
நினைத்தால் தேவையான மதிப்பைக் காணக் குறியிணைப்புக் 
கோட்டை 

உண்மையாகவே வரைதல் கூடாது . இப்படி 
ஒவ்வொரு கணக்கீட்டுக்கும் ஒவ்வொரு கோட்டை வரைந்தாலோ 
அல்லது தேவையான கணக்கீட்டைச் செய்தவுடன் அதற்குரிய 
குறியிணைப்புக் கோட்டைத் துடைத்தழித்துவிட்டாலோ படம் 
பாழாகிவிடும் , 

இழுத்துப் பிடித்து 

பிடித்து அதைக் 
குறியிணைப்புக் கோடாகப் பயன்படுத்திக் கொள்ளலாம் . அல்லது 
ஒரு கண்ணாடித்தாள் மீது மெல்லிய கோடு வரைந்து அதைப் 
பயன்படுத்திக் கொள்ளலாம் . 


ஒரு நூலை 


3. இணையளவுகோல் நேமவரையங்கள் 

( Parallel Scale Nomograms ) 


10. f . ( u ) + f , ( v ) = f ( v ) என்றவகைச் சமன்பாடு 

நேமவரையங்கள் யாவற்றிலும் மிக எளிமையானது மூன்று 
ணையளவு கோல்களைக் கொண்ட நேமவரையம் ஆகும் . 


( ( u ) + 1 ( v ) = f ( w ) 


என் றவகைச் சமன்பாட்டுக்கு மூன்று இணையளவுகோல்களைக் 
கொண்ட நேமவரையம் அமைக்கலாம் . நேமவரையத்தில் எந்த 
ஒரு நேர்கோடும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நிறைவு செய்யும் 
வகையில் உள்ள u , V , W- மதிப்புகளுக்குரிய புள்ளிகளில் u , v , 
w- அளவுகோல்களை வெட்டுமாறு , அளவுகோல்களை அமைக்க 
வேண்டும் . !! , - அளவுகோல்களின் மீதுள்ள புள்ளிகளை நேர் 
கோட்டால் இணைத்து , அதிலிருந்து ம - வின் மதிப்பை W- அளவு 
கோலிலிருந்து கண்டு கொள்வதால் 4 - அளவுகோலின் இருப் 
பிடமும் அளவுகோல் குணகமும் u , : - அளவுகோல்களின் இருப் 
பிடங்களையும் அளவுகோல் குணகங்களையும் சார்ந்தன என்பது 
தெரிகிறது . 

f , ( u ) +1 ( r ) = fs ( w ) 
சமன்பாட்டில் u , v என்ற மாறிகளின் நெடுக்கங்கள் 
கொடுக்கப்பட்டுள்ளன எனக் கொள்க . இச்சமன்பாட்டுக்கு 


என்ற 


100 


நேமவரைவியல் 


நேமவரையம் அமைக்கும் பொழுது u , I - அளவுகோல்களின் இருப் 
பிடங்களையும் அளவுகோல் குணகங்களையும் வசதிக்கேற்பத் 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் . W- அளவுகோலை எங்கு அமைக்க 
வேண்டும் , அதற்கு எந்த அளவுகோல் குணகத்தைப் பயன்படுத்த 
வேண்டும் என்பனவற்றிற்கு முதலில் விடை காணவேண்டும் . 
அளவுகோல் சமன்பாடுகளை 


- 


u- அளவுகோலுக்கு x 
- அளவுகோலுக்கு y 
w - அளவுகோலுக்கு 2 


= m f ( u ) 
= m , f ( v ) 

mg fz ( w ) 


எனக் கொள்க . இங்கு mi , m , என்பனவற்றின் மதிப்புகளை வசதிக் 
கேற்பத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் . ms-இன் மதிப்பானது 
m ,, m , என்பனவற்றின் மதிப்புகளைப் பொறுத்துள்ளதால் , 1 ,-இன் 
மதிப்பை விருப்பப்படி தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியாது . 


u , Y , W- அளவுகோல்களை மூன்று இணைகோடுகளின் மீது ,, 
w- அளவுகோல் u , I - அளவுகோல்களுக்கிடையில் இருக்குமாறு 
அமைத்துக் கொள்க , சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகை 
யிலுள்ள u , V , W- மதிப்புகள் ஒரே நேர்கோட்டின் மீது அமைய 
வேண்டுமெனில் அளவுகோல் குணகங்களுக்கிடையே உள்ள 
தொடர்பு என்ன ? 


u , V , W - அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகளுக்குரிய 
அளவீடுகள் முறையே un , vo , W. எனில் 

f ( us ) = ) 
f , ( V ) = 0 

f , ( ws ) = 0 
எனவே f1 ( us ) + f ( va ) = f , ( w . ) 
இதிலிருந்து u , v , w- அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகளுக் 
கான அளவீடுகள் 

f : ( u ) + f ( v ) = f ( w ) 
என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நிறைவு செய்கின்றன எனத் 
தெரிகிறது . ஆகவே மூன்று அளவுகோல்களின் தொடக்கப் 
புள்ளிகளும் ஒரு நேர்கோட்டின் மீது அமையும் . u , V , W- அளவு 
கோல்களின் தொடக்கப்புள்ளிகளை முறையே A , B , C எனக் 
கொள்க A , B , C வழியாகச் செல்லும் நேர்கோடு , அளவுகோல் 


101 


ணையளவுகோல் நேமவரையங்கள் 


உள்ள 


களுக்குச் செங்குத்தாக இருக்கவேண்டும் என்ற கட்டாயம் இல்லை . 
u , w- அளவுகோல்களுக்கிடையே 

தூரத்தை 1 செ.மீ. 
எனவும் W , y- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தை 
b செ.மீ. எனவும் கொள்க , 1 , 1 - அளவுகோல்களில் ஏதேனும் 
இரண்டு அளவீடுகளை இணைக்கும் DE என்ற நேர்கோடு W- அளவு 


. 


+ 


படம் 51 


கோலை F என்ற புள்ளியில் வெட்டட்டும் ( படம் 51 ) . D , E , F என்ற 
புள்ளிகள் முறையே u , V , W- மதிப்புகளைக் குறிப்பதால் AD = x ; 
BB = y ; CF = z . AB- க்கு இணையாக E , F என்ற புள்ளிகள் 
வழியாக முறையே EH , FG என்ற கோடுகள் வரை . H என்ற 
புள்ளி W- அளவுகோலின் மீதும் , G என்ற புள்ளி --அளவுகோலின் 
மீதும் இருக்கவேண்டும் . படம் 51 - இல் , 


GD = AD - AG 

= AD = CF 


- 


X 


Z 


HF = CF 


CH 


= CF 


BE 


// 


Z 


- y 


102 


நேமவரைவியல் 


GDF , HFE என்ற வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து 

GD 
HF 5 


எனவே 


- = *응 


குறுக்குப் பெருக்குவதால் , bx - bz = az ay 
புறமாற்றத்தால் ( transposing ) , bx + ay = az + bz 
அதாவது 

bx + ay = ( a + b ) z 

y ( a + b ) z 
ab - ஆல் வகுக்க , 

b 

ab 


+ 


a 


இதில் x , y , z என்பனவற்றின் சார்பு மதிப்புகளைப் பதிலிட 


mfi ( u ) m , f , ( v ) 

a + b 
+ 

m , f , ( w ) 
b 

ab 
இச்சமன் பாடு 

f ( u ) + f ( T ) f , ( w ) 
என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்கவேண்டுமெனில் 


* = " = ( ** ) ", 


ஒவ்வொரு விகிதத்தின் மதிப்பும் k எனில் 


my 
k 


m 


( 1 ) 


ma 


bb = 


k 


( 2 ) 


* 
.. 


ms 


( 8 ) 


ab 

* 
a +6 

k 
( 3 ) -இல் a , b இவற்றின் மதிப்புகளைப் பதிலிட்டுச் சுருக்கினால் 


MS 


my m , 
m , + m , 


a 


( 1 ) + (2 ) எனில் 


my 
m , 


bb 


103 


இணையளவு கோல் நேமவரையங்கள் 


m hl 


ஆகவே W-அளவு கோலின் அளவுகோல் குணகம் 


matm , 


என்றும் 


u , I - அளவுகோல்களிலிருந்து 4 - அளவுகோலுக்குள்ள 
தூரங்கள் my : m , என்ற விகிதத்தில் இருக்கும் என்றும் தெரிகிறது . 
my : m , என்ற இவ்விகிதத்திற்கு இடப்பெயர்ச்சி விகிதம் ( displace 
ment ratio ) எனப்பெயர் . M. அளவுகோல் u , v . அளவுகோல்களுக் 
கிடையில் உள்ளதென்பதையும் மூன்று அளவுகோல்களையும் 
ஒரே திசையில் அமைக்கவேண்டும் என்பதையும் நினைவிற் 
கொள்க . மூன்று அளவுகோல்களும் ணையாக இல்லையெனில் 
மேற்கண்டவாறு தொடர்புகள் எதையும் காண முடியாது . 
ஏனெனில் முக்கோணங்கள் வடிவொத்தனவாக இருக்கமாட்டா . 

DE என்ற குறியிணைப்புக் கோட்டை AB- க்கு இணையாகப் 
படத்தில் வரைந்து கொண்டால் 


111 . 

3 


1 , M1 .) 

11 ) + 11 , 
என்பதை மட்டுமே நிறுவலாம் ( prove ) . ஆனால் , 

5 

응 
என்பதை நிறுவமுடியாது . DE என்ற நேர்கோடு AB- க்கு 
இணையானால் 


11 


11 , 


X - y = Z 


எனவே m , f ( u ) = m , f . ( v ) = my f : ( w ) 


f , ( u ) + f , ( v ) = f , w 


m3 


என்பதால் 


m , 
m / 


+ 


1 


m , 


ஆகவே , m , = 

my m , 
my + m , 


x = y = z என்பதால் 


|| 


என்ற தொடர்பிலிருந்து 


2 - y 


0 


뜸 
எனக் கிடைக்கிறது . - என்பது தேரா அமைப்பு (( indeter 
minate form ) ஆதலால் 

5뮤 என நிறுவ முடியாது . 


a 


// 


my 
ma 


104 


நேமவரைவியல் 


f . ( u ) + f ( v ) = f ( w ) என்றவகைச் சமன்பாட்டுக்கு 
இணையளவுகோல் நேமவரையம் அமைக்க நினைவிற்கொள்ள 
வேண்டியன வருமாறு : 


( 1 ) u , - அளவுகோல்களை 

எளிதாக 

அமைப்பதற்கேற்ப 
my , m , என்பனவற்றின் மதிப்புகளைத் தேர்ந்தெடுத்துக்கொள்ள 
வேண்டும் . m , - இன் மதிப்பை m , 

m , my என்ற வாய்பாட்டி 

11 + m , 
லிருந்து கணக்கிட்டுக் கொள்ளவேண்டும் . 


( 2 ) - அளவுகோல் u , I- அளவுகோல்களுக்கிடையில் இருக்கு 
மாறும் , u , v- அளவுகோல்களிலிருந்து ம - அளவுகோலுக்குள்ள 
தூரங்கள் 11 , : m ., என்ற விகிதத்தில் இருக்குமாறும் , u , I , 1.அளவு 
கோல்களுக்கென மூன்று இணைகோடுகளை வரைய வேண்டும் . 


( 3 ) u , I - அளவுகோல்களை அமைத்து முடித்ததும் w- அளவு 
கோலை அமைக்கத் தொடங்கவேண்டும் . இதற்கு முதற் கட்ட 
மாகப் பொருத்தக்கோடு (matching line ) என ஒரு கோட்டை 
வரைந்துகொள்ளவேண்டும் . பொருத்தக் கோட்டை வரைவதற்கு , 
கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் 
உள்ள u , I , W- மதிப்புகளின் ஒரு தொகு திபைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளவேண்டும் . தேர்ந்தெடுத்துக் கொண்ட u , v , W மதிப்புகளை 
முறையே uy , y , W , எனக் கொள்க . இப்பொழுது uy , v , என்ற 
அளவீடுகளை இணைக்கும் நேர்கோடு K. அச்சை அதாவது .அளவு 
கோலுக்குரிய கோட்டை வெட்டுமிடத்தில் w , என அளவீடு 
செய்யவேண்டும் . பின்னர் W- அளவுகோலை அமைத்து முடிக்க 
வேண்டும் . u , vy , w ! என்ற அளவீடுகளை இணைக்கும் நேர் 
சோட்டுக்கே பொருத்தக்கோடு எனப் பெயர் . எளிமைக்காக , 
கிடை அடிக்கோட்டைப் (borizontal base line ) பொருத்தக் 
கோடாகத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் , 


( 4 ) அளவுகோல் நீளங்கள் யாவும் சமமாக இருக்கத் தேவை 
வில்லை . நேமவரையம் பார்ப்பதற்கு ஓரளவு அழகாகவும் இதில் 
கிடைக்கக் கூடிய முடிவுகள் ஓரளவு துல்லியமாகவும் இருப்பதற்கு 
அளவுகோல் நீளங்கள் ஏறத்தாழச் சமமாயிருந்தால் போதுமானது . 


( 5 ) அளவுகோல்களின் கீழ்முனைகளோ மேல் முனைகனோ 
ஒரே மட்டத்தில் இருக்கவேண்டிய தேவையில்லை . வசதிக்காக , 
கீழ்முனைகள் ஒரே மட்டத்தில் இருக்குமாறு அளவுகோல்களை 
அமைத்துக் கொள்ளலாம் . 


இணையளவுகோல் நேம வரையங்கள் 


100 


சில சமன்பாடுகள் f ( u ) + f ( v ) = f ( w ) என்ற அமைப்பில் 
இருக்காது . ஆனால் அவற்றை மாற்றியமைத்து மேற்கண்ட 
அமைப்புக்குக் கொண்டுவரலாம் . இப்படிப்பட்ட சிலவகைச் 
சமன்பாடுகளுக்கு நேமவரையம் அமைக்கும் 

முறைகள் 
இப்பொழுது காணலாம் . 

( 1 ) f ( u ) - f ( v ) = f ( w ) என்றவகைச் சமன்பாடு . 
இச்சமன்பாட்டை 

1 ( u ) + [ -f , ( v ) ] = f ( w ) 
என மாற்றியமைத்துக் கொள்ளலாம் . அளவுகோல் சமன்பாடுகளை 

x = my f , ( u ) 
y = m , [ -f : ( v ) ] 

z = msf ; ( w ) 
எனக் கொள்க . f . ( 1 ) ஒரு கூடும் சார்பெனில் [ -f ( v ) ] ஒரு 
குறையும் சார்பாகும் . எனவே அளவீடுகள் மேலிருந்து கீழாகக் 
கூடிக் கொண்டு செல்லும் . 

( 2 ) f ( u ) f ( ) = f ( w ) என்றவகைச் சமன்பாடு . 
இச்சமன்பாட்டை 

log f ( u ) + log f , ( v ) = log f , ( w ) 
என மாற்றியமைத்துக் கொள்ளலாம் . அளவுகோல் சமன்பாடுகள் 

x = m , log fi ( u ) 
y = m , log f : ( v ) 

z = m , log fiz ( w :) 
எனக் கொள்க . u , , ! -அளவுகோல்களை அமைக்க மடக்கை 
அளவு கால்களைப் பயன்படுத்தவேண்டும் . 


( 3 ) 

= f ( w ) என்றவகைச் சமன்பாடு . 

f , ( v ) 
இச்சமன்பாட்டை 

log f ( u ) + [ -log f , ( v ) ] = log f ( w ) 
என மாற்றியமைத்துக்கொள்ளலாம் . அளவுகோல் சமன்பாடுகள் 

x = m , logif , ( u ) 
y = m [ - log f ( v ) ] 
z = m , log f , ( w ) 


106 


நேமவரைவியல் 


எனக் கொள்க . u , , W- அளவுகோல்களை அமைக்க மடக்கை 
அளவுகோல்களைப் பயன்படுத்த வேண்டும் . ( v ) ஒரு கூடும் 
சர்பெனில் [ -logf , ( v ) ] ஒரு குறையும் சார்பாகும் . எனவே 
-அளவுகோலில் அளவீடுகள் மேலிருந்து கீழாகக் கூடிக்கொண்டு 
செல்லும் . 
மேற்கூறிய மூன்று வகைக்கும் m , = m , my . மேலும் , w 

my + m , 
அளவுகோல் u , V- அளவுகோல்களுக்கிடையில் இருக்கும் . u , w 
அளவுகோல்களின் கிடைத்தூரத்திற்கும் W , I - அளவுகோல்களின் 
கிடைத்தூரத்திற்கும் உள்ள விகிதம் m , : 11 , ஆதம் . 


- 


f1 ( u ) - f , ( v ) = f ( w ) என்றவகைச் சமன்பாட்டை 

f , ( u ) = f ( v) + f ( w ) 
என்ற அமைப்பில் மாற்றி எழுதிக்கொண்டும் தேமவரையம் 
அமைக்கலாம் . இப்பொழுது u- அளவுகோல் V , W- அளவுகோல் 
களுக்கிடையில் இருக்கும் . u , V , W- அளவுகோல்களின் 

அளவு 
கோல் குணகங்கள் முறையே my , m ,, m , எனில் 

m , ms 
ni 

m , + m3 
V , W- அளவுகோல்களிலிருந்து u- அளவுகோலுக்குள்ள தூரங்கள் 
my : m , என்ற விகிதத்தில் இருக்கும். ப , v இவற்றின் நெடுக்கங்கள் 
மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தால் m , , m , இவற்றின் மதிப்புகளை 
வசதிக்கேற்பத் தேர்ந்தெடுத்துக்கொண்டு , m , - இன் மதிப்பை 
my 

mams என்ற தொடர்பிலிருந்து கண்டுபிடித்துக்கொள்ள 

m , + m , 
வேண்டும் . இவ்வாறு m , m , இவற்றின் மதிப்புகளைத் தேர்ந் 
கொள்ளும்பொழுது m , < m , என்றிருக்குமாறு 

ms 
பார்த்துக்கொள்ளவேண்டும் . ஏனெனில் m = m , ( m , .. ). 

m , + ms 
ms 
இதில் ( 

m , + m ) < 1 . ஆகவே m , < m , 
u , v இவற்றின் நெடுக்கங்களிலிருந்து ம - வின் நெடுக்கத்தைக் 
கண்டுபிடித்துக் கொண்டு , பின்னர் m ,, m , இவற்றின் மதிப்பு 
களைத் தேர்ந்தெடுத்தும் 1 , -இன் மதிப்பைக் கணக்கிடலாம் . 
எடுத்துக்காட்டு 12 

2u + y = W என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் 
அமை . u ( 0 - 100) ; v ( 0 - 50 ) . 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


107 ) 


அளவுகோல் சமன்பாடுகளை 

x = m , ( 2 u ) 


y = m , V 


Z = hW 
எனக் கொள்க . 
u- வின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் 2 m ( 100 - 0 ) 


200 ny 


m , = " எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 


1 

. 
20 
y- யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = m , ( 50 - 0 ) 

= 50 ml , 


m , 


= 


எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 


5 


1113 


my n , 
my + m , 


2 ) ( 4 ) 


11 


1 


1 
5 


20 


+ 


|| 


1 

25 
எனவே குறியீட்டுச் சமன்பாடுகள் 

ப - க்கு x = 0.1 u 
V. க்கு y 

= 0.2 V 

w- க்கு z = 0.04 W 
ஆகும் . 

u - அளவுகோலில் ஒரு செ . மீ . நீளம் 10 அலகுகளையும் ,, 
y = அளவுகோலில் ஒரு செ.மீ. நீளம் 5 அலகுகளையும் , W- அளவு 
கோலில் ஒரு செ.மீ. நீளம் 25 அலகுகளையும் குறிக்கின்றன . 
இடப்பெயர்ச்சி விகிதம் my : my 

1 : 4 
எனவே u , w- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தை 
1.5 செ . மீ . ஆகவும் , w , v- அளவுகோல்களுக்கிடையே உள்ள 
தூரத்தை 6 செ.மீ. ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம் . u , v - அளவு 
கோல்களை முதலில் அமைக்கவேண்டும் ( படம் 52 ) . W- அளவு 


108 


நேமவரைவியல் 


கோலை அமைப்பதன் முதற்கட்டமாகப் பொருத்தக் கோட்டினை 
வரையவேண்டும் . u = 0 , I = 0 எனில் W = 0. எனவே u = 0 , 
y = Q என்ற இரு புள்ளிகளையும் ஒரு நேர்கோட்டால் இணைத்து 


100 


ப 


250 


50 


30 


பு 


200 


10 


டடடடடடடட 


70 


- 


F35 


- 


150 


30 


-- 


50 . 


25 


40 


100 


20 


. 


20 


50 


19 


10 


5 


0 


பொருத்தக் கோடு 


O 


F15 + 


6 செ.மீ. 


படம் 52 


அந்தக்கோடு W- அச்சை வெட்டுமிடத்தில் 0 என அளவீடு செய்ய 
வேண்டும் . பிறகு ஒரு செ.மீ. நீளம் 25 அலகுகளைக் குறிக்குமாறு 
W- அளவுகோலை அமைத்து முடிக்கவேண்டும் . u = 100 , v = 50 
என்ற மேல் எல்லைகளுக்கான புள்ளிகளைச் சேர்க்கும் நேர்கோடு 
W. அச்சை எங்கு வெட்டுகிறதோ அந்தப் புள்ளிவரை W. அளவு 
கோலில் அளவீடுகள் செய்தால் போதுமானது . 


ணையளவுகோல் நேமவரையங்கள் 


109 


= 30 , v = 10 எனில் ம - வின் மதிப்பைக்காண , அமைத்து 
முடிக்கப்பட்ட நேமவரையத்தில் u = 30 , v = 40 என்ற புள்ளி 
களைச் சேர்க்கும் குறியிணைப்புக்கோட்டை வரையவேண்டும் . இக் 
கோடு -அச்சை 100 என்ற அளவீட்டில் வெட்டுவதால் தேவை 
யான ம - வின் மதிப்பு 100 ஆகும் . 


எடுத்துக்காட்டு 13 
H = 14,803 + 75.8V - 167.4 A என்ற சமன்பாட்டுக்கு 

ஒரு நேமவரையம் அமை . இதில் 
H அனல்மிகு நிலக்கரியின் ( anthracite coal ) வெப்ப 

மதிப்பு ( thermal value ) 
V = எளிதில் ஆவியாகி எரியக்கூடிய பருப்பொருளின் 

( matter ) நூற்றுவீதம் ( percentage ) , ( 1 - 100 ) 
A = சாம்பலின் நூற்று வீதம் ( 0 - 28 ) . 

கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நேமவரையம் அமைப்பதற் 
கேற்ப 

( 14,803 + 75.8 V ) + ( - 167.4 A ) = H 
என எழுதிக்கொள்க . அளவுகோல் சமன்பாடுகளை 

m ( 14,803 + 75.8 V ) 
y 

m , ( - 167.4 A ) 


2 


= m , H 


எனக்கொள்க . 
V- யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் 75.8 m ( 10 - 1 ) 

= 9 ( 75.8 ) m 
m , = , .. எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்வதே நல்லது . 
ஏனெனில் V - அளவுகோலின் குறியீட்டுக் குணகம் 1 எனக் 
கிடைக்கிறது . அத்துடன் அளவுகோலின் நீளமும் 9 செ.மீ. எனத் 
தாளில் அடங்கக்கூடிய அளவில் உள்ளது . சார்பின் எல்லைவேறு 
பாட்டைக் கண்டுபிடிக்கும்பொழுது மாறிலி உறுப்பான 14,803 - ஐ 
விட்டுவிடலாம் . ஏனெனில் மாறிலி உறுப்பு எதுவாயிருப்பினும் 
எல்லைவேறுபாடு மாறாது . 


110 


நேமவரைவியல் 


A- யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் 167.4 n . ( 28 - 0 ) 

= 28 ( 167.4 ) m , 
அளவுகோல் நீளங்கள் சமமாக இருக்கத் தேவையில்லை . எனவே 


3 


வசதிக்காக , me 


என எடுத்துக்கொள்க . எனவே 


1674 


A- அளவுகோலின் நீளம் 8.4 செ.மீ. ஆகும் . 


m , = 


till n ., 
m / + n , 


( 1. ) ( * ) 


11 


1 


+ 


5 


1 
558 


75.81 


1 
633.8 


1 


0.001578 . 


எனவே குறியீட்டுச் சமன்பாடுகள் 

14803 (மாறிலி உறுப்பைச் சுருக்கத் தேவை 
x = V + 

75.8 யில்லை ) 
0.3 A 


2 


0.001578 H 


ஆகும் . V- அளவுகோலில் ஓர் அலகு ஒரு செ . மீட்டராலும் , 
A- அளவுகோலில் ஓர் அலகு 0.3 செ . மீட்டராலும் , H- அளவு 
கோலில் ஓர் அலகு 0.001578 செ . மீட்டராலும் குறிக்கப்படும் . 
இடப்பெயர்ச்சி விகிதம் = my : m , 

558 : 75.8 
எனவே H , A- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தை 
ஒரு செ.மீ. எனவும் , V , H- அளவுகோல்களுக்கிடையே உள்ள 

558 
தூரத்தை அதாவது 7.36 செ . மீ . எனவும் எடுத்துக் 

75.8 
கொள்ளலாம் . V , H- அளவுகோல்களில் அளவீடுகள் கீழிருந்து 
மேலாகவும் , A- அளவுகோலில் அளவீடுகள் மேலிருந்து கீழாகவும் 


இ ணையளவுகோல் நேமவரையங்கள் 


111 


கூடிக்கொண்டு செல்லும் . 

V- அளவுகோலின் கீழ்முனையில் 
1 என்ற அளவீடும் , A- அளவுகோலின் கீழ்முனையில் 28 என்ற 
அளவீடும் இருக்குமாறு , V , A- அளவுகோல்களை அமைக்க 
வேண்டும் ( படம் 53 ) . H- அளவுகோலை அமைப்பதற்கு முன்னர் 
ஒரு பொருத்தக்கோடு வரைந்து அந்தக் கோடு H- அச்சை வெட்டும் 
இடத்தில் அதற்குரிய H- இன் மதிப்பை அளவீடு செய்ய 
10 

16000 
V 

H 


15000 


8 


5 


14000 


10 


6 


F 


130007 


15 


12000 


20 


11000 


25 


10191 


23 


F- 


7-36செ மீ . 


1செமீ 


படம் 53 


|| 


வேண்டும் . V 1 , A = 28 எனில் கொடுக்கப்பட்ட சமன் 
பாட்டிலிருந்து H = 14,803 + 75.8 - ( 167.4 ) 28 அதாவது 
10,191.6 . எனவே V = 1 , A = 28 என்ற புள்ளிகன இணைக்கும் 
நேர்கோடு H- அச்சை வெட்டுமிடத்தில் 10,191.6 என அளவீடு 
செய்யவேண்டும் . வசதிக்காக , கிடை அடிக்கோடு பொருத்தக் 
கோடாகத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படுகிறது . H = 11,000 
என்பதற்கான புள்ளிக்கும் H = 10,191.5 என்ற புள்ளிக்கும் 
இடையே உள்ள தூரத்தை H- அளவுகோலின் குறியீட்டுச் சமன் 
பாட்டிலிருந்து கணக்கிட்டுக் கொள்ளலாம் . 


112 


தேமவரைவியல் 


மேற்சொன்ன தூரம் 0.001578 ( 11,000 - 10 , 191.6 ) 

1.276 செ.மீ. 
எனவே H- அளவுகோலின் மீது H = 10,191.6 என்ற புள்ளியி 
லிருந்து 1,276 செ.மீ. தூரத்தை மேல்நோக்கி அளந்து அந்தப் 
புள்ளிக்கு 11,000 என அளவீடு செய்யவேண்டும் .. பின்னர் 
1.578 செ.மீ. நீளம் H- இன் 1000 அலகுகளைக் குறிக்குமாறு 
H. அளவுகோலின் மீது 12,000 , 13,000 ....... என்ற அளவீடுகளைச் 
செய்க . V = 10 , A = 0 என்ற புள்ளிகளைச் சேர்க்கும் நேர்கோடு 
H- அச்சை வெட்டும் புள்ளிவரை , H- அளவுகோலில் அளவீடுகள் 
செய்தால் போதுமானது . 


7.89செமீ. 


படம் 54 


H- அளவுகோலில் 12,000 , 13,000 , 14,000 , ...... போன்ற 
அளவீடுகள் செய்ய ஒவ்வொரு தடவையும் 1.578 செ.மீ. 
நீளத்தை அளக்க வேண்டியுள்ளது . இதனால் பிழை ( error ) 
ஏற்பட வாய்ப்பு உண்டு . எனவே இணை கோடுகள் முறை அல்லது 
புள்ளிவழிக்கோடுகள் முறையைப் பயன்படுத்தி 7.89 செ.மீ. 
நீளமுள்ள ஒரு நேர்கோட்டை 5 சம பகுதிகளாகப் பிரித்துக் 
கொண்டு, பின்னர் இதை H- அளவுகோல் அமைக்கப் பயன் 
படுத்திக் கொள்ளலாம் . H- அனவுகோலில் 500 

அலகுகளுக்கு 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


113 


ஒரு முறை அளவுக்குறியீடுகள் தேவைப்பட்டால் 7.89 செ.மீ. 
நீளமுள்ள ஒரு நேர்கோட்டை 10 சம பகுதிகளாகப் பிரித்துக் 
கொள்ள வேண்டும் . எனவே 10 சம பகுதிகளாகப் பிரிக்கப்பட்ட 
5 செ . மீ . நீளமுள்ள அளவுகோலை முதன்மை அளவுகோலாகக் 
கொண்டு , 

புள்ளிவழிக் கோடுகள் முறையில் 7.89 செ.மீ. 
நீளத்தை 10 சம பகுதிகளாகப் படம் 54 - இல் காட்டியபடி 
பிரித்துக்கொள்க . இதைப் பயன்படுத்தி H- அளவுகோலை எளிதில் 
அமைக்கலாம் . 
V = 9. H = 13,000 எனில் A 

14.85 என்பதை 
அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையத்தில் உள்ள குறியிணைப்புக் 
கோடு காட்டுகிறது . 
எடுத்துக்காட்டு 14 

RIP 
P = 

என்ற வாய்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமை . 

500 
இங்கு 
P = ஓர் ஒற்றை நிலை ( single phase ) மாறுமின்னோட்டத்திற் 

கான ( alternating current ) திறன் இழப்பு ( rower loss ) , 

கிலோ வோல்ட்டு ஆம்பியர் ( kilovolt ampere ) 
R = மின் தடை ( resistance ) , ( 1-60 ) ஓம் ( obm ) 
I மின்னோட்டம் (current ) , ( 10-400 ) ஆம்பியர் . 

கொடுத்துள்ள சமன்பாட்டை மடக்கை அமைப்பில் மாற்றிக் 
கொள்க . எனவே 

log R + A log 1 = log P + log 500 
அளவுகோல் சமன்பாடுகளை 

= m log R 
y 

m , ( 2 log I ) 
= m ( log P + log 500 ) 

, 
எனக் கொள்க . 
R- இன் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m , [ log 60 - log 1 ] 


2 


1.7782m , 


m , = 5 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 


114 


தேமவரைவியல் 


-யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = 2m , [ log 400 - log 10 ] 

= 2 ( 1.6021 ) M , 
2.5 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 


1 , 


-- 


m , Me 


m , 


m , + m , 
5 ( 2.5 ) 
5 + 2.5 


= 


5 


3 


60 


R 


40 


30000 / P 
10000 


5000 


-300 


20 


200 


1000 


500 


10 


100 


100 


80 


| 


6 


501 


60 


40 


10 


2 


20 


05 . 
0.2 

+ - 2-5செ.மீ.- 


10 


5 செமீ , 


படம் 55 


மடக்கை அளவுகோல்களுக்கான அளவுகோல் குணகங்களைத் 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்பொழுது இயன்றவரை 1.5 , 5 , 10 , 
15 20 என்ற குறியீட்டுக் குணகங்கள் கிடைக்குமாறு பார்த்துக் 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


11 . 


கொள்வது நல்லது . 

ஏனெனில் 

மேற்சொன்ன குறியீட்டுக் 
குணகங்களுக்கு அச்சடித்த மடக்கை அளவுகோல்கள் எளிதில் 
கின 
டைக்கக் கூடியன . 

இவை தவிர வேறு குறியீட்டுக் குணங்க 
களுக்கு மடக்கை அளவுகோல்கள் தேவைப்பட்டால் விகிதசம 
விளக்கப்படமுறையில் அமைத்துக்கொள்ளலாம் . my , m , இவற்றின் 
மதிப்புகளை வசதிக்கேற்பத் தேர்ந்தெடுத்துக் கொண்டாலும் 11 ,-ஐ 
அளவுகோல் குணகமாகக்கொண்ட அளவுகோலுக்கும் எளிய குறி 
யீட்டுக் குணகம் கிடைக்குமெனச் சொல்வதற்கில்லை . 
இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 
R- க்கு 

5 log R 
1 - க்கு 

y 5. log | 


X 


- 


5 


P- க்கு 


2 


( log P + log 500 ) 


3 


-- 


ஆகும் . இடப்பெயர்ச்சி விகிதம் 


111 : 111 , 
2 : 1 


எனவே R , P- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தை 
5 செ.மீ. ஆகவும் P , I- அளவுகோல்களுக்கிடையே உள்ள 
தூரத்தை 2.5 செ.மீ. ஆகவும் எடுத்துக் கொள்ளலாம் . 5 - ஐக் 
குறியீட்டுக் குணகமாகக் கொண்ட மடக்கை அளவுகோலைப் பயன் 
படுத்தி R , I- அளவுகோல்களை எளிதில் அமைத்துவிடலாம் 
( படம் 55 ) . P- அளவுகோலை அமைக்க * -ஐக் குறியீட்டுக் 
குணகமாகக் கொண்ட மடக்கை அளவுகோலின் ஒரு சுற்றைப் 
படம் 56 - இல் காட்டியவாறு விகிதசம விளக்கப்பட முறையில் 
அமைத்துக்கொள்ள வேண்டும் . , -ஐக் குறியீட்டுக் குணம் 
மாகக் கொண்ட மடக்கை அளவுகோல் மீது மடிப்பு விழுமாறு 
இந்த அளவுகோல் அமைக்கப்பட்ட துண்டுத்தாளை மடித்து , 
P- அச்சின் மீது அந்த மடிப்பு படியுமாறு செய்து , வேண்டிய 
அளவீடுகளைக் 

குறித்துக் கொள்ளலாம் , P- அளவுகோலை 
அமைக்கத் தொடங்குமுன் பொருத்தக் கோட்டுக்கான புள்ளிகளைத் 
தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் . 
R = 1 , [ 10 எனில் 

( 10 ) 2 
P = 

500 

= 0.2 
எனவே R = 1 , 1 = 

10 

புள்ளிகளை இணைக்கும் 
நேர்கோடு P- அச்சை வெட்டும் இடத்தில் 0.2 என அளவீடு 


என்ற 


118 


நேமவரைவியல் 


5 


3 


செய்யவேண்டும் . பின்னர் P- அளவுகோலை - ஐக் குறியீட்டுக் 
குணகமாகக் கொண்ட மடக்கை அளவுகோலைப் பயன்படுத்தி 
அமைக்க வேண்டும் . R = 

400 என்ற புள்ளிகளை 
இணைக்கும் நேர்கோடு P- அச்சை வெட்டும் புள்ளிவரை , P- அளவு 
கோலில் அளவீடுகள் செய்யவேண்டும் . 


-- 


60 , I 


10 


ஓகோ 


குணகம்5/3 


op.g.at 


4 செ.மீ. 


+2 செ.மீ. - 


படம் 56 


P 

100 , R 5 எனில் I 100 என்பதை அமைத்து 
முடிக்கப்பட்ட 

நேமவரையத்தில் வரையப்பட்டுள்ள 
குறியிணைப்புக் கோட்டிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் . 

எடுத்துக்காட்டு 8 - இல் , எந்தக் கோட்டின் மீது f- அளவு 
கோலை அமைக்க வேண்டுமோ , அந்தக்கோட்டின் மீது நேரடி 
யாகவே விகிதசம விளக்கப்பட முறையில் அந்த அளவுகோல் 
அமைக்கப்பட்டது . இவ்வாறு செய்வதால் தேவையற்ற கோடு 
களைப் பின்னர் துடைத்தழிக்கவேண்டியிருக்கும் . இதனால் படம் 
பாழாக நேரிடும் . மேலும் விகிதசம விளக்கப்பட முறையை 
நேரடியாகப் பயன்படுத்தும்பொழுது முதன்மை 

முதன்மை அளவுகோல் 
தாளின் அளவுக்குள் அடங்காமல் போகலாம் . எனவேதான் , 
வேண்டிய அளவுகோல் ஒரு மடக்கை அளவுகோலாக இருப்பின் , 
அதன் ஒரு சுற்றை மட்டும் ஒரு துண்டுத் தாளில் அமைத்துக் 
கொண்டு அதையே திரும்பத் திரும்பப் பயன்படுத்திக் கொள்வது 
நல்லது . வேண்டிய அளவுகோல் ஒரு சீர் அளவுகோலாக 
இருப்பின் அதை ஒரு குறிப்பிட்ட நீளத்திற்கு மட்டும் அமைத்துக் 


117 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


திரும்பத் 


திரும்பப் பயன்படுத்திக் 


கொண்டு , 

அதையே 
கொள்ளலாம் . 


சில கணக்குகளில் , அமைக்கப்பட வேண்டிய அளவுகோல் 
களில் சில சீர் அளவுகோலாகவோ மடக்கை அளவுகோலாகவோ 
இல்லாமல் இருபடி அளவுகோலாகவோ இருபடிமூல அளவு 
கோலாகவோ முப்படி அளவுகோலாகவோ தலைகீழ் அளவு 
கோலாகவோ கோணச் சார்புக்கான அளவுகோலாகவோ 
அல்லது வேறுவிதமான அளவுகோலாகவோ இருக்கக்கூடும் . 
பின்வரும் மூன்று எடுத்துக்காட்டுகளும் இவ்வகையான அளவு 
கோல்கள் வரும்பொழுது எப்படி நேமவரையத்தை அமைக்க 
வேண்டும் என்பதை விளக்கிக் காட்டுகின்றன . 


எடுத்துக்காட்டு 15 

வட்ட நேர்க் கூம்பின் ( right circular cone ) சுழல் ஆரம் 
( radius of gyration ) 

3r2 h2 
k ? 

+ 
20 10 


* 


என்ற வாய்பாட்டிலிருந்து கணக்கிடப்படுகிறது . இதில் 

k 

சுழல் ஆரம் , செ . மீ . 

கூம்பின் ஆரம் , ( 8-14 ) செ.மீ. 

h = கூம்பின் உயரம் , ( 10-15 ) செ.மீ. 
இவ்வாய்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமை . 

அளவுகோல் சமன்பாடுகளை 


X 


ml 


( * ) 
( * ) 


y 


P , 





7 


- 


m , k2 


எனக் கொள்க . 
r- இன் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் 


3m1 ( 149-8 ) 


20 


19.8m . 


118 


நேமவரைவியல் 


my = 2/3 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே .அளவு 
கோலின் குறியீட்டுக் குணகம் 0.1 ஆகும் . 
h- இன் சமன்பாட்டிலிருந்து 


117 ... 


அளவுகோல் நீளம் 


( 15--10 ) 


10 


12.5 m , 


m , = 1 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 


m3 


11 


my in .. 
m / + m . 


[ ] 


( 1 ) 


II 


+ 1 


8 


- 0.4 


இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


x = : 0.13 


y 


0.1 h : 


Z 


0.4 k 


ஆகும் , இடப்பெயர்ச்சி விகிதம் = m : m , 


எனவே , k- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தை 3செ.மீ. 
எனவும் , k , h- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தை 
4.5 செ.மீ. எனவும் எடுத்துக்கொள்ளலாம் . மூன்று அளவுகோல் 
களும் இருபடி அளவுகோல்கள் ஆகும் . வெவ்வேறு அளவீடு 
களுக்குள்ள தூ ரங்களைக் குறியீட்டுச் சமன்பாடுகளிலிருந்து 
கணக்கிட்டுத்தான் 

மூன்று 

அளவுகோல்களையும் அமைக்க 
வேண்டும் . அட்டவணைகள் 3 , 4 , 5 இவற்றில் முறையோ , , k 
அளவுகோல்களுக்கான தூரங்களின் கணக்கீடுகள் தரப் 
பட்டுள்ளன . 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


110 


செ.மீ. , மி . மீ . அளவுகள் குறிக்கப்பட்ட சீர் அளவுகோலைப் 
பயன்படுத்தி எடுத்துக்காட்டு 3.இல் விளக்கியவாறு r , h- அளவு 
கோல்களை எளிதில் அமைக்கலாம் ( படம் 57 ) . அட்டவணை 
1 - இன் இறுதி நிரலில் காணப்படும் எண்கள் , r- அளவுகோலில் 
8 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற அளவீடுகளுக்குள்ள தூரங்களை 


f 


k 


7.204 


hrs 


-7 


13 


66 


t 


6.4 


6.2 


-6 


1 


5.8 


5-6 


5.4 


5.2 


- 


50 


11 


4.8 


4.6 


8 


4-427 


IO 


- 


- செமீ 


+ 


45 செமீ. 
படம் 57 


நேமவரைவியல் 


யும் , அட்டவணை 4.இன் இறுதி நிரலில் காணப்படும் எண்கள் 
h- அளவுகோலில் 10 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற அளவீடு 
களுக்குள்ள தூரங்களையும் செ . மீட்டரில் குறிக்கின்றன . 

அட்டவணை 3 


r - 82 


0.1 ( r - 8 ) 


8.0 


64.00 


0 


0 


8 . 


72.25 


8.25 


0.825 


9.0 


81.00 


17.00 


1.700 


9.5 


90.25 


26.25 


2.635 


10.0 


100.00 


36.00 


3.600 


10.5 


110.25 


46.25 


4.625 


11.0 


121.00 


57.00 


5.700 


11.5 


132.25 


68. 25 


6.825 


12.0 


144.00 


80.00 


8.000 


18.5 


156.25 


92.25 


9.225 


13.0 


169.00 


105.00 


10.500 


13.5 


182.25 


118.25 


11.825 


14.0 


196.00 


132.00 


13.200 


k - அளவுகோலை அமைக்கத் தொடங்குமுன் , பொருத்தக் 
கோட்டுக்கான புள்ளிகளைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் . 
T = 8 , h = 10 எனில் , k2 ( 64 ) + - ( 100 ) 


3 


20 


= 19.6 
எனவே k = 


= N15 . 


= 4.427 
எனவே / = 8 , h = 10 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு 
k - அச்சை வெட்டுமிடத்தில் 4.427 

அளவீடு செய்ய 
வேண்டும் , பின்னர் k- அளவுகோலை அமைப்பதற்கு 4.427 என்ற 


என 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


111 


அளவீட்டிலிருந்து வெவ்வேறு அளவீடுகளுக்குள்ள தூரங்களைக் 
கொடுக்கும் அட்டவணை ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 
k- அளவுகோலில் எந்த அளவீடுவரை அளவுக்குறி யிடவேண்டும் 
என்பதைக் கண்டுபிடிக்க k- யின் பெருமத்தைக் காண்க . 


3 


r = 14 , } = 15 எனில் k ? 


( 196 ) + - ( 225 ) 


20 


M51.9 


= 51.9 
எனவே k- யின் பெருமம் 

= 7.204 
எனவே 7.204 என்ற அளவீடு வரையிலாவது k- அளவுகோலில் 
குறிக்கவேண்டும் . 


அட்டவணை 4 


h 


/ - 102 


0.1 ( h -- 10 ) 


10.0 


100.00 


0 


0 


10.5 


110.25 


10.25 


1.015 


11.0 


121.00 


21.00 


2.100 


11.5 


132.25 


32.25 


3.225 


12.0 


144.00 


44.00 


4.400 


12.5 


156.25 


5.625 


13 


169.00 


6.900 


13.5 


182.25 


56.25 
69.00 
82.25 
96.00 
110.25 


8.225 


14.0 


196.00 


9.600 


14.5 


210.25 


11.025 


15.0 


225.00 


12..00 


13.600 


அட்டவணை 5 - இன் இறுதி நிரலில் காணப்படும் எண்கள் 
k - அளவுகோலில் 4.427 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற அளவீடு 
களுக்குள்ள தூரங்களைச் செ.மீட்டரில் குறிக்கின்றன . r , h - அளவு 
கோல்களை அமைத்ததுபோல் செ.மீ. , மி.மீ. அளவுகள் குறிக்கப் 
பட்ட சீர் அளவுகோலைப் பயன்படுத்தி , k- அளவுகோலை அமைக்க 
வேண்டும் . 


நேமவரைவியல் 


அட்டவணை 5 


k 


k2 


k ? - 19.6 


| 


0.4 ( k - 19.6 ) 


4.417 


19.60 


0 


0 


4.8 


21.16 


1.56 


0.624 


4.8 


23.04 


3.44 


1.376 


5.0 


25.00 


5.40 


2.160 


5 . 


27.04 


7.44 


2.976 


5.4 


29.16 


9.56 


3.824 


5.6 


31.36 


11.76 


4.704 


5.8 


33.64 


14.04 


5.616 


0.0 


36.00 


16.40 


6.560 


6 .. 


38.44 


18.84 


7.536 


6.4 


40.96 


21.36 


8.544 


6.6 


43.56 


23.96 


9.584 


6.8 


46.24 


26.64 


10.656 


7.0 


49.00 


29.40 


11.760 


7.104 


51.90 


32.30 


12.920 


r = 10 , h = 10 எனில் k = 5 என்பதை அமைத்து முடிக்கப் 
பட்ட நேமவரையத்தில் வரையப்பட்டுள்ள குறியிணைப்புக்கோட்டி 
லிருந்து அறிந்து கொள்ளலாம் . 


log p = 


எடுத்துக்காட்டு 16 

1922 
log S 

+ 6.3486 

1 + 273 
என்னும் சமன்பாட்டில் 
P = அம்மோனியாவின் ( ammonia ) பகுதி அழுத்தம் 

( partial pressure ) , ( 10 - 100 ) மி . மீ . பாதரசம் 
= அம்மோனியாவின் செறிவு ( concentration ) , 

( 10 - 70 ) கிராம் | 1000 கிராம் நீர் 
1 = வெப்பநிலை , ( 10 - 40 ) C 


ணையளவுகோல் நேமவரையங்கள் 


123 


இச்சமன்பாட்டுக்கு நேமவரையம் ஒன்று அமை . 

கொடுத்துள்ள சமன்பாட்டை 


- 


[ * 


] 


Z 


= 1113 


1922 

6.3486 log S - logp 
1 + 273 
என்ற அமைப்பில் எழுதிக்கொள்க . அளவுகோல் சமன்பாடுகளை 

x = ml , log S 
y = m , ( - log p ) 

1922 

- 6.3486 

t + 273 
எனக் கொள்க . 
S- இன் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = m ( log 70 - log 10 ) 

= 0.8451 111 
my 

= 10 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 
p- யின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m , ( log 100 - log 10 ) 


= me 


m , = 10 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 


m 


my m , 
m + m , 
( 10 ) ( 10 ) 
10 + 10 


12 


-- 


எனவே குறியீட்டுச் சமன்பாடுகள் 

10 log S 
10 log p 


X = 


1922 


6.3486 


] 


11 


t + 273 


9610 


31.743 


அதாவது z = 


t + 273 


ஆகும் . இடப் பெயர்ச்சி விகிதம் = m , : m , 

= 1 : 1 


134 


நேமவரைவியல் 


எனவே S , t- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தையும் 
1 , p- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தையும் 4 செ.மீ. 
என எடுத்துக்கொள்ளலாம் . 


p 


10 


707S 


60 


50 . 


1071 


20 


40 . 


20 


F30 


30 


30 


- 


49 


40 


1 


20 


50 


-70 


80 


10_ 


90 
100 


86.30 


F 


4 செமீ 


+ 
+ 


4 செமீ , - 


படம் 58 
s , p- அளகோல்கள் இரண்டையும் 10 - ஐக் குறியீட்டுக் குணக 
மாகக் கொண்ட மடக்கை அளவுகோலைப் பயன்படுத்தி எளிதில் 
அமைத்துவிடலாம் . S- அளவுகோலில் அளவீடுகள் கீழிருந்து 
மேலாகவும் , p- அளவுகோலில் அவை மேலிருந்து கீழாகவும் 
கூடிக்கொண்டு செல்லுமாறு , S , P- அளவுகோல்களை அமைத்துக் 
கொள்ள வேண்டும் ( படம் 38 ) . S- அளவுகோலின் கீழ்முனையில் 
10 என்ற அளவீடும் , p- அளவுகோலின் கீழ் முனையில் 100 என்ற 
அளவீடும் இருக்கவேண்டும் . 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


125 


1 அளவுகோலை அமைக்க வெவ்வேறு அளவீடுகளுக்கான 
தூரங்களைக் குறியீட்டுச் சமன்பாட்டிலிருந்து கண்டுபிடித்து அட்ட 
வணைப்படுத்திக் கொள்ளவேண்டும் . t- அளவுகோலில் எந்த அள 
வீடு முதல் எந்த அளவீடு முடியக் குறிக்கவேண்டும் என்பதற்கு 
t- யின் சிறுமத்தையும் பெருமத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் 
கொடுத்துள்ள சமன்பாட்டிலிருந்து 


1922 


t 


( 


- 


- 


273 


6.3486 + logs - logp 


1 சிறுமமாயிருக்க , ( 6.3486 + log s - log p ) பெருமமாயிருக்க 
வேண்டும் . இதற்கு S- இன் மிகுந்த மதிப்பையும் , p- யின் குறைந்த 
மதிப்பையும் எடுத்துக்கொள்ளவேண்டும் . எனவே -யின் சிறுமம் . 


1922 


[ . 


] 


273 


6.3486 + log 70 


- log 10 


1922 


273 


7.1937 


5.8 


இதேபோல , -யின் பெருமத்திற்கு S- இன் குறைந்த மதிப்பையும் , 
p- யின் மிகுந்த மதிப்பையும் எடுத்துக்கொள்ளவேண்டும் . 


t- யின் பெருமம் 


[ 5.3486 + 16816 - log 100 ] 


273 


-- 


1922 


273 


11 


5.3486 


86.3 


எனவே - அளவுகோலில் - 5.8 முதல் 86.3 முடிய அளவீடுகள் 
செய்யவேண்டும் . ஆனால் யின் நெடுக்கம் 10 ° C முதல் 40 ° C 
முடிய எனக் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது . செயல் முறையில் 
பயன்படும் வெப்பநிலை 10 ° C முதல் 40° C முடியவேதான் இருக்கும் . 
எனவே 1 - அளவுகோலில் 10 முதல் 40 முடிய அளவீடு செய் 
தாலேபோதும் . t- அளவுகோலை அமைக்கத் தொடங்குமுன் 
பொருத்தக் கோட்டுக்கான புள்ளிகளைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள 
வேண்டும் . எளிமைக்காக , பொருத்தக்கோடு 

அடிக் 
கோடாக இருப்பது நல்லது . 


கிடை 


128 


நேமவரைவியல் 


S = 10 , p = 100 எனில் 1 = 86.3 என முன்பே கணக்கிடப் 
பட்டுள்ளது . எனவே S = 10 , p = 100 என்ற புள்ளிகளை இணைக் 
கும் நேர்கோடு 1. அச்சை வெட்டுமிடத்தில் உள்ள -யின் மதிப்பு 
86.3 ஆகும் . எனவே t- அளவுகோலில் 86.3 என்ற அளவீட்டி 
லிருந்து வெவ்வேறு அளவீடுகளுக்குள்ள தூரங்களைக் கொடுக்கும் 
அட்டவணையை அமைத்துக்கொள்க . 1- அளவுகோலில் 1 என்ற 
அளவீட்டுக்கு 86.3 என்ற அளவீட்டிலிருந்து உள்ள தூரம் 


9610 


( 


9610 
t + 
+ 273 


3.1.1743 ) - ( 

( 86.3 + 273 


- 


31.743 ) 


( 


9610 

26.75 
1 + 273 
வே 10 முதல் 40 முடிய உள்ள 1-யின் மதிப்புகளுக்குரிய 
9610 

கண்டுபிடிக்க 
1 + 273 
வேண்டும் . இவை அட்டவணை 6 - இன் இறுதி நிரலில் கொடுக்கப் 
பட்டுள்ளன . 


அட்டவணை 


9610 


9610 


t 


26.75 


1 + 273 


t + 273 


10 


33.96 


7.21 


15 


33.37 


6.62 


32.80 


20 


6.05 


5.50 


25 


32.25 


4.97 


30 


31.72 


4.45 


35 


31.20 


3.95 


40 


30.70 


.t + மி.மீ. அளவுகள் குறிக்கப்பட்ட சீர் அளவுகோலைப் 
பயன்படுத்தி , 1 - அளவுகோலின் 86.3 என்ற அளவீட்டுக்கான 
புள்ளியிலிருந்து அட்டவணை 6 - இன் இறுதி நிரலில் உள்ள 
தூரங்களை அளந்து , t- அளவுகோலை அமைத்து முடிக்கவேண்டும் . 


127 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


( 


) 


9610 

31.743 ஒரு குறையும் சார்பு ( docreasing 
t + 273 
function ) என்பதால் - அளவுகோலில் அளவீடுகள் மேலிருந்து 
கீழாகக் கூடிக் கொண்டு செல்கின்றன . 


எடுத்துக்காட்டு 17 


w cos : 3 
H = 


என்ற வாய்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் 


7 


அமை . இதில் 
H 

கிடை அமுக்கம் ( horizontal thrust ) , கி.கி. 

எடை ( 1 - 20 ) கி.கி. 
P கோணம் ( 0 - 60 ) 
கொடுத்துள்ள சமன்பாட்டை மடக்கை அமைப்பில் 

log H + 1oger log w + 2 log ( cos p ) 
என எழுதிக் கொள்க . அளவுகோல் சமன்பாடுகள் 


X 


mm log 4 
I mi , ( 2 log ( cos p ) ) 

m , [ log H + log a ] 
எனக் கொள்க . 


7 


w- வின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் 


m , ( log 10 - log 1 ) 


1.301 m ) 


my 10 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க , 
த - வின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = 2 m . [ log ( cos 0 ° ) - log ( cos 60 ° ) ] 

2m , [ log 1- logo.5 ] 

= 0.6021 m , 
m , = 20 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . log ( cos p ) - வின் 
எல்லை வேறுபாட்டைக் காண்கையில் log ( cos 60 ° ) - log ( cos 0 ° ) 
எனக் கொள்ளாததன் காரணம் யாதெனில் log ( cos 0 ° ) > 
log ( cos 60 , 


. 


118 


நேமவரைவியல் 


ms 


ni , m , 
mil + m , 
( 10 ) ( 20 ) 
10 + 20 


20 


3 


X 


இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 

10 log w 
y 40 log ( cos 3 ) 

20 

( log H + log r ) 
3 


2 


-- 


ஆகும் . இடப்பெயர்ச்சி விகிதம் 


m : m , 
1 : 2 


எனவே 

W , H- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தை 
2.5 செ.மீ. எனவும் , H , - அளவுகோல்களுக்கிடையே உள்ள 
தூரத்தை 5 செ.மீ. எனவும் கொள்ளலாம் . 

w . அளவுகோலை , 10 - ஐக் குறியீட்டுக் குணகமாகக் கொண்ட 
மடக்கை அளவுகோலின் உதவியால் மிக எளிதில் அமைத்து 
விடலாம் ( படம் - 59 ) . ஆனால் ந - அளவுகோலை இதுவரை 
பயன்படுத்திய மடக்கை அளவுகோலின் உதவியால் அமைக்க 
முடியாது . நீ - அளகோலை அமைக்க , சென்ற இரு எடுத்துக்காட்டு 
களில் கண்டதுபோல் ந - வின் வெவ்வேறு அளவீடுகளுக்குள்ள 
தூரங்களைக் 

குறியீட்டுச் சமன்பாட்டிலிருந்து கணக்கிட்டு 
அட்டவணைப்படுத்திக் கொள்ளவேண்டும் . 


கொடுக்கப்பட்ட இடைவெளியில் , 8 - வின் மதிப்பு கூடக்கூட 
log ( cos B ) -வின் மதிப்பு குறைந்து கொண்டே செல்கிறது . 
எனவே log ( cos p ) ஒரு குறையும் சார்பாகும் . ஆகவே B- அளவு 
கோலில் மேலிருந்து கீழாக அளவீடுகள் கூடிக்கொண்டு செல்லும் . 
எனவே நீ - அளவுகோலில் 60 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற 
அளவீடுகளுக்குள்ள தூரங்களைக் கணக்கிட்டு வைத்துக் கொள்வது 
நல்லது . கணிதப் பட்டியல்களில் log ( cos 9 ) .வின் மதிப்புகளைக் 
காணலாம் . அட்டவணை 7 - இன் இறுதி நிரலில் உள்ள எண்கள் 
P- அளவுகோலில் 60 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற அளவீடு 
களுக்குள்ள தூரங்களைக் குறிக்கின்றன . 60 என்ற அளவீடு P. அளவு 


கணயளவுகோல் (நேமவரையங்கள் 


129 


கோலின் கீழ்முனையில் இருக்குமாறு , செ.மீ. , மீ.மீ. அளவுகள் 
குறிக்கப்பட்ட சீர் அளவுகோலின் உதவியால் - அளவுகோலை 
அமைத்து முடிக்கவேண்டும் . 


20 


W 


7 


H 


6 


5 


15 


P 


10 


20 


- 3 


- 30 


2 


8 


6 


| 


5 


0.8 


4 


0.6 


3 


-50 


2 


0.2 


0.1 


.0.07958 


60 


F - 2-5 செ.மீ - 


5 செ.மீ 


படம் 59 


130 


நேமவரைவியல் 


அட்டவணை 7 


B 
(பாகை ) log ( cos B ) | log ( coss ) -log ( cos60 " ) 


40 { log (cos B ) 

-log ( cos 60 ) ] 


60 


T. 6990 


0 


0 


55 


T. 7586 


0.0598 


2. 384 


50 


T. 8081 


0.1091 


4. 364 


45 


T. 8495 


0.1505 


6.020 


40 


| . 3843 


0.1853 


7.412 


35 


T. 9134 


0.2144 


8.576 


30 


0.2385 


9.540 


25 


| . 9375 
T. 957.3 


0.258.3 


10.3 32 


20 


T. 9730 


0.2710 


10.960 


15 


1. 9849 


0.2859 


11436 


10 


T. 9934 


0.2914 


11 776 


T. 9983 


0.2993 


11.972 


0 


0.3010 


12.040 


H- அளவுகோலை அமைக்கத் தொடங்குமுன் பொருத்தக் 
கோட்டுக்கான புள்ளிகளைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் . 
w = 1 , 9 = 60 எனில் 

Cos 60 " 
H 


0.07958 


எனவே w = 1 , p = 60 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு 
H- அச்சை வெட்டுமிடத்தில் 0.07958 

என அளவீடு செய்ய 
வேண்டும் . H - அளவுகோலில் , 0.1 என்ற அள வீட்டுக்கும் 
0.07958 என்ற அளவீட்டுக்கும் இடையே உள்ள தூரம் 

20 

( log 0.1 - log 0.07958 ) 


= 


2.9008 ) 


30 

( T.0000 
3 
0.661 செ.மீ. 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


131 


எனவே 0.661 செ.மீ. நீளத்தை 0.07958 என்ற அளவீட்டி 
லிருந்து மேல் நோக்கி அளந்து , H = 0.1 என அளவீடு செய்ய 

20 
வேண்டும் . விகித சம விளக்கப்பட முறையில் -ஐக் குறியீட் 
டுக் குணகமாகக் கொண்ட மடக்கை அளவுகோலின் ஒரு சுற்றை 
அமைத்துக்கொண்டு அதன் உதவியால் H- அளவுகோலை அமைக்க 
வேண்டும் . 


3 


நேமவரையம் அமைக்கப்பட வேண்டிய ஒரு சமன்பாட்டில் 
ஒரே ஒரு மாறியின் நெடுக்கம் மட்டும் மற்ற எல்லா மாறிகளின் 
நெடுக்கங்களைக் காட்டிலும் மிகக் குறுகியதாக இருக்கலாம் . இம் 
மாதிரியான சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைப்பது எப்படி 
எனப் பின்வரும் எடுத்துக்காட்டு விளக்குகிறது . 


எடுத்துக்காட்டு 18 


ஒரு கூம்பின் கன அளவு 


14 


* r h என்ற வாய்பாட்டி 


லிருந்து கணக்கிடப்படுகிறது . இதில் 

V = கூம்பின் கன அளவு , செ.மீ. 

அடிப்பக்க ஆரம் , ( 5 - 100 ) செ . மீ . 
h - கூம்பின் உயரம் , ( 4.5 - 5.5 ) செ.மீ. 


r 


இவ்வாய்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமை . 

r- இன் நெடுக்கம் மடக்கை அளவுகோலின் ஒரு சுற்றுக்கும் 
மிகு தியானது . ஆனால் - இன் நெடுக்கம் ஒரு சுற்றின் ஒரு சிறிய 
பகுதியே ஆகும் . எல்லா எடுத்துக்காட்டுகளிலும் செய்ததுபோல் 
அளவுகோல் நீளங்கள் ஏறத்தாழச் சமமாக இருக்குமாறு அளவு 
கோல் குணகங்களை முதலில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் . 
கொடுத்துள்ள சமன்பாட்டை 


log v + log ( H ) 


= 2 log r + log h 


என மடக்கை அமைப்பில் மாற்றிக் கொள்க . அளவுகோல் சமன் 
பாடுகளை 

x = m ( 2 log r ) 
y = m , ( log h ) 


132 


நேமவரைவியல் 


- 


= ms 


* [ logi + ( ) ] 


எனக் கொள்க . 


ர- இன் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = 2 01 , [ log 100 

= 2.6021 m , 


log 5 ] 


m , = 5 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே அளவுகோல் 
நீளம் ஏறத்தாழ 13 செ.மீ. ஆகும் . 
h- இன் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = m > [ log 5.5 - log 4.5 ) 

m , [ 0.7404 

0.6532 ] 


0.0872 m .. 


அளவுகோல் நீளம் 13 செ.மீ. ஆக இருக்க வேண்டுமெனில் 


13 
0.087 2 


149.1 


எனவே , = 150 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் . 
h- அளவுகோலை அமைப்பதற்கு , 4.5 என்ற அள வீட்டிலிருந்து 
வெவ்வேறு அளவீடுகளுக்குள்ள தூரங்களைக் கொடுக்கும் அட்ட 
வணையை அமைத்துக் கொள்ளலாம் . r , V- அளவுகோல்களுக் 
கிடையே உள்ள தூரத்திற்கும் , V , h- அளவுகோல்களுக்கிடையே 
உள்ள தூரத்திற்கும் உள்ள விகிதம் = m : in . 

1 : 30 


எனவே r , V- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்தை 
0.3 செ.மீ. எனவும் , V , H- அளவுகோல்களுக்கிடையே உள்ள 
தூரத்தை 9 செ.மீ. எனவும் எடுத்துக்கொண்டு நேமவரையத்தை 
அமைக்கலாம் . ஆனால் இவ்வமைப்பில் , V- அளவுகோல்கள் 
இரண்டும் மிகமிக நெருக்கமாக உள்ளன . எனவே நேமவரையத்தி 
லிருந்து கிடைக்கும் முடிவுகளில் பிழைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு . 
மேற் சொன்ன அமைப்பில் h- அளவுகோலை அமைக்கத் தூரங்களை 
வேறு கணக்கிட வேண்டும் . மேலும் 4.5 முதல் 5.5 முடிய உள்ள 
அளவுகோலை 

13 செ.மீ. நீளத்தில் அமைக்கும் அளவுக்குத் 
துல்லியம் தேவையில்லை . எனவே 1 - அளவுகோலின் நீளத்தைக் 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


133 


குறைவாக எடுத்துக்கொண்டு நேமவரையத்தை அமைப்பது நல்ல 
தெனத் தெரிகிறது . இதனால் r , V- அளவுகோல்களின் நெருக் 
கத்தைத் தவிர்ப்பதோடு , h- அளவுகோலையும் எளிதில் அமைக்க 
லாம் . இதற்கு m -இன் மதிப்பை 20 என எடுத்துக் கொள்க . 


இப்பொழுது , - 


in n , 
m , + m , 


( 5 ) ( 20 ) 
5 + 20 


எனவே குறியீட்டுச் சமன்பாடுகள் 

x = 10 log r 
y = 20 logh 


( log V + los ( ) 


3 


ஆகும் . r , V- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்திற்கும் , 
V , ii- அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரத்திற்கும் உள்ள 
விகிதம் 1 : 4 ஆதலால் இத் தூரங்களை முறையே 1.5 செ.மீ. , 
6 செ . மீ . என எடுத்துக் கொள்ளலாம் . 

h- அளவுசோலின் நீளம் - அளவுகோலின் நீளத்தைவிட 
மிகக் குறைவாக இருப்பதால் , பொதுவாக h- அளவுகோலை , r 
அளவுகோலுக்கு இணையான கோட்டின் மையத்தில் படம் 60 - இல் 
காட்டியவாறு 

அமைப்பது நல்லது . r , h- அளவுகோல்களை 
அச்சடித்த மடக்கை அளவுகோல்களின் உதவியால் எளிதில் 
அமைத்துவிடலாம் . V- அளவுகோலை அமைக்கத் தொடங்குமுன் , 
பொருத்தக் கோட்டுக்கான புள்ளிகளைத் தேர்ந்தெடுக்கவேண்டும் . 
= 5 , } = 4.5 எனில் 

( 5 ) ( 4.5 ) 


8 


117.8 


என 


எனவே r = 5 , !! = 4.5 என்ற புள்ளிகளைச் சேர்க்கும் நேர்கோடு 
V- அச்சை வெட்டுமிடத்தில் 117. 8 

அளவீடு செய்ய 
வேண்டும் . V- அளவுகோலில் 150 என்ற அளவீட்டுக்கும் 117.8 
என்ற அளவீட்டுக்கும் இடையேயுள்ள தூரம் 


= 4 ( log 150 - log 117.8 ) 

0.4196 செ.மீ. 


- 


134 


நேமவரைவியல் 


எனவே 117.8 என்ற அளவீட்டிலிருந்து 0.4196 செ.மீ. தூரத்தை 
y- அச்சின் மீது மேல் நோக்கி அளந்து 150 என அளவீடு செய்ய 
வேண்டும் . பின்னர் 4 - ஐக் குறியீட்டுக் குணகமாகக் கொண்ட 


00 ) . 


80 


V 


50000 


60 


-3 


-2 


50 


401 


104 


- 5 


30 


5-5 


5 


3 


2 


20 


45 


F103 


-500 


10 


300 


F200 


F150 


17-8 


Fise + 


எசே.மீ 


படம் 60 


மடக்கை அளவுகோலை ஒரு துண்டுத்தாளில் அமைத்துக்கொண்டு 
அதைப் பயன்படுத்தி V- அளவுகோலை அமைக்கவேண்டும் . 


ணையளவுகோல் நேமவரையங்கள் 


135 


11. f : ( u ) + f ( v ) + f : ( w ) + ... ... = fn ( t ) என்ற வகைச் 

சமன்பாடு 


fl ( u ) + f ( v ) + f ( w ) = f ( t ) 
என்ற நான்கு மாறிச் சமன்பாட்டுக்கு (four variable equatlon ) 
நேமவரையம் அமைக்கும் முறையை முதலில் அறிந்து கொள்ள 
லாம் . இச்சமன்பாட்டை 

f . ( u ) + f ( v ) = q 

q + f3 ( w ) = f ( t ) 
என்னும் இரண்டு மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக் 
கொள்ள வேண்டும் . இதில் பு என்பது ஓர் இடைநிலை மாறி 
( intermediate variable ) ஆகும் . இதைத் துணைமாறி ( auxiliary 
variable ) எனலாம் . 

fr ( u ) + f ( v ) 
என்னும் சமன்பாட்டுக்கு , மூன்று 

இணையளவுகோல்களைக் 
கொண்ட நேமவரையத்தை முதலில் அமைக்க வேண்டும் . பிறகு 

q + f ( w ) = f ( t ) 
என்னும் சமன்பாட்டுக்கு மூன்று இணையளவுகோல்களைக் கொண்ட 
நேமவரையத்தை அமைக்கவேண்டும் . u , v , q என்ற மாறிகளைக் 
கொண்ட சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் அமைத்த 
4- அளவுகோலையே , 7 , W , 1 என்ற மாறிகளைக் கொண்ட சமன் 
பாட்டுக்குரிய நேமவரையத்திலும் பயன்படுத்தவேண்டும் . 
4 - என்னும் மாறி ஓர் இடை நிலை மாறி ஆதலால் , ( -அளவுகோலின் 
மீது அளவுக்குறியீடுகள் செய்யத் தேவையில்லை . எனினும் 
4- அளவுகோலின் அளவுகோல் குணகத்தைக் கணக்கிட 
வேண்டும் . ஏனெனில் , -அளவுகோலின் அளவுகோல் குணகமும் , 
இருப்பிடமும் , q- அளவுகோலின் அளவுகோல் குணகத்தைப் 
பொறுத்தன . கொடுக்கப்பட்ட நான்குமாறிச் சமன்பாட்டுக்குரிய 
நேமவரையத்தின் அமைப்பு படம் 61 - இல் காட்டப்பட்டுள்ளது . 
இந்த நேமவரையத்தை அமைக்கப் பயன்படுத்தும் 4 - அளவு 
கோலைத் துணையளவுகோல் ( auxiliary scalc ) எனலாம் . 

u , v , w இவற்றின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் , t- யின் 
மதிப்பைக் காண்பது எப்படி ? u . v- மதிப்புகளை இணைக்கும் குறி 
யிணைப்புக்கோட்டை முதலில் வரையவேண்டும் . பின்னர் இக் 
குறியிணைப்புக்கோடு q- அச்சை வெட்டும் புள்ளியையும் , W- வின் 
மதிப்புக்கான புள்ளியையும் இணைக்கும் குறியிணைப்புக் கோட்டை 


136 


நேமவரைவியல் 


வரைய வேண்டும் . இந்த இரண்டாவது குறியிணைப்புக் கோடு 
1 - அச்சை வெட்டுமிடத்தில் உள்ள அளவீடே தேவையான -யின் 
மதிப்பாகும் . நேமவரையத்தில் - அளவுகோல் ஓர் இயக்குமையக் 


ப 


IN 


( u.v.q ) 
( x - 1 ) 


படம் 61 


கோடாகப் ( pivotal line ) பயன்படுவதால் இதை இயக்குமைய 
அளவுகோல் ( pivotal scale ) என்றும் கூறலாம் . 


எந்த மூன்று மாறிகளை இணைத்து ஒரு மும்மாறிச் சமன்பாடு 
அமைக்கப்படுகிறதோ , அந்த மூன்று மாறிகளின் மதிப்புகளை 
இணைத்துத்தான் ஒரு குறியிணைப்புக்கோட்டை வரைய வண்டும் . 
எடுத்துக்காட்டாக , படம் 61 - இல் உள்ள அமைப்பில் , , 4 , W 
என்ற மாறிகளின் மதிப்புகளை இணைத்து ஒரு குறியிணைப்புக் 
கோட்டை வரையக் கூடாது . எந்தெந்த மாறிகளின் மதிப்புகளை 
இணைத்துக் குறியிணைப்புக்கோடுகளை வரையவேண்டும் என்ப 
தைப் படத்தின் ஒரு மூலையில் எழுதிக் கொள்வது நல்லது . 


| ( u ) + f ( v ) + f ( v ) = f (1 ) 


என்ற சமன்பாட்டை 


fi ( u ) + f : ( v ) = 1 

f , ( t ) - f ( v ) = q 
என்ற 

அமைப்பில் இரு சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக் 
கொண்டால் படம் 62 - இல் காட்டியுள்ளதுபோல் கொடுக்கப்பட்ட 
சமன்பாட்டுக்கு தேமவரையம் அமைக்கலாம் . 


ணையளவுகோல் நேமவரையங்கள் 


137 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

-- 1 ( u ) + ( / = f ( r ) 

( / + f ( 1 ) = 1 , ( ! ) 


- 


( u - v - q ) 
( q - w - t ) 


படம் 62 


என்ற அமைப்பில் இரு மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்து 
எழுதிக்கொண்டால் , படம் 63 - இல் காட்டியுள்ளதுபோல் நேம 
வரையம் அமைக்கலாம் . 


W 


N 


- 


(u - v - q ) 
( q - w - 1 ) 


படம் 63 


முதலிரண்டு அமைப்புகளைக் காட்டிலும் மூன்றாவது அமைப் 
பில் தெளிவு இருப்பதால் தேவையான மதிப்புகளை எளிதில் படிக் 


138 


நேமவரைவியல் 


கலாம் . முதலிரண்டு அமைப்புகளில் ஒரு சில அளவுகோல்களை 
ஒன்றுக்கு மேற்பட்ட குறியிணைப்புக் கோடுகள் வெட்டுவதால் 
சரியான மதிப்பைப் படிப்பதில் குழப்பம் வரலாம் . எனவே 
வரையப்பட்ட குறியிணைப்புக்கோடு எந்தெந்த மாறிகளுக்குரியது 
என்பதை நன்கு அறிந்துகொள்ள வேண்டும் . 


fi ( u ) f , ( v ) f: ( w ) = f + ( t ) 
என்ற வகைச் சமன்பாட்டை 

log fl ( u ) + log f , ( v ) + log f : ( w ) = log f + ( t ) 
என மடக்கை அமைப்பில் மாற்றி எழுதிக் கொண்டு , பின்னர் 
இதை ) என்னும் துணைமாறியைப் பயன்படுத்தி இரண்டு மும்மாறிச் 
சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக்கொண்டு மேலே விளக்கிய 
வாறு நேமவரையம் அமைக்கலாம் . 

நான்கு மாறிச் சமன்பாட்டுக்கு அமைத்த இணையளவுகோல் 
களைக்கொண்ட நேமவரையத்தைச் செயல் முறையில் பயன் 
படுத்தும் பொழுது கீழ்க்கண்டவாறு செய்யலாம் . ஒரு கண்ணாடித் 
தாள் மீது மெல்லிய கோடு ஒன்று வரைந்து அதைப் பயன்படுத்தி 
முதல் குறியிணைப்புக் கோட்டை அமைக்கவேண்டும் . அக்கோடு 
q- அச்சை வெட்டும் இடத்தில் ஓர் ஊசி முனையால் அழுத்திக் 
கொண்டு , மெல்லிய கோடு இரண்டாவது குறியிணைப்புக்கோடாக 
வருமாறு கண்ணாடித்தாளைச் சுழற்றவேண்டும் . இவ்வாறு செய் 
வதால் குறியிணைப்புக் கோடுகளை உண்மையில் வரையத் தேவை 
யில்லை . இதனால் அமைக்கப்பட்ட நேமவரையம் நெடிது நாள் 
பயன்படும் . 


எடுத்துக்காட்டு 19 

T = 0.5 E + 2 W + 0.2 A என்ற வாய்பாட்டுக்கு ஒரு 
நேமவரையம் அமை . இதில் 

T = மொத்த மதிப்பெண் ( maik ) 
E = ஆண்டிறுதித் தேர்வில் மதிப்பெண் , ( 0-100 ) 
W = வாரத்தேர்வில் மதிப்பெண் , ( 0-20 ) 

A = வருகைக் குறிப்பு (attendance ) மதிப்பெண் , ( 0-50 ) 
கொடுத்துள்ள சமன்பாட்டை 
0.5 E + 2 W 

4 

q + 0.2 A = T 
என்னும் இரு மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்துக் கொள்க . 
அளவு கோல் சமன்பாடுகளை 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


13 


X = m ( 0.5 E ) 
} = m , ( 2 W ) 
z = msg 
= 111 , ( 0.2 A ) 

T 


r 


S = 111 , 


mm ) 


எனக் கொள்க . இங்கு 


ms 


my + m , 


ht , m , 


In 


m , + m4 
E- யின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = 0.5 m , ( 100 - 0 ) 


50 111 


1 

எனக் கொள்க . 
5 


mi 


W- வின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = 2 m , ( 20 - 1 ) 

= 40 m . ) 
1 எனக் கொள்க . எனவே 


m ) 


4 


11 , 


( 1 ) ( 1 ) 

+ - 


1 


+ 


5 


1 


= 


A- யின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = 0.2 111 , ( 50 - 0 ) 


10 m4 


m4 = 1 எனக் கொள்க . 


எனவே 


( 3 ) 


( 1 ) 


n ; 


+ 


1 


y 


1 


= 


10 


140 


நேமவரைவியல் 


இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 

E- க்கு 

I = 0.1 
1 - க்கு 

0.5 IV 


1 


4 - க்கு 


= 0.2 A 


( -க்கு 


SS. 


= 0.1 T 


ஆகும் . அளவுகோலின் மீது அளவுக் குறியீடுகள் செய்யத் 
தேவையில்லை . ஆதலால் அதன் குறியீட்டுச் சமன்பாடு மேலே 
எழுதப்படவில்லை , E , W - அளவுகோல்களுக்கிடையில் q- அளவு 
கோலும் , q , :1 - அளவுகோல்களுக்கிடையில் T - அளவுகோலும் 
இருக்கவேண்டும் . 


1 


E , q- அளவுகோல்களின் இடைத்தூரம் : q , - அளவுகோல் 
களின் இடைத்தூரம் 

: // ., 

4 : 5 
எனவே இத்தூரங்களை முறையே 2 செ . மீ . , 2.5 செ . மீ . என 
காடுத்துக் கொள்ளலாம் 

q , --அளவுகோல்சளின் இடைத்தூரம் : 1 , 4. அளவுகோல் 
களின் இடைத்தரம் 


- 


: | 


1 : 9 


எனவே இத்தூரங்களை முறையே 0.5 செ.மீ , 4.5 செ.மீ. என 
எடுத்துக்கொள்ளலாம் . (- அளவுகோலில் ஒரு செ.மீ. நீளம் 10 
மதிப்பெண்களையும் , -அளவுகோலில் ஒரு செ.மீ. நீளம் 2 மதிப் 
பெண்களையும் , 1 - அளவுகோலில் ஒரு செ.மீ. நீளம் 5 மதிப்பெண் 
களையும் குறிக்குமாறு , E , W. : - அளவுகோல்களை முதலில் 
அமைத்துக் கொள்ள வேண்டும் ( படம் 64 ) . T- அளவு கோலை 
அமைக்கத் தொடங்குமுன் , பொருத்தக் கோட்டுக்கான புள்ளி 
களைத் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் . E = 0 , W = 0 , 
A =: 0 எனில் I = 0. வசதிக்காக , இடை அடிக்கோடு பொருத்தக் 
கோடாகத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படுகிறது . பொருத்தக் 
கோடு - அச்சை வெட்டுமிடத்தில் 0 என அளவீடு செய்து , 
பின்னர் , ஒரு செ.மீ. நீளம் 10 மதிப்பெண்களைக் குறிக்குமாறு , 
T- அளவுகோலை அமைக்க வேண்டும் . 

100 , W = 20 , 
A 50 எனில் 

T = 0.5 ( 100 ) + 2 ( 20 ) +0.2 ( 50 ) 


E = 


= 100 


கணயளவுகோல் தேமவரையங்கள் 


141 


எனவே -யின் பெருமம் 100 ஆகும் . ஆகவே T- அளவுகோலில் 
100 முடிய அளவீடு செய்யவேண்டும் . 

பொருத்தக் கோட்டுக்காக , E, W , A- அளவுகோல்களின் மீது 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படும் புள்ளிகள் ரே நேர்கோட்டில் 
அமையவேண்டும் என்ற கட்டாயம் இல்லை . இப்புள்ளிகள் ஒரே 
நேர்கோட்டில் இல்லையெனில் , முதலில் , தேர்ந்தெடுத்துக் 


007E 


wr20 


| T [ { 00 


° F 


A [ 50 


( 


( 3 


90 


90 


( E - 4 - W ) 
( q - T - AI) 


80 


F 80 


40 


-15 


70 


70 


604 


60 


- 30 


50 


50 


10 


40 


40 


20 


30 


F30 


-5 


20 


-20 


10 


10 


FIO 


F - 2 செமீ --- 25 மீ 

105 . 


45செமீ 


ULIO 64 


கொண்ட E , W- மதிப்புகளுக்குள்ள புள்ளிகளை ஒரு நேர்கோட்டால் 
இணைக்கவேண்டும் . பின்னர் , இக்கோடு q- அச்சை வெட்டும் 
புள்ளியையும் தேர்ந்தெடுத்துக் கொண்ட A - யின் மதிப்புக்கான 
புள்ளியையும் மற்றொரு நேர்கோட்டால் இணைக்கவேண்டும் . இந்த 


142 


நேமவரைவியல் 


இரண்டாவது கோடு T- அச்சை 

T- அச்சை வெட்டுமிடத்தில் , தேர்ந் 
தெடுத்துக் கொண்ட E , W , A- மதிப்புகளுக்கு ஒத்த T- யின் 
மதிப்பைக் குறிக்கவேண்டும் . இதே முறையில்தான் E , W , A 
மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரை 
யத்திலிருந்து T. யின் மதிப்பு காணப்படு கிறது . 


E | 

50 , A = 10 , T = 55 எனில் W- வின் மதிப்பைக் 
காண்பதற்குட் படம் 64 - இல் குறியிணைப்புக் கோடுகள் வரையப் 
பட்டுள்ளன . முதலில் A = 10 , T = 55 என்ற புள்ளிகளுக்கான 
குறியிணைப்புக்கோட்டை வரையவேண்டும் . பின்னர் இக்கோடு 
q- அச்சை வெட்டும் புள்ளியையும் E = 50 என்ற புள்ளியையும் 
இணைக்கும் குறியிணைப்புக் கோட்டை வரைபவேண்டும் . இக் 
குறியிணைப்புக்கோடு W- அளவுகோலை வெட்டுமிடத்தில் உள்ள 
அளவீடான 14 என்பதே W- வின் தேவையான மதிப்பாகும் . 
எடுத்துக்காட்டு 20 

Wv ? 

என்ற வாய்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமை . 


gr 


W = 


. 


இதில் F = மையவிலக்கு விசை ( centrifugal force ) , கி.கி. விசை 

பொருளின் எடை , ( 10 - 80 ) கி.கி. விசை 
= பொருளின் சி !ை வேகம் , ( 2 - 12 ) மீ . / நொடி 
g = ஈர்ப்பு முடுக்கம் , 9.81 மீ . / நொடி ? 

வட்டப் பாதையின் ஆரம் , ( 1 - 4 ) மீ . 
கொடுத்துள்ள சமன்பாட்டை 

Ing F + log 9.81 log w + 2 log v - log r 
என மாற்றியமைத்துக் கொள்ளலாம் . இதை 


log W + 2 log v = q 

q- logrr = log F + log 9.81 
என்ற இரு மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்துக் கொள்க 
அளவுகோல் சமன்பாடுகளை 


X 


m, log w 


y 


7 


m , ( 2 log v ) 
m3q 
m , ( - log r ) 
m , ( log F + log 9.81 ) 


P 


- 


-- 


இணையளவுகோல் தேமவரையங்கள் 


143 


my n , 


எனக் கொள்க . இங்கு m , 


n , + m , 


n ! 


in m4 

ins + m , 
W-வின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = im , ( log 80 - log 10 ) 

= 0.9031 ] 


1 , = 10 எனக் கொள்க . 
-யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = 2m , ( log 12 - log 2 ) 

1.5563 ml , 
m , = 5 எனக் கொள்க . எனவே 

( 10 ) ( 5 ) 
10 +5 


m, = 


10 


= 


3 


- இன் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = m4 ( log 4 - log 1 ) 

= 0.6021 m . 
m , = 15 எனக் கொள்க . எனவே 


( ) ( 15 ) 


ms 


10 


3 + 15 


30 


11 


இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 

x = 10 log w 
y = 10 logy 
P = 

15 logr 
30 

( log F + logs.81 ) 


ii ( log 


ஆகும் . 


144 


நேமவரைவியல் 


W , q- அளவுகோல்களின் இடைத்தூரம் : q , Y- அளவுகோல் 
களின் இடைத்தூரம் 

11 : 12 
2 : 1 


801 


20001F 


f 


1000 


60 


( 12V 


500 


50 


10 


( waq = v ) 
( q + Far ) 


40 


8 


100 


30 


50 


5 






20 


4 


10 


51 


3 


3 


2 


O. 


| .091 


2 


3 செ.மீ 


+15 செமீ - 
--செமீ 


45 செ.மீ 


படம் 65 


என 


எனவே இத்தூரங்களை முறையே 3 செ.மீ., 1.5 செ.மீ. 
எடுத்துக் கொள்ளலாம் . 

q , F- அளவுகோல்களின் இடைத்தூரம் : F , r - அளவுகோல் 
களின் இடைத்தூரம் 

m , : ms 

2 : 9 
எனவே இத்தூரங்களை முறையே 1 செ.மீ. , 4.5 செ.மீ. என 
எடுத்துக்கொள்ளலாம் . W , v- அளவுகோல்களில் 


- 


அளவீடுகள் 


ணையளவுகோல் நேமவரையங்கள் 


145 


கீழிருந்து மேலாகவம் , r அளவுகோலில் 

அவை 

மேலிருந்து 
கீழாகவும் கூடிக்கொண்டு செல்லும் . அச்சடித்த மடக்கை அளவு 
கோல்களைப் பயன்படுத்தி இம் மூன்று அளவுகோல்களையும் 
எளிதில் அமைத்துவிடலாம் (படம் 65 ) . 

F அளவுகோலை அமைக்கத் தொடங்குமுன் பொருத்தக் 
கோட்டுக்கான புள்ளிகளைத் தேர்ந்தெடுத்துக்கொள்ளவேண்டும் . 
பொருத்தக் கோடானது கிடை அடிக்கோடாக வருமாறு எடுத் 
துக் கொள்ளுதல் நல்லது . கிடை அடிக்கோட்டில் W ! 10 , \ = 2 , 

4 . 


எனவே F 


10 ( 4 ) 
( 9.81 ) 4 
1019 


30 


ஆகவே , கிடை அடிக்கோடு F அச்சை வெட்டுமிடத்தில் 1.019 
என அளவீடு செய்யவேண்டும் . பின்னர்க் குறியீட்டுக் குணகம் 

-ஐக் கொண்ட மடக்கை அளவுகோலின் ஒரு சுற்றை விகிதசம 
11 
விளக்கப்பட முறையில் ஒரு துண்டுத்தாளில் அமைத்துக்கொண்டு 
அதைப் பயன்படுத்தி F அளவுகோலை அமைத்து 

அமைத்து முடிக்க 
வேண்டும் . F அளவுகோலில் எதுவரை அளவீடு செய்யவேண் 
டும் என்பதற்கு F- ன் பெருமத்தைக் கணக்கிடவேண்டும் . 
W = 80 , I = 

y = 12. r = 1 எனில் F- ன் மதிப்பு பெருமமாக இருக் 


கும் . 


எனவே , 


F- ன் பெருமம் 


80 ( 12) 

9.81 
1174 


F அளவு 


எனவே F அளவுகோலில் 1174 வரையிலாவது அளவீடு செய்ய 
வேண்டும் . F- ன் பெருமத்தைக் கணக்கிடாமலும் , 
கோலில் எந்தப் புள்ளிவரை அளவீடு செய்யவேண்டும் என்பதை 
முடிவு செய்யலாம் . W 

80 , V = 

= 12 என்ற புள்ளிகளை இணைக்கும் 
நேர்கோட்டை முதலில் வரையவேண்டும் . பின்னர் இக் கோடு 
4 அச்சை வெட்டும் புள்ளியை r = 1 என்ற புள்ளியுடன் மற்றொரு 
நேர்கோட்டால் இணைக்கவேண்டும் . இந்த இரண்டாவது கோடு 
F அச்சை வெட்டும் புள்ளியே 

F- ன் பெருமத்திற்குரிய புள்ளி 
யாகும் . எனவே , F அளவுகோலில் இந்தப் புள்ளிவரை அளவீடு 
செய்தால் போதுமானது . 

படம் 65 - ல் காட்டியுள்ள நேமவரையத்தை அமைப் 
பதற்குத் தேவையான கணக்கீடுகளை ஓர் அட்டவணை அமைப்பில் 

10 


146 


நேமவரைவியல் 


( அட்டவணை 8 ) செய்துகொள்வது நல்லது . இவ்வாறு செய்து 
கொள்வதால் நேரத்தைச் சிக்கனப்படுத்திக் கொள்ளலாம் . 


W , v அளவுகோல்களிலிருந்து அளவுகோலுக்குள்ள 
தூரங்களை முறையே 3 செ.மீ ... 1.5 செ.மீ. என எடுத்துக் 
கொள்ளாமல் , இத்தூரங்களை 2 செ.மீ., 1 செ.மீ. என எடுத்துக் 
கொண்டு நேமவரையத்தை அமைத்தால் , V , F அளவுகோல்கள் 
இரண்டையும் ஒரே நேர்கோட்டின் மீது அமைக்கவேண்டிய நிலை 
ஏற்படுகிறது . எனவே , பொதுவான ( common ) அந்த நேர் 
கோட்டின் இடப் பக்கத்தின்மீது ஓர் அளவுகோலையும் வலப் 
பக்கத்தின்மீது மற்றோர் அளவுகோலையும் அமைக்கவேண்டும் . 
v அளவுகோலை இடப் பக்கத்தின் மீதும் , F அளவுகோலை வலப் 
பக்கத்தின் மீதும் அமைத்துக்கொள்ளலாம் . இம்மாதிரியாக ஒரே 
நேர்கோட்டின்மீது இரண்டு அளவுகோல்களை 

அமைக்கும் 
பொழுது குறியிணைப்புக் கோடுகளை அமைப்பதிலும் அளவுகோல் 
களின் மீதுள்ள மதிப்புகளைப் படிப்பதிலும் மிகுந்த கவனம் 
வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 21 

A = 1 ab sin C என்ற வாய்பாட்டுக்கு இணையளவு கோல் 
நேமவரையம் அமை . இதில் a , b என்பன முக்கோணத்தின் இரு 
பக்கங்கள் ஆகும் . C என்பது இவ்விரு பக்கங்களுக்கு இடையில் 
உள்ள கோணம் ஆகும் . என்பது முக்கோணத்தின் பரப்பு 
ஆகும் . a , b இவை ஒவ்வொன்றின் நெடுக்கத்தையும் 1 முதல் 
100 செ.மீ. எனக் கொள்க . 

கொடுத்துள்ள வாய்பாட்டுக்கு C- யின் நெடுக்கமோ --வின் 
நெடுக்கமோ தெரிந்தால் தான் நேமவரையம் அமைக்கலாம் . 
பொதுவாக C- யின் மதிப்பு 0 ° முதல் 180 ° முடிய மாறுபடும் . 
இணையளவுகோல் நேமவரையம் தேவைப்படுவதால் கொடுத் 
துள்ள வாய்பாட்டை 

log / + log 2 = log a + log b + log ( sin C ) 
என மடக்கை அமைப்பில் மாற்றி எழுதிக் கொள்ளவேண்டும் . 
C = 0 • எனில் log ( sin C ) -0 . எனவே C அளவுகோலில் 0 
என்ற கோணத்திற்கு அளவீடு செய்ய இயலாது . ஆகவே 5 ° முதல் 
அளவீடு செய்து C அளவுகோலை அமைத்துக் கொள்ளலாம் . 
sin C = sin ( 180 ° - C) என்பதால் , 5 - க்குச் செய்யப்படும் 
அளவுக்குறியீடே 175 ° -ஐயும் குறிக்கும் . பொதுவாக , 9 - க்குச் 
செய்யப்படும் அளவுக் குறியீடே ( 180-8 ) -ஐயும் குறிக்கும் . 
எனவே 5 ° முதல் 90 ° முடிய C அளவுகோலில் அளவீடுகள் 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


147 


அட்டவணை S 


W2 


சமன்பாடு : 


F 


11 


g 


Wya 


அதாவது 


9. 81 F 


அதாவது log W + 2 log y log r log F + log 9.81 

( 1 ) log W + 2 log y = 4 
( 2 ) 4 -- logr log F + log 9.81 


எல்ல வேறுபாடு 


குறியீட்டுக் 


மாறி 


அளவுகோல் 
குணகம் 


பொருத்தக் 
கோட்டுக்கான 
புள்ளிகள் 


குணகம் 


எல்லைகள் மடக்கைகள் 


80 
10 


W 


1.9031 
1.0000 
0.9031 


10 


10 


10 


12 
2 





1.0792 
0.3010 
0.7782 


5 


( 5 ) ( 2 ) 


10 


2 


10 


( 10 ) ( 5 ) 

10 + 5 


9 


3 


4 
1 


0.6021 
0 


15 


-15 


4 


0.6021 


( 49 ) 


15 


30 


30 


1.019 


10 


11 


+ 15 


11 


3 


டைத்தூரம் : 
W , q - அளவுகோல்கள் 
g , V - அளவுகோல்கள் 
g , F - அளவுகோல்கள் 
F , r 

அளவுகோல்கள் 


3 செ.மீ. 
1. 5 செ.மீ. 
1 செ.மீ. 
4.5 செ.மீ. 


148 


நேமவரைவியல் 


செய்தால் , C- ன் 5 முதல் 175 முடிய உள்ள மதிப்புகளுக்கு 
அந்த அளவுகோலைப் பயன்படுத்தலாம் . கொடுத்துள்ள சமன் 
பாட்டை 


log a + log b 4 

9 + log ( sin C ) log A + log 2 
என இரண்டு மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக் 
கொள்க . அளவுகோல் சமன்பாடுகளை 


m , log a 
m , log b 


y 


Z 


m34 


int , log ( sin C) 
m , ( log / + log 2 ) 


S 


எனக்கொள்க . 


இங்கு 111 , = 


h ] 1 , 
1 + il , 


ms 


1113 114 
m3 + 14 


a- ன் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் 


mi ( log 100 --log 1 ) 


2 n11 


mi = 5 எனக்கொள்க . 
b- ன் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் 


11 , ( log 100 - log 1 ) 


2m2 


m , 


If 


5 எனக்கொள்க . எனவே , 


m3 


( 5 ) ( 5 ) 
5 + 5 


2.5 


C- ன் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் 


m4 [ log ( sin 90 } - log ( sin 5 " ) / 
m , [ 0-- 2.9403 ) 


1.0597 m4 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


14 . 


m , = 10 எனக்கொள்க . எனவே , 

( 2.5 ) ( 10 ) 

2.5 + 10 
2 


116 


இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 

x = 5 log a 
y = 5 log b 
r = 10 log ( sin C ) 

2 [ log / + log 2 ] 
ஆகும் . 


S 


a , q அளவுகோல்களின் இடைத்தூரம் : q , b அளவுகோல் 
களின் இடைத் தூரம் = m : ma 

1 : 1 
இத் தூரங்கள் ஒவ்வொன்றையும் 3 செ.மீ. எனக்கொள்ளலாம் . 

q , 1 அளவுகோல்களின் இடைத்தூரம் : 4 ; C அளவுகோல் 
களின் இடைத்தூரம் 

my : in4 

1 : 4 
இத்தூரங்களை முறையே 1 செ.மீ. , 4 செ.மீ. எனக்கொள்ளலாம் . 

a , b அளவுகோல்களை , 5 - ஐக் குறியீட்டுக் குணகமாகக் 
கொண்ட மடக்கை அளவுகோலைப் பயன்படுத்தி மிக எளிதில் 
அமைத்துவிடலாம் ( படம் 66 ) . ஆனால் C அளவுகோலை அமைக்க , 
வெவ்வேறு அளவீடுகளுக்கான தூரங்களைக் குறியீட்டுச் சமன் 
பாட்டிலிருந்து கண்டுபிடித்துக் கொள்ளவேண்டும் . கணிதப் 
பட்டியல்களில் log ( sin C ) என்பதன் மதிப்புகளைக் காணலாம் . 


C அளவுகோலை அமைக்க 5 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற 
அளவீடுகளுக்குள்ள தூரங்களைக் கண்டுபிடிக்க வேண்டும் 
அல்லவா ? இதற்கு அட்டவணை 9 - ன் இறுதி நிரலில் உள்ள எண் 
களிலிருந்து - 10.597 என்பதைக் கழிக்கவேண்டும் . அதாவது , 
அந்த எண்களுடன் 10.597 - ஐக் கூட்டவேண்டும் . 

90 என்னும் 
அளவீட்டிலிருந்து மற்ற அளவீடுகளுக்குள்ள தூரங்களைக் கண்டு 
பிடித்தும் C அளவுகோலை அமைக்கலாம் . இதற்கு அட்டவணை 
9 - ன் இறுதி நிரலில் உள்ள எண்களிலிருந்து 10 log (sin 90 ° ) 
அதாவது 0 - ஐக் கழிக்கவேண்டும் , இப்படிச் செய்தால் இறுதி 
நிரலில் உள்ள எண்களே கிடைக்கும் . 

எனவே , இறுதி நிரலில் 
உள்ள எண்கள் , 90 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற அளவீடு 
களுக்குள்ள தூரங்கள் ஆகும் . இந்த எண்கள் குறை எண்களாக 


150 


நேமவரைவியல் 


இருப்பதன் காரணம் மற்ற அளவீடுகள் யாவும் 90 என்ற அளவீட் 
டுக்குக் கீழ் இருப்பதே ஆகும் . செ.மீ. , மி.மீ. அளவுகள் குறிக்கப் 
பட்ட சீர் அளவுகோலை அதன் 10.597 செ.மீட்டருக்கான 
அளவுக்குறியீடு C அச்சின் கீழ் முனையில் ஒன்றியிருக்குமாறு 
( அச்சின் மீது வைக்கவேண்டும் . அத்துடன் சீர் அளவுகோலில் , 


CE 


- 


5000 


A 


1001 
80 


b 


F60 


100 
80 


2000 


-50 


60 


60 


( a - a - b ) 
( q - A - C ) 


-1000 


40 


40 


F500 


1 


40 


200 


30 


100 


25 


20 


20 


50 


120 


20 


10 


10 


10 


F15 


8 


6 


6 


-10 


-- 


05 


2 


2 


02 


0 | 


0-05 


5 


--3 

- 3 செ . மீ 


3 செ.மீ 
1 செ.மீ 


- 


4 செ.மீ 


-- 


படம் 66 


அளவீடுகள் மேலிருந்து கீழ்நோக்கிக் கூடிக் கொண்டு செல்ல 
வேண்டும் . இப்பொழுது 10.597 , 7.603 , 5.870 , ....... செ.மீ . 
அளவுகளுக்குள்ள அளவுக்குறியீடுகளைச் செய்து முறையே 5 , 10 , 
15 , ...... என அளவீடு செய்தால் தேவையான C அளவுகோல் 
கிடைக்கும் . வேலைச் சுமையைக் குறைப்பதற்காக , C அளவு 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


151 


கோலில் 5 என்ற அளவீட்டிலிருந்து தூரங்கள் 

கணக்கிடப் 
படாமல் 90 என்ற அளவீட்டிலிருந்து கணக்கிட்டுக் கொள்ளப் 
படுகின்றன . 
மூன்றுக்கு மேற்பட்ட மாறிகளைக் கொண்ட 

சமன்பாடு 
களுக்கு அமைக்கப்படும் நேமவரையங்களில் பொருத்தக் கோட் 
டுக்காகத் தேர்ந்தெடுக்கப்படும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் 
அமையவேண்டும் என்பதில்லை என முன்னரே சொல்லப்பட்டது . 

அட்டவணை 9 


C 
(பாகை ) 


log ( sin C ) 


10 log ( sin C ) 


5 


10.597 


10 


7.603 


1 


- 


15 


- 


5.870 


20 


2.9403 
1.2397 
1.4130 
1.5341 
1.6259 
1.6990 
1.7586 


4.659 


25 


3.741 


30 


3.010 


35 


2.414 


40 


1.919 


1.8081 
1.8495 


45 


1.505 


50 


1.157 


55 


0.866 


60 


- 


0.625 


1.8843 
1.9134 
1.9375 
1.9573 
1.9730 
1.9849 


65 


0.427 


70 


= 


0.270 


75 


-- 


0.151 


80 


1.9934 
1.9983 


- 


0.066 


85 


0.017 


90 


0 


0 


எனவே , ஒரே நேர்கோட்டில் அமையாத பொருத்தப் புள்ளிகளைத் 
தேர்ந்தெடுத்து - அளவுகோலை எப்படி அமைப்பதெனப் பார்க்க 
லாம் . a = 2 , b = 2 , C = 30 ° எனில் , 1 = } ( 2 ) ( 2 ) sin 30 ° = 1 


152 


நேமவரைவியல் 


எனவே , a = 2 , b = 2 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டை 
முதலில் வரையவேண்டும் . பின்னர் இக் கொடு q அச்சை 
வெட்டும் புள்ளியை ( = 30 என்ற புள்ளியுடன் ஒரு நேர்கோட் 
டால் இணைக்கவேண்டும் . இந்த இரண்டாவது கோடு / அச்சை 
வெட்டுமிடத்தில் 1 என அளவீடு செய்யவேண்டும் . 2 - ஐக் குறி 
யீட்டுக் குணகமாகக்கொண்ட மடக்கை 

அபாவுகோலை ஒரு 
துண்டுத்தாளில் அமைத்து , அதைப் பயன்படுத்தி - அச்சில் , 
1 என்ற அளவீட்டுக்கு மேல் உள்ள பகுதியிலும் கீழ் உள்ள பகுதி 
யிலும் அளவீடுகள் செய்து , 1 அளவுகோலை அமைக்கவேண்டும் . 
-வின் பெருமம் 5000 என்பதால் அளவுகோலில் 5000 முடிய 
அளவீடுகள் செய்யவேண்டும் . 


சென்ற சில எடுத்துக்காட்டுகளில் நான்கு மாறிகளைக் 
கொண்ட சமன்பாடுகளுக்கு நேமவரையம் அமைக்கும் 

முறை 
விளக்கப்பட்டது . நான்குக்கு மேற்பட்ட மாறிகளைக் கொண்ட 
சமன்பாடுகளுக்கும் இதே முறையை விரிவுபடுத்தி இணையளவு 
கோல்களைக் கொண்ட நேமவரையம் அமைக்கலாம் . பொதுவாக , 
1 மாறிகளைக் கொண்ட சமன்பாட்டுக்கு இணையளவுகோல் நேம 
வரையம் அமைக்கவேண்டுமெனில் அச் சமன்பாட்டை ( n - 2 ) 
மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக்கொள்ளவேண்டும் . 
இவ்வாறு எழுதிக்கொள்ளும் பொழுது ( n - 3 ) இடைநிலை மாறி 
களைப் ( intermediate variables ) பயன்படுத்த வேண்டியிருக்கும் . 
ஒவ்வோர் இடைநிலை மாறியும் இரண்டு மும்மாறிச் சமன்பாடு 
களில் இடம்பெறும் . இடைநிலை மாறிகளுக்கான அளவுகோல் 
களில் அளவுக் குறியீடுகள் தேவையில்லை . 

கொடுக்கப்பட்ட / மாறிச் சமன்பாட்டுக்கு ( n - variable equa 
tion ) நேமவரையம் அமைக்க , பிரித்து எழுதிக்கொண்ட ஒவ் 
வொரு மும்மாறிச் சமன்பாட்டுக்கும் இணையளவுகோல்களைக் 
கொண்ட நேமவரையம் அமைக்கவேண்டும் . இவ்வாறு அமைக் 
கும்பொழுது ஒரு மும்மாறிச் சமன்பாட்டுக்கான நேமவரையத் 
தில் ஓர் இடை நிலை மாறிக்கு எந்த அளவுகோல் அமைக்கப்படு 
கிறதோ அந்த அளவுகோலையே அந்த மாறியைக்கொண்ட இன் 
னொரு சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்திலும் , அந்த மாறிக்குரிய 
அளவுகோலாகப் பயன்படுத்தவேண்டும் . n மாறிகளைக்கொண்ட 
சமன்பாட்டுக்கு அமைக்கப்பட்ட நேமவரையத்தில் அளவுக்குறி 
யீடு செய்த அளவுகோல்கள் மொத்தம் n இருக்கும் . அளவுக்குறி 
யீடு செய்யப்படாத அளவுகோல்கள் மொத்தம் ( n - 3 ) இருக்கும் . 
அதாவது ( n - 3 ) துணையளவுகோல்கள் இருக்கும் . n மாறிகளில் 
ஏதேனும் ( n - 1 ) மாறிகளின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் மீத 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


153 


முள்ள 11 - ஆவது மாறியின் ( nth variable ) மதிப்பைக் கண்டு 
பிடிக்க , ( n -- 2 ) குறியிணைப்புக் கோடுகள் வரையவேண்டும் . 
ஒவ்வொரு மும்மாறிச் சமன்பாட்டுக்கும் ஒரு குறியிணைப்புக்கோடு 
ஆதலால் மொத்தம் ( n - 2 ) குறியிணைப்புக் கோடுகள் இருக்கும் . 

f . ( u ) + f , ( v ) + f 3 ( w ) + f 4 ( s ) + f ( t ) = f ( x ) 
என்ற ஆறு மாறிச் சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்க 
வேண்டுமெனில் இதை , 

f : ( u ) + f ( v ) = p 

p + f ( w ) q 
q + f ( s ) r 
r + fs ( t ) = f ( x ) 


என நான்கு மும்மா றிச் சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக் 
கொண்டு படம் 67 - ல் காட்டியபடி நேமவரையத்தை அமைக்க 
வேண்டும் . ஒரு குறியிணைப்புக் கோட்டை வரையும்பொழுது 
எந்தெந்த மாறிகளை இணைக்கவேண்டும் என்பதை விரைவில் 
கண்டு கொள்ள உதவுமாறு அளவுகோல்களை அமைப்பதில் 
படத்தில் எழுதியுள்ளபடி பல நிறங்களைப் பயன்படுத்திக் 
கொள்ளலாம் . 


투 


மஞ்சள் 


சிவப்பு 


has 


சிவப்பு 


5 


நீலம் 


சவது 


பச்ை 


1 


படம் 67 


எடுத்துக்காட்டு 22 

WL3 
y 

என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமை . 

3 EIT 
இதில் y = ஒற்றைத்தாங்கி உத்தரத்தின் ( cantilever beam ) 

விலக்கம் (deflection ) , செ.மீ. 


154 


நேமவரைவியல் 


W உத்தரத்தின் ஒரு முனையில் உள்ள சுமை , 

( 600-700 ) கி.கி. 
L = உத்தரத்தின் நீளம் , ( 35-40 ) செ.மீ. 
E 

உத்தரம் ஆக்கப்பட்ட பொருளின் மீட்சிக் 
குணகம் ( modulus of elasticity ) , ( 106 - 2.5x 106 ) 

கி.கி / செ.மீ . ? 
I = உத்தரத்தின் குறுக்கு வெட்டின் நிலைமத் திருப்பு 

திறன் ( moment of inertia ) . ( 500 - 625 ) செ.மீ. 4 


எடுத்துக்காட்டு 20 - ல் கணக்கீடுகளை அட்டவணைப் 
படுத்தியதுபோல் , கொடுத்துள்ள சமன்பாட்டுக்கு நேமவரையம் 
அமைப்பதற்குத் தேவையான கணக்கீடுகளை அட்டவணை அமைப் 
பில் ( அட்டவணை 10 ) எழுதிக்கொள்ளலாம் . 
W அளவுகோலுக்கு அளவுகோல் குணகத்தை 

15 என 
எடுத்துக்கொண்டால் , குறியீட்டுக் குணகமும் 15 எனக் கிடைக் 
கும் . இதனால் அச்சடித்த மடக்கை அளவுகோலைப் பயன்படுத்தி 
W அளவுகோலை எளிதில் அமைக்கலாம் . ஆனால் , அளவுகோல் 
நீளம் மிகச் சிறியதாக இருக்கும் . 600 முதல் 700 முடிய உள்ள 
அளவீடுகளுக்குள்ள அளவுகோல் ஒரு மடக்கைச் சுற்றின் ஒரு சிறு 
பகுதியாக இருப்பதே இதற்குக் காரணம் ஆகும் . இதேபோல் 
L , 1 அளவுகோல்களிலும் குறிக்கப்படவேண்டிய அளவீடுகள் 
ஒரு மடக்கைச் சுற்றின் சிறு பகுதிகளாகவே இருக்கின்றன . 
எனவே 5 , 10 , 15 , 20 போன்ற சிறிய குறியீட்டுக் குணகங்களை 
இந்த அளவு கோல்களுக்கு எடுத்துக்கொள்ள நினைத்தால் அளவு 
கோல்களின் நீளங்களும் மிகச் சிறியதாக இருக்கும் . பெரும் 
பாலான அளவுகோல்களின் நீளங்கள் மிகச் சிறியதாக இருந்தால் 
அந்த நேமவரையத்தைப் பயன்படுத்திக் கண்டுபிடிக்கும் 
அவ்வளவு துல்லியமாக இருக்காது . 

எனவே , 
அளவுகோல் நீளங்கள் ஏறத்தாழ 10 செ . மீ . இருக்குமாறு , 
அளவுகோல் குணகங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன . 

300 
150 , 100 , 25 , 

குறியீட்டுக் குணகங்களுக்காக 
25 
மடக்கை அளவுகோல்களை விகிதசம விளக்கப்பட முறையில் 
அமைத்துக்கொண்டு இவற்றைப் பயன்படுத்தி அளவுகோல்களை 
அமைக்கலாம் . 150 , 100 போன்ற குறியீட்டுக் குணகங்களைக் 
கொண்ட மடக்கை அளவுகோல்களை அமைப்பதற்கு 20 , 15 , 10 
போன்ற குறியீட்டுக் குணகங்களைக் கொண்ட மடக்கை அளவு 
கோல்களை , முதன்மை அளவுகோலாய்ப் பயன்படுத்தி உருப் 
பெருக்கம் செய்யலாம் . 15 -ஐக் குறியீட்டுக் குணகமாகக் கொண்ட 


முடிவுகள் 


என்ற 


அட்டவணை 10 

IVL .. 
சமன்பாடு : 

y 

3EI 
அதாவது log }} x 3 log L - log E - log / - log + log 3 
( 1 ) log W - + 3 log L 

1 ) 
( 2 ) p - log 3 

9 
( 5 ) 4 

log | log y + log 3 


= 


எல்ல வேறுபாடு 


அளவுகோல் 


குறியீட்டுக் 


மாறி 


பொருத்தக் 
கோட்டுக்கான 
புள்ளிகள் 


எல்லகள் 


மடக்கைகள் 


குணகம் 


குணம் 


700 
600 


2.8451 
2.7782 


W 


150 


150 


600 


0.0669 


40 
35 


1.6021 
1.5441 


L 


50 


. 


150 


35 


0.0580 


( 150 ) ( 50 ) 


P 


150 + 50 

75 


2 


2.5X106 

106 


6.3979 
6.0000 


E 


25 


25 


2.5 X 106 


0.3979 


( , ) ( 25) 


g 


15 


75 

+25 
2 


625 
500 


2.7959 
2.6990 


I 


100 


-100 


625 


0.0969 


3 


( 15 ) ( 100 ) 
15+ 100 

300 


600 ( 35 ) 
3 ( 2.5 ) (10 ) ° 625 

= 0.005488 


300 
23 


y 


23 


இடைத்தூரம் : 
W , p . அளவுகோல்கள் 1.5 செ.மீ. q , E- அளவுகோல்கள் 1.6 செ.மீ. 
P. 

L.அளவுகோல்கள் 0.5 செ.மீ. ஏ . y- அளவுகோல்கள் 0.6 செ.மீ. 
| p , q- அளவுகோல்கள் 2.4 செ.மீ. | y , 1 - அளவுகோல்கள் 4.0 செ.மீ. 


156 


நேமவரைவியல் 


ஒரு மடக்கை அளவுகோலில் 600 முதல் 700 முடிய உள்ள அளவீடு 
களுக்குள்ள அளவுக் குறியீடுகள் மிக நெருக்கமாக இருக்கும் . 
எனவே 10 மடங்கு உருப்பெருக்கம் செய்யும் பொழுது பிழைகள் 
மிகுதியாக வரலாம் . ஆகவே , விகிதசம விளக்கப்பட முறையைக் 
காட்டிலும் , வெவ்வேறு அளவீடுகளுக்குள்ள தூரங்களைக் குறி 
யீட்டுச் சமன்பாட்டிலிருந்து கணக்கிட்டு அளவுகோலை அமைப் 
பதே நல்லது . 

W , L , I அளவு கோல்களுக்கு இம் முறையையும் , 
E , y அளவுகோல்களுக்கு 

விகிதசம் 

விளக்கப்பட முறையில் 
அமைத்த அளவுகோல்களையும் பயன்படுத்தலாம் . W , L , 1 அளவு 
கோல்களை அமைப்பதற்குத் தேவையான கணக்கீடுகள் முறையே 
அட்டவணைகள் 11 , 12 , 13 இவற்றில் காட்டப்பட்டுள்ளன . 
அட்டவணை 11 - ன் இறுதி நிரலில் உள்ள எண்கள் W அளவு 
கோலில் 600 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற அளவீடுகளுக்குள்ள 
தூரங்களையும் , அட்டவணை 12 - ன் இறுதி நிரலில் உள்ள எண் 
கள் L அளவுகோலில் 35 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற அள 
வீடுகளுக்குள்ள தூரங்களையும் , அட்டவணை 13 - ன் 

இறுதி 
நிரலில் உள்ள எண்கள் 1 அளவுகோலில் 500 என்ற அளவீட்டி 
லிருந்து மற்ற அளவீடுகளுக்குள்ள தூரங்களையும் சென்டி மீட்ட 
ரில் குறிக்கின்றன . செ.மீ., மி.மீ. அளவுகள் குறிக்கப்பட்ட சீர் 
அளவுகோலைப் பயன்படுத்தி , W , L , I அளவுகோல்களை அமைக்க 

அட்டவணை 11 


W 


log w 


log W - log 600 


150 ( log W - log 600 ) 


600 


2.7782 


0 


0 


610 


2.7853 


0.0071 


1.065 


620 


2.7924 


0.0142 


2.130 


630 


2.7993 


0.0211 


3.165 


640 


2.8062 


0.0280 


4.200 


650 


2.8129 


0.0347 


5.205 


660 


2,8195 


0.0413 


6.195 


670 


2. 8261 


0.0479 


7.185 


680 


2.8325 


0.0543 


8.145 


690 


2.8388 


0.0606 


9.090 


700 


2.8451 


0.0669 


10.035 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


157 


அட்டவணை 12 


L 


log L 


log L 

log 35 


150 ( log L 

log 35 ) 


35.0 


1.5441 


0 


0 


35.5 


1.5502 


0.0061 


0.915 


36.0 


1.5563 


0.0122 


1.830 


36.5 


1.5623 


0.0182 


2.730 


37.0 


1.5682 


0.0241 


3.615 


37.5 


1.5740 


0.0299 


4.485 


38.0 


1.5798 


0.0357 


5.355 


38.5 


1.5855 


0,0414 


6.210 


39.0 


1,5911 


0.0470 


7.050 


39.5 


1.5966 


0.0525 


7.875 


40.0 


1.6021 


0.0580 


8.700 


அட்டவணை 13 


I 


log / 


log | 
log 500 


200 ( log | -- 

log 500 ) 


500 


2.6990 


0 . 


0 


510 


2,7076 


0.0086 


0.86 


520 


2.7160 


0.0170 


1.70 


530 


2,7243 


0.0253 


2.53 


540 


2.7324 


0.0334 


3.34 


550 


2.7404 


6.0414 


4.14 


560 


2.7482 


0.0492 


4,02 


571) 


2,7559 


0.0569 


5.69 


580 


2.7634 


0.0644 


6.44 


590 


2.7709 


0.0719 


7,19 


600 


2.7782 


0.0792 


7.92 


610 


2.7853 


0.0863 


8.63 


620 


2.7924 


0.0934 


9.34 


625 


2.7959 


(0.0969 


9.69 


158 


நேமவரைவியல் 


வேண்டும் ( படம் 68 ) . W , L அளவுகோல்களில் அளவீடுகள் 
கீழிருந்து மேலாகவும் , 1 அளவுகோலில் அவை மேலிருந்து கீழா 
கவும் கூடிக்கொண்டு செல்லவேண்டும் . W , L , 1 அளவுகோல் 
களின் கீழ் முனைகளில் முறையே 600 , 35 , 625 என்ற அளவீடுகள் 
இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் . பின்னர் 25 - ஐக் குறி 


- 03 


9 


-500 


1 


P 


L 


40 


{ k - p - L ) 
{ p -gE ) 
(sy - 1 ) 


-0.2 


39 


L 


--5x106 


-550 


F38 


650 


-37 


FOO / 


-2x108 


36 


-600 


F610 


1620 
625 


600 . 


35 . 


1 2.5xo 
F1-5செமீ ----5 
F - 245 --- -Eas - 

- 4 செ.மீ 
0.6 செ . 


படம் 68 


யீட்டுக் குணகமாகக்கொண்ட மடக்கை அளவுகோலின் உதவி 
யால் E அளவுகோலை அமைக்கவேண்டும் . E அளவுகோலில் அள 
வீடுகள் மேலிருந்து கீழாகக் கூடிக்கொண்டு செல்லவேண்டும் . 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


159 


E அளவுகோலின் கீழ்முனையில் 2.5 X 106 என்ற அளவீடு இருக்க 
வேண்டும் . பொருத்தக் கோட்டுக்கான புள்ளிகள் யாவும் கிடை 
அடிக்கோட்டில் இருக்குமாறு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன . 
எனவே , கிடை அடிக்கோடு y அச்சை வெட்டும் இடத்தில் 
( 0.005488 அளவீடு செய்யவேண்டும் , y அளவுகோலில் 
0.005488 என்ற அளவீட்டுக்கும் 0.006 என்ற அளவீட்டுக்கும் 
இடையே உள்ள தூரம் 


என 


= 


300 

[ log 0.006 
23 


log 0.005488 ] 


300 

- [ 3.7782 
23 


3.7394 ] 


11i 


300 

[ 0.0388 ] 
23 


(0.5061 செ.மீ. 


என 


எனவே , y அளவுகோலில் 0.005488 என்ற அளவீட்டிலிருந்து 
0.5061 செ.மீ. தூரத்தை மேல்நோக்கி அளந்து 0.006 
அளவீடு செய்து கொள்ளலாம் . பின்னர் y அளவுகோலை அமைக்க 
300 

ஐக் குறியீட்டுக் குணகமாகக் கொண்ட மடக்கை அளவு 
23 
கோலை விகிதசம விளக்கப்பட முறையில் அமைத்துப் பயன் 
படுத்திக் கொள்ளவேண்டும் . 

700 ( 40) 
y- ன் பெருமம் 

3 ( 10 ) 6 ( 500 ) 
= 0.02987 


3 


எனவே , y அளவுகோலில் 0.02987 முடிய அளவீடு செய்தால் 
போதுமானது . அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையத்திலிருந்து , 
W , L , E , I இவற்றின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் y- ன் 
மதிப்பைக் காண்பது எப்படி ? முதலில் W. L மதிப்புகளுக்கான 
குறியிணைப்புக் கோட்டை வரையவேண்டும் . இக் கோடு p அச்சை 
வெட்டும் புள்ளியையும் , E மதிப்புக்கான புள்ளியையும் இணைக்கும் 
இரண்டாவது குறியிணைப்புக் கோட்டைப் பின்னர் வரைய 
வேண்டும் . அதன் பிறகு இரண்டாவது குறியிணைப்புக்கோடு 
q அச்சை வெட்டும் புள்ளியை ( -யின் மதிப்புக்கான புள்ளியுடன் 
இணைக்கும் மூன்றாவது குறியிணைப்புக் கோட்டை வரைய 
வேண்டும் . மூன்றாவது குறியிணைப்புக்கோடு y அளவுகோலை 
வெட்டும் இடத்தில் உள்ள மதிப்பே தேவையான y மதிப்பாகும் . 


160 


நேமவரைவியல் 


பயிற்சி 

கீழ்க்காணும் வாய்பாடுகளுக்கு இணையளவுகோல் 
வரையம் அமை ( 1-36 ) . 


நேம் 


மின்னோட்டம் , 


1. [ = 1 , + 1 , 

I = சந்திப்பில் ( junction ) நுழையும் 
ஆம்பியர் 
1 , = சந்திப்பை விட்டுச் 

செல்லும் 
( 2 --7 ) ஆம்பியர் 
1 , = சந்திப்பை விட்டுச் செல்லும் 
( 7- 36 ) ஆம்பியர் 


மின்னோட்டம் , 


மின்னோட்டம் , 


2. v = u + gt 


திசைவேகம் , மீ . / நொடி 
u = தொடக்கத் திசைவேகம் ( initial velocity ) , 
( 0 - 8 ) மீ . நொடி 
t = நேரம் , ( 0-10 ) நொடி 
g = 9.81 மீ . / நொடி ? 


3. E = 0.8 W + 0.2 P 

E தேர்வில் மொத்த மதிப்பெண் 
W = எழுத்துமுறைத் தேர்வில் மதிப்பெண் , ( 0-100 ) 

P செயல்முறைத் தேர்வில் மதிப்பெண் , ( 0 - 100 ) 
4. E = 
E = 1.85 + 0.917 ( G - Gw ) 

E = முற்று மின்னழுத்தம் ( terminal voltage ) , 
வோல்ட்டு ( volt ) 
G = மின்பகுபொருளின் ( electrolyte ) அடர்த்தி எண் 
( specific gravity ) , ( 1.18 -- 1.32 ) 
Gw மின்கல வெப்ப நிலையில் ( cell temperature ) 

நீரின் அடர்த்தி எண் , ( 0 98 -- 1.00 ) 
5 . A = 180 - B - C 

A முக்கோணத்தின் ஒரு கோணம் , பாகை 
B = முக்கோணத்தின் மற்றொரு கோணம் , ( 20 ° - 90 ° ) 
C = முக்கோணத்தின் மூன்றாவது கோணம் , ( 45 ° - 80 ° ) 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


161 


6. E = IR 


E = மின்னழுத்தம் ( electric potential ) , வோல்ட்டு 
I = மின்னோட்டம் , ( 2 - 12 ) ஆம்பியர் 
R = மின் தடை , ( 5-30 ) ஓம் 


bds 


7. I 


- 


12 


4 


I செவ்வகத்தின் நிலைமத் திருப்பு திறன் , செ . மீ . 
b = அகலம் , ( 1-10 ) செ.மீ. 
உயரம் . ( 1 - 10 ) செ.மீ. 


d = 


31 


8. IV = | D * H 

V உருளையின் கன அளவு , செ.மீ. 3 
D = விட்டம் , ( 10 - 300 ) செ.மீ. 
H = உயரம் , ( 30- 500 ) செ.மீ. 


9. Q 

= 

18.38bH2 
Q நீரின் வெளியேற்றம் , செ.மீ .3 / நொடி 
b கலிங்கின் ( weir ) அகலம் , ( 100 

600 ) செ.மீ. 
H நிலைமட்டம் , ( 15 45 ) செ.மீ. 


= 


10 . 


V = CV2gH 

நீரின் திசைவேகம் , செ.மீ./ நொடி 
H நிலைமட்டம் , ( 30 500 ) செ.மீ. 
C = துளையைச் ( orifice ) சார்ந்த கெழு , ( 0.6 - 1.1 ) 
g 

= 981 செ.மீ./ நொடி ? 


1 


R " s 


2 


11. V 


V திசை வேகம் . மீ . நொடி 
n = சொரசொரப்புக் கெழு ( roughness coeffic ent ) 

0.015 
R - நீரியல் ஆரம் ( hydraulic radius , ( 0.5-7.5 ) மீ . 
S = வாய்க்காலின் சரிவு ( slope ) . ( 0.001 - 10.01 ) 


* 


11 


162 


நேமவரைவியல் 


12. A = 71.84 W0.425H0.725 


A 

புறப் பரப்பு , செ.மீ .2 
W = எடை , ( 30 - 120 ) கி.கி. 
H = உயரம் , ( 100 - 200 ) செ.மீ. 


13. P = 


ES 
R 


P திறன் ( power ) , வாட்டு 
E - மின்னழுத்தம் , ( 10 - 220 ) வோல்ட்டு 
R = மின்தடை , ( 10 - 1000 ) ஓம் 


14. q | 


I pya 


g 


இயக்க அழுத்தம் ( Jynainic pressure ) , 
( 500 - 2000 ) கி.கி. மீ . 


P - நீர்மத்தின் ( liquid ) நிறை - அடர்த்தி (( mass . 

density ) 
y = நீர்மத்தின் திசை வேகம் , ( 30 - 300 ) மீ . / நொடி 


15 . 


- 


T 


சுழல் ஆரம் , செ . மீ . 
I நிலைமத் திருப்பு திறன் , ( 50 - 250 ) செ.மீ. 
A = பரப்பளவு . ( 1 - 250 ) செ.மீ. 


2V 


16.1 = 21 

ka 

hg 
1 - ஊசலின் அலைவு நேரம் , நொடி 
h - சுழற்சி அச்சிலிருந்து ( axis of rotation ) , ஈர்ப்பு 

மையத்தின் ( centre of gravity ) தூரம் , ( 4 - 9 ) 
செ.மீ. 


k 


சுழல் ஆரம் , ( 10- 40 ) செ.மீ. 
- 981 செ.மீ. / நொடி 


ணையளவுகோல் நேமவரையங்கள் 


163 


17. V = 


P 
0.5393 d2 


V விக்கெரின் கெட்டிமை எண் ( Vicker s hariness 

number ) 
P = பயன்படுத்தப்பட்ட சுமை , ( 5 - 120 ) கி.கி. 
d வெட்டுப் பரப்பின் மூலைவிட்டம் ( diagonal ) . 

( 0 - 2 ) மி.மீ. 


1 


18. f 


W IC 


1 
LC 


21 


f அதிர்வு அலை வெண் ( vibration frequency ) 
L = தூண்டம் ( inductance ) , ( 0 , 2 -- 30 ) 

30 ) மைக்ரோ 
ஹென்றி ( microhenry ) 
C = Woor T 600 ML. ( electrical capacity ) , ( 2-300 ) 

மைக்ரோஃபாரடு ( microfarad ) 


19. A - 0.0124 


vl.37 
wl.135 


W - மனிதனின் எடை , ( 50 - 100 ) கி.கி. 
V அவன் ஒரு மணி நேரத்தில் குடித்த மதுவின் 

அளவு . ( 50 - 400 ) மில்லி லிட்டர் ( milli litre ) 
A = இரத்த ஓட்டத்தில் ஆல்கஹாலின் (( alcohol ) 

நூற்று வீதம் 


T 
20. T = 27 V 
V 


g 


T -- அலைவு நேரம் , நொடி 
| ஊசலின் நீளம் , ( 80 - 100 ) செ.மீ. 
g 

ஈர்ப்பு முடுக்கம் , ( 978 983 ) செ.மீ. / நொடி 


= ஊ 


21. C = va2 + b2 


C- செங்கோண முக்கோணத்தின் ( right angled 

triangle ) காணம் ( bypotenuse ) , செ.மீ. 


164 


நேமவரைவியல் 


a 


b 


முக்கோணத்தின் ஒரு பக்கம் . ( 3 - 20 ) செ.மீ. 
முக்கோணத்தின் மற்றொரு பக்கம் . ( 4 251 
செ.மீ. 


22. V 


T ( R3 - r3 ) 
3 
V = உள்ளீடற்ற ( hollow ) கோளத்தின் கன அளவு , 

செ.மீ. 3 


R = வெளி ஆரம் , ( 1 - 20 ) செ.மீ. 

உள் ஆரம , ( 0 - 5 ) செ.மீ. 


23. h = h , 


h - h , - 8 , 


h 


உயரம் , மீட்டர் 


h , 


30 ) மீ . 


t 


தொடக்க உயரம் , ( 0 
நேரம் , ( 0 - 5 ) நொடி 
- 9.81 மீ . / நொடி 


g 


24. P = M 


[ 10.82 - 2 ) 


P = பகுதி அழுத்தம் , ( 0 - 1100 மி.மீ. 
M - கரைசலில் ( solution ) உள்ள அம்மோனியாவின் 
மூலக் கூறுகள் ( moles ) / 1000 

கிராம் நீர் , 
( 0 - 100 ) கிராம் 
T = தனி வெப்ப நிலை , ( 0-40 ) ° C 


25. Mu + 2 log v 3 tan 8 

u ( 0 - 1 ) ; v ( 1 - 10 ) 


26 . 


+ -rin ( H ) 


1 = நாணின் ( chord ) நீளம் , செ.மீ. 


வட்டத்தின் ஆரம் , ( 2 - 12 ) செ.மீ. 
நாண் வட்ட மையத்தில் தாங்கும் கோணம் , 
( 30 ° - 120 ° ) 


- 


165 


இணையளவுகோல் நேமவரையங்கள் 


N 


27. 303 


9 


L ( 1 - 10 ) ; M ( 10 - 100 ) 


28. VV = 45D ( 8 - 1 ) 

V = கனிமப் பொருளுடன் ( mineral grain ) விழும் நீரின் 

திசைவேகம் , ( 5 - 100 ) செ.மீ. / நொடி 
D = கனிமப் பொருளின் விட்டம் . ( 0.3-1.51 மி.மீ. 
8 கனிமத்தின் அடர்த்தி எண் , ( 2 - 4 ) 


29 . 


S = 0.2A + 0.32N + 0.48P 


. 


S = புகைப் புள்ளிச் சுடரின் (smoke point fame ) 

உயரம் , மி.மீ. 
A = அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனின் ( aromatic 

hydrocarbon ) நூற்று வீத அளவு . ( 0 - 40 ) 
N = நாஃப்தெனிக் ஹைட்ரோ கார்பனின் ( napthenic 

hydrocarbon ) நூற்று வீத அளவு , ( 0 - 25 ) 
P = பாரஃபினிக் ஹைட்ரோ கார்பனின் ( paraffinic 

hydrocarbon ) நூற்று வீத அளவு , ( 45 - 95 ) 


30 . 


C = 


W = 11.5 C + 4.3 ( 8H - O ) 
W = எரிகாற்றின் ( combustion air ) 

எடை , 
( 2.5 -7.5 ) கி.கி./ ஒரு கி.கி. எரிமம் ( fuel ) 
கார்பனின் ( carbon ) எடை , ( 0.2-0.5 ) 

கி.கி. ஒரு கி.கி. எரிமம் 
H = ஹைட்ரஜனின் (hydrogen ) எடை , ( 0-0.08 ) 

கி.கி. ஒரு கி.கி. எரிமம் 
0 ஆக்ஸிஜனின் ( oxygen ) எடை , ( 0 - 0.2 ) 

கி.கி. / ஒரு கி.கி. எரிமம் 


31. V = CVRS 

V = நீரோட்டத்தின் திசைவேகம் , மீ . / நொடி 
C = வாய்க்காலைச் சார்ந்த கெழு , ( 0.5 - 12.5 ) 
R = நீரியல் ஆரம் , ( 0.03 - 6 ) மீ . 
S = நீர்த்தளத்தின் சரிவு , ( 0.00005 -0.01 ) 


166 


நேமவரைவியல் 


32. T 

T 


T 


SED 


: 


2 


= 


S 


T இரட்டைத் திருப்பு திறன் ( torque ) , செ.மீ.-கி.கி. 

சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு ( shearing stress ) . 
( 300 1000 ) கி.கி. / செ.மீ . 
குழாய்ச் சுவரின் தடிப்பு ( thickness ) , 

( 0.5 - 2 ) செ.மீ. 
D = குழாயின் விட்டம் . ( 0.5 - 40 ) செ . மீ . 


f 


33. W 


afd3 
8D 





= 


WW பெருமச் சுமை ( maximum load ) . ( 3 - 300 ) கி.கி. 
D சுருளின் ( coil ) சராசரி விட்டம் . ( 0.5-5 ) செ.மீ. 
d = கம்பியின் ( wire ) விட்டம் , ( 0.07 - 0.8 ) செ.மீ. 
f = தகைவு ( stress ) , கி.கி./ செ.மீ .2 


34. P = 


EI cos 0 

100 


P = ஒற்றைநிலை மாறு மின்னோட்டத்தின் திறன் . 

கிலோவாட்டு ( kilowatt ) 
E = மின்னழுத்தம் , ( 25 - 440 ) வோல்ட்டு 
| மின்னோட்டம் , ( 10 - 100 ) ஆம்பியர் 
8 = மின்னழுத்தத்திற்கும் , மின்னோட்டத்திற்கும் 
இடையே உள்ள இடப்பெயர்ச்சிக் 

இடப்பெயர்ச்சிக் கோணம் 
( displacement angle ) , ( 0 ° - 80 ° ) 


3 
35. Q = V2g cbH 
Q = கலிங்கில் விழுந்த நீரின் 

வெளியேற்றம் , 
செ.மீ. / நொடி 
ஈர்ப்பு முடுக்கம் , 981 செ.மீ. / நொடி 

வெளியேற்றக் கெழு , ( 0.55 - 0.65 ) 
b = 

அகலம் , ( 30 - 750 ) செ.மீ. 
H = நிலைமட்டம் . ( 3 - 60 ) செ.மீ. 


6o 


C 


16 


இணையளவுகோல் தேமவரையங்கள் 


36. f = 


3w / 
4bd 


f 


இழைத்தகைவு ( fibre stress ) , ( 40 - 200 ) 
கி.கி./ செ.மீ . 
மொத்தச் சுமை , ( 500 - 6000 ) .கி.கி . 


W 


1 


b 


உத்தரத்தின் ( beam ) நீளம் , ( 150 - 900 ) செ.மீ. 
அகலம் , ( 5- 30 ) செ.மீ. 
ஆழம் (depth ) , ( 10 - 40 ) செ.மீ. 


d 


4 . 


Z- விளக்கப் படங்கள் 

( Z - Charts ) 


12 . 


f , ( u ) 
f , ( v ) 


f , ( w ) என்ற வகைச் சமன்பாடு 


f , ( u ) 
f , ( ) 

= f , ( 4 ) 


என்ற வகைச் சமன்பாட்டை 


log f . ( u ) - log f : ( v ) = log f , ( w ) 


என மடக்கை அமைப்பில் மாற்றி எழுதிக் கொண்டால் , இதற்கு 
மூன்று இணையளவுகோல்களைக் கொண்ட நேமவரையம் அமைக் 
கலாம் எனச் சென்ற அதிகாரத்தில் சொல்லப்பட்டது . இச் சமன் 
பாட்டுக்கு இரு இணையளவுகோல்களும் , ஒரு குறுக்குக் கோட்டு 
அளவுகோலும் ( transverse scale ) கொண்ட நேமவரையத்தையும் 
அமைக்க இயலும் . 


u , v- அளவுகோல்களை இரு ஆணைகோடுகளின் மீது ஒன்றுக் 
கொன்று எதிரான திசைகளில் செல்லுமாறு அமைக்க வேண்டும் . 
u , v- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை ( Zero points ) 
இணைக்கும் குறுக்குக் கோட்டின் ( transverse line ) மீது W- அளவு 
கோலை அமைக்க வேண்டும் . இணையளவுகோல்களுக்கான 
கோடுகளை நிலைக்குத்துக் கோடுகளாக எடுத்துக்கொண்டால் 
அமைக்கப்பட்ட நேமவரையம் N அல்லது V வடிவத்திலும் , 
இணையளவுகோல்களுக்கான கோடுகளைக் கிடைக்கோடுகளாக 
எடுத்துக்கொண்டால் அமைக்கப்பட்ட நேமவரையம் 3 அல்லது 
S வடிவத்திலும் இருக்கும் . எவ் வடிவத்தில் இருப்பினும் 
இரண்டு இணையளவுகோல்களையும் ஒரு குறுக்குக் கோட்டு அளவு 
கோலையும் கொண்ட நேமவரையத்திற்கு , Z- விளக்கப் படம் 
( Z - chart ) அல்லது N-விளக்கப் படம் ( N - chart ) எனப் பெயர் . 
இப் பாடநூலில் , Z- விளக்கப் படங்கள் யாவும் | வடிவத்தில் , 
அமைக்கப்பட்டுள்ளன . 


1.விளக்கப் படங்கள் 


169 


f . ( u ) 
f . ( ப ) 


= f ( W) 


என்ற சமன்பாட்டுக்கு மூன்று இணையளவுகோல்களைக் கொண்ட 
நேமவரையம் அமைக்க , 

மடக்கை 

அளவுகோல்களைப் பயன் 
படுத்த வேண்டும் . ஆனால் , இச் சமன்பாட்டுக்கு Z- விளக்கப் படம் 
அமைக்க f ( u ) , f , ( v ) . f ( w ) என்னும் சார்புகள் மடக்கைச் 
சார்புகளாக ( logarithmic functions ) இருந்தாலொழிய , மடக்கை 
அளவுகோல்கள் தேவை இல்லை . Z-விளக்கப் படத்தில் உள்ள 
ஒரு நன்மை என இதைக் கருதலாம் . 

f . ( u ) 

= f ( w ) 

f , ( v ) 
என்ற சமன்பாட்டுக்கு Z-விளக்கப் படம் அமைப்பதற்கு , அளவு 
கோல் சமன்பாடுகளை 

x = m f ( u) 
y = m , f , ( v) 

z = m , f ( w ) 
எனக் கொள்க . u- அளவுகோலைக் கீழிருந்து மேலாகவும் , V. அளவு 
கோலை மேலிருந்து கீழாகவும் இரண்டு நிலைக்குத்துக் கோடுகளின் 
மீது அமைக்க வேண்டும் . u , V- அளவுகோல்களின் தொடக்கப் 


8 


. 


X 


படம் 69 


புள்ளிகளை முறையே A , B என்க . A- ஐத் தொடக்கப் புள்ளி 
யாகக்கொண்டு , W- அளவுகோலை AB மீது அமைக்க வேண்டும் . 


170 


நேமவரைவியல் 


o 


w- அளவுகோலில் தூரத்தை A-யிலிருந்து B- ஐ நோக்கி அளக்க 
வேண்டும் . u , v , w இவற்றி , ஒத்த மதிப்புகள் ஒரே தோ 
கோட்டில் அமையவேண்டுமெனில் 

அளவுகோல் 

குணகங்க 
ளிடையே உள்ள 

தொடர்பினை இப்பொழுது 

காணலாம் . 
y- மதிப்புகளை இணைக்கும் D என்ற குறியிணைப்புக்கோடு 
AB- ஐ , E என்னும் புள்ளியில் வெட்டட்டும் (படம் 69 ) . C , D , E 
என்னும் புள்ளிகள் முறையே u , v , w என்பவற்றின் மதிப்புகளைக் 
குறிப்பதால் AC = x ; BD = y ; AE = z . படம் 69 - இல் AEC , BED 
என்ற வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து 


u . 


AC 
BD 


AE 
BE 


X 


Z 


எனவே 


= 


y 


k -z 
k - z 


இங்கு k என்பது AB என்ற மூலைவிட்டத்தின் நீளமாகும் . -யின் 
மதிப்பை வசதிக்கேற்ப எடுத்துக் கொள்ளலாம் . மேற்கண்ட 
சமன்பாட்டில் x , y , z என்பவற்றின் சார்பு மதிப்புகளைப் பதிலிட 


m , f . ( u ) 
m , f : ( v ) 


ms f , ( w ) 
k - m , f ( w ) 


இச்சமன்பாடு 


| 


fi ( u ) 
f , ( v ) 


= 1 , ( w ) 


என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்கவேண்டுமெனில் 


mi 


m , 
k - m , f ( w ) 


m2 


குறுக்குப் பெருக்கினால் , km , - m , msf ( w ) = m , m , 


புற மாற்றத்தால் , km , 


my ms f ( w ) + m , m , 


அதாவது , km 


= m , [ m , f , ( w ) + m , ] 


km 


அதாவது , 


my 


mif ( w ) + m , 


171 


Z-விளக்கப் படங்கள் 


இதிலிருந்து W- அளவுகோல் குணகம் ஒரு மாறிலி இல்லை எனத் 
தெரிகிறது . எனவே w- அளவுகோலை அமைக்க 

வெவ்வேறு 
அளவீடுகளுக்கான தூரங்களைக் குறியீட்டுச் சமன்பாட்டிலிருந்து 
கணக்கிட வேண்டியிருக்கிறது . இவ்வாறு கணக்கீடு செய்து 
அமைக்காமல் எளிய முறையில் W- அளவுகோலை 

கோலை அமைப்ப 
தெப்படி எனக் கீழே விளக்கப்பட்டுள்ளது . 


F என்னும் நிலைப் புள்ளியை (fixed point ) B- க்குக் கீழே 
d செ.மீ. தூரத்தில் , V. அச்சின் மீது குறிக்கவும் . F வழியாக 
வரையப்பட்ட ஒரு நேர்கோடு U- அச்சை G என்ற புள்ளியிலும் , 
w- அச்சை H என்ற புள்ளியிலும் வெட்டட்டும் ( படம் 70 ) . 
AG 

= x என்க . AH என்பது z என்பதற்குச் சமமாக இருக்க 
வேண்டுமெனில் , x - இன் மதிப்பு யாது ? படம் 70 - இல் AGH , 
BFH என்ற வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து 


G 


படம் 70 


AG 
BF 


AH 
BH 


2 


எனவே , 


x 
a 


k - 2 


ஆனால் , -- > 


X 


ஆகவே , - 


y 


172 


நேமவரைவியல் 


அதாவது . x = d 


( * ) 


d 

[ m , f , ( u ) 
[ m , f ( v ) 


] 


dini, 


f ( w ) 


m ) 


ஆகவே A- ஐத் தொடக்கப் புள்ளியாகக் கொண்டு 


dni f,( w ) 


m , 


என்ற 


துணையளவுகோலை ( auxiliary scale ) u- அச்சின் மீது 
அமைத்து , F என்னும் நிலைப்புள்ளி வழியாகத் துணையளவு 
கோலின் அளவுக் குறியீடுகளுக்கு நேர்கோடுகள் வரைந்தால் , 
இக் கோடுகள் மூலைவிட்டக் கோட்டை ( diagonal line ) , W- அளவு 
கோலின் ஒத்த அளவுக் குறியீடுகளில் வெட்டும் . 


din , 


x 


f ( w ) 


m , 


என்ற W- வின் துணையளவுகோல் , * - அளவுகோலை அமைப்பதற் 
காகப் பயன்படுத்தப்படும் ஒரு 

தற்காலிக 

அளவுகோலே 
( temporary scale ) ஆகும் , இத் துணையளவுகோலும் . 


x 


= m fi ( u ) 


என்ற u- அளவுகோலும் , பு- அச்சின்மீதே அமைக்கப்படுகின்றன . 
எனவே , குழப்பம் நேராமல் தடுக்க , ப- அளவுகோலை ப . அச்சின் 
வெளிப்பக்கத்தின்மீதும் W- வின் துணையளவுகோலை u- அச்சின் 
உட்பக்கத்தின் மீதும் அமைத்துக் கொள்ளலாம் . w- வின் துணை 
யளவுகோலும் 1 - அளவுகோலும் ஒரே அச்சின் மீது ஒரே திசையில் 
செல்லுமாறு அமைக்கப்படுவதோடு , இரண்டும் ஒரே தொடக்கப் 
புள்ளியைக் கொண்டுள்ளன . இவற்றைத் தவிர , இந்த இரு 
அளவுகோல்களுக்கும் வேறு எவ்விதத் தொடர்பும் கிடையாது . 
W- அளவுகோலில் B என்ற புள்ளிக்குரிய ம - வின் மதிப்பு என்ன ? 
t , ( w ) - ஐ முடிவிலிக்குச் ( infinits ) சமப்படுத்தினால் கிடைக்கும் 
w- வின் மதிப்பே அந்த மதிப்பு ஆகும் . 


f ;( u ) = [f,(v) f ( w) 


என்ற வகைச் சமன்பாட்டை 


7. விளக்கப் படங்கள் 


173 


log filuj = f ( w ) log f . ( v ; 


log fi ( 11 ) 


அதாவது , log f ( 3 ) 


f ( w ) 


என 


மடக்கை அமைப்பில் மாற்றி எழுதிக்கொண்டால் 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு Z- விளக்கப் படம் அமைக்க 
லாம் . இதற்கு 


x = m , log fiu ) 
y = m , log f . ( v ) 


என் 

அளவுகோல்களை இரு இணைகோடுகளின்மீது . ஒன்றுக் 
கொன்று எதிரான திசைகளில் செல்லுமாறு அமைக்க வேண்டும் . 


dm ;, 


fs ( 1 ) 


என்ற W- வின் துணையளவுகோலின் உதவியால் , W- அளவுகோலை 
u , Y- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் 
மூலைவிட்டக் கோட்டின் மீது அமைக்க வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 23 


E 
என்ற வாய்பாட்டுக்கு Z-விளக்கப்படம் 

ஒன்று 
R 
அமை இதில் / மின்னோட்டம் , ஆம்பியர் 

E = மின்னியக்கு விசை ( electromotive force ) , 

( 0 - 110 ) வோல்ட்டு 


RR = மின் தடை , ( 0 - 10 ) ஓம் 


அளவுகோல் சமன்பாடுகளை 


E- க்கு 


m , E 


R- க்கு 


y = m , R 


dmy 


11 


-யின் துணையளவுகோலுக்கு x 


me 


எனக் கொள்க . 


174 


நேமவரைவியல் 


E-யின் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் = m , ( 110-0 ) 


110 mi 


m , = 


எனக் கொள்க . 


R- இன் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m , ( 10 - 0 ) 


10 m , 


11 ) 


= 1 எனக் கொள்க . 1- அளவுகோலை அமைப்பதற்காக , 
E- அச்சின் மீது 

அமைக்கப்படும் -யின் துணையளவுகோலின் 
அளவுகோல் சமன்பாடு 


dm 
| 


x 


m , 


அவது x = 0.1 d [ 


ஆகும் d = 2 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே , குறி 
யீட்டுச் சமன்பாடுகள் 


E - அளவுகோலுக்கு 


x = 0.1E 


y = R 


R - அளவுகோலுக்கு 
-யின் துணையளவுகோலுக்கு 


x = 0.21 


ஆகும் . E , R - அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது 
ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் செல்லுமாறு அமைக்க 
வேண்டும் இணைகோடுகளுக்கிடையே உள்ள தூரத்தை வசதி 
கேற்ப எடுத்துக்கொள்ளலாம் , E , R- அளவுகோல்களின் 
தொடக்கப் புள்ளிகளை முறையே A , B எனக் கொள்க . E- அளவு 
கோலைக் கீழிருந்து மேலாகவும் R- அளவு கோலை மேலிருந்து 
கீழாகவும் அமைத்துக் கொள்க ( படம் 71 ) . E- அளவு கோலி. 
ஒரு செ.மீ. நீளம் 10 வோல்ட்டுகளையும் , R- அளவுகோலில் ஒரு 
செ . மீ . நீளம் ஒரு ஓமையும் குறிக்கும் . E , R- அளவு கால்கள் 
ஒவ்வொன்றிலும் தொடக்கப்புள்ளிக்கான 

தொடக்கப்புள்ளிக்கான அளவீடு 0 ( சுழி ) 
ஆகும் E. R- அளவுகோல்களை அமைத்ததும் , AB-யின் மீது / - அளவு 
கோலை அமைக்கவேண்டும் . 1.அளவுகோலின் தொடக்கப் புள்ளி 
A என்பதையும் , இந்த அளவு கோல் 4 - யிலி தந்து B- ஐ நோக்கில் 


Z-விளக்கப் படங்கள் 


175 


- அளவுகோலை 


செல்கிறது என்பதையும் நினைவிற் கொள்க . 
அமைப்பதற்கு 

0.2 / 


என்னும் துணையளவுகோலை , A- ஐத் தொடக்கப் புள்ளியாகக் 
கொண்டு E- அளவுசோலுக்குரிய கோட்டின் மீது E- அளவுகோல் 


TIO755 


55 


100 * 50 


F 


55 
50 
. 


80 + 40 


70-4351 


80 + 30 


அளவுகோல் 


50+ 


의 


40--20 


-யின் 


1. 
அளவு 
கோல் 


30.45 


7 


2010 


- 8 


10 


9 

R 


0 


Lio 


" O 


படம் 71 


செல்லும் திசையில் அமைக்கவேண்டும் . துணையளவுகோலின் 
தொடக்கப்புள்ளிக்குரிய அளவீடு 0 ஆகும் . ஒரு செ.மீ. நீளம் 5 
ஆம்பியர்களைக் குறிக்குமாறு 1 - யின் துனையளவுகோலை எளிதில் 
அமைத்துவிடலாம் . E- அளவுகோலின் நீளமும் , 1 - யின் துணை 
யளவுகோலின் நீளமும் சமமாட்ருக்கத் தேவையில்லை . 


178 


நேமவரைவியல் 


d 2 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது . 
எனவே , F என்ற நிலைப்புள்ளியை B- க்குக் கீழே 2 செ . மீ . 
தூரத்தில் இருக்குமாறு R- அச்சின் மீது குறிக்கவேண்டும் . 
F வழியாகத் துணையளவு கோலின் அளவுக் குறியீடுகளுக்கு 
நேர்கேடுகள் வரைந்தால் இக்கோடுகள் மூலைவிட்டக் கோட்டை 
-அளவுகோலின் ஒத்த அளவுக்குறியீடுகளில் வெட்டும் . 


E- அளவுகோலின் நீளமான 11 செ . மீ . நீளத்திற்கு , 
-யின் துணையளவுகோலில் அளவுக்குறியீடுகள் செய்தால் , 55 
முடியவே அளவீடு செய்யமுடியும் . எனவே , மூலைவிட்ட அளவு 
கோலில் 55 - க்கு மேல் அளவீடு செய்யமுடியாது . மூலைவிட்ட 
அளவுகோலில் 55 - க்கு மேல் அளவீடு செய்ய நினைத்தால் . 

1101E 


100 . 


co 


80 


888 


70 


3 


20 


60 


-15 


8 


10 


5 


SO 


7 


20 


101 


R 


10 


படம் 72 


Z- விளக்கப் படங்கள் 


177 


E- அச்சை மேலே இன்னும் நீட்டிவிட்டுத் துணையளவுகோலில் 
55 - க்கு மேற்பட்ட அளவீடுகளைக் குறிக்கவேண்டும் . E- அச்சை 
மேலே நீட்டி விடாமல் , I- அளவுகோலில் 55 - க்கு மேற்பட்ட 
அளவீடுகளைக் குறிக்கவேண்டுமெனில் d- யின் மதிப்பை 2 - ஐவிடக் 
குறைவாக எடுத்துக்கொள்ள 

வேண்டும் . 

d- யின் மதிப்பு 
எவ்வளவுக்கெவ்வளவு 

குறைவாக எடுத்துக் கொள்ளப் 
படுகிறதோ , அவ்வளவுக்கவ்வளவு மிகுதியான அளவீடுகளை 
மூலைவிட்ட அளவுகோலில் குறிக்கலாம் . 


1 - அளவுகோலை அமைத்தவுடன் அதை அமைக்கப் பயன் 
படுத்திய துணையளவுகோலையும் , F வழியாக வரைந்த நேர்கோடு 
களையும் துடைத்தழித்துவிடலாம் , துணையளவுகோலும் தேவை 
யற்ற நேர்கோடுகளும் துடைத்தழிக்கப்பட்ட நேமவரையம் 
படம் 72 - இல் காட்டப்பட்டுள்ளது . 


குறிப்பு : 


1. E, R- அளவுகோல்களின் நீளங்கள் சமமாக இருக்கத் 
தேவை இல்லை . E , R- அளவுகோல்கள் ஒரே மட்டத்தில் 
இருக்கவும் தேவை இல்லை . 


2. I- அளவுகோலில் , அளவீடுகள் மூலைவிட்டத்தின் மேல் 
முனையை நோக்கி மிகவும் விரைந்து செல்கின்றன . மேலும் , 
மூலைவிட்டத்தின் மேல் முனையில் அதாவது B- யில் . -யின் 
மதிப்பு ல ஆகும் . 


3. அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையத்தில் 1 - அளவு 
கோலில் 0,5,10,15 , ... போன்ற அளவீடுகளுக்கே : அளவுக் 
குறியீடுகள் 

செய்யப்பட்டுள்ளன . 1,2,3,4 , ...... போன்ற 
அளவீடுகளுக்கு அளவுக்குறியீடுகள் செய்ய வேண்டுமேல் , துணை 
யளவுகோலில் 1,2,3,4 , ......போன்ற அளவீடுகளுக்கு அளவுக் 
குறியீடுகளைச் செய்து கொள்ள வேண்டும் . அல்லது , d- யின் 
மதிப்பை மிகுதியாக எடுத்துக் கொண்டு துணையளவுகோலை 
அமைத்தால் , |-யின் குறைந்த மதிப்புகளுக்கான 

அளவுக் 
குறியீடுகளை மூலைவிட்ட அளவுகோலில் செய்ய முடியும் . 


4. ஒரே நிலைப்புள்ளியை எடுத்துக்கொண்டுதான் 
மூலைவிட்ட அளவுகோலை அமைக்க வேண்டும் என்ற கட்டாயம் 
இல்லை . எத்தனை நிலைப்புள்ளிகளை வேண்டுமானாலும் R- அச்சின் 
மீது எடுத்துக்கொண்டு மூலைவிட்ட அளவுகோலை அமைக்கலாம் . 
நிலைப்புள்ளி 

மாற 

மாறத் துணையளவுகோலின் சமன் 
12 


178 


நேமவரைவியல் 


மாறாது . 


பாடும் மாறும் . ஆனால் , நிலைப்புள்ளி எதுவாயினும் , மூலை 
விட்ட அளவுகோலில் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குரிய அள வீடு 

இதே கருத்தை , d- க்கு எந்த மதிப்பை எடுத்துக் 
கொண்டாலும் , மூலைவிட்ட அளவுகோலில் ஒரு குறிப்பிட்ட 
அளவீட்டுக்குரிய புள்ளியின் இருப்பிடம் மாருது 

எனவும் 
சொல்லலாம் . 


எடுத்துக்காட்டு 24 


T 


ab3 


64 


I 

என்னும் வாய்பாடு , நீள்வட்டத்தின் 
( ellipse ) நிலைமத் திருப்பு திறனைக் கணக்கிடப் பயன்படுகிறது . 
இதில் 

நிலைமத் திருப்பு திறன் , ( 10 - 500 ) செ.மீ. 

பேரச்சின் ( major axis ) நீளம் , ( 4 - 20 ) செ.மீ. 
b = சிற்றச்சின் ( minor axis ) நீளம் , ( 5 - 10 ) செ.மீ. 
இவ் வாய்பாட்டுக்கு Z-விளக்கப்படம் ஒன்றை அமை . 


= 


a 


இக்கணக்கில் மூன்று மாறிகளுக்கும் நெடுக்கங்கள் கொடுக்கப் 
பட்டுள்ளன . எனவே , Z-விளக்கப்படம் அமைப்பதற்கேற்ப 
இதை 

64 1 


a 


R63 


என்றோ 


64 I 


b3 


Tra 


என்றோ மாற்றியமைத்துக் கொள்ளலாம் . முதலில் சொன்ன 
அமைப்புக்கு Z- விளக்கப்படம் அமைக்கும் முறை இங்கு 
விளக்கப்பட்டுள்ளது . அளவுகோல் சமன்பா 


-க்கு = - 0 , ( * ) 


b- க்கு 


y = m , b3 


a- யின் துணையளவுகோலுக்கு x 


dm , 


a 


m2 


எனக் கொள்க . 


I. - அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகளை இணைக்கும் 
நேர்கோட்டின் மீது தான் a- அளவுகோல் அமைக்கப்படவேண் 


7 - விளக்கப் படங்கள் 


179 


டும் என்பதை நினைவிற் கொள்க . 1 , b- அளவுகோல்கள் ஒவ் 
வொன்றிலும் தொடக்கப்புள்ளிக்கான அளவீடு 0 

அளவீடு 0 ஆகும் . 
0 என்ற அளவீடு கொடுக்கப்பட்ட நெடுக்கங்களுக்குள் இல்லை 
யெனினும் இந்த அளவீட்டுக்கென அளவுக்குறியீடு செய்ய 
வேண்டும் . 

எனவே 1- அளவுசோலில் , நெடுக்கத்தை 0 முதல் 
500 முடிய எனவும் , b- அளவுகோலில் , நெடுக்கத்தை () முதல் 
10 முடிய எனவும் கொள்க . அப்பொழுதுதான் தொடக்கப் 
புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டை எளிதில் வரைந்து கொள்ள 
முடியும் . 


-யின் சமன்பாட்டிலிருந்து 


64m 


1 


அளவுகோல் நீளம் = 


( 500 - (0 ) 


500 ( 20.37 ) my 


my 


( 50) 26.37) எனக் கொள்க . இவ்வாறு கொள்வதால் , 


1 
|-அளவுகோலின் குறியீட்டுக் குணகம் 
இருக்கும் . 


என எளிமையாக 


3 ) 


-யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = m , ( 103-0 ) 

= 1000 m , 
11. எனக் கொள்க . 

இப்பொழுது a-யின் துணையளவு 
கோலின் சமன்பாடு 

dm , 
x 


m , = 


a 


M , 


அதாவது x 


100 da 
( 50 ) ( 20,37 ) 


அதாவது x 


da 
10.185 


ஆகும் . - அளவுகோலில் 20 முடிய அளவீடு செய்ய வேண்டி 
யிருப்பதால் துணையளவுகோலின் சமன்பாடு 


x 


கல 


என்றிருப்பின் மிக்க வசதியாக இருக்கும் . எனவே d = 5.0925 
என எடுத்துக் கொள்க , d- ஐ ஒரு முழு எண்ணாக எடுத்துக் 


180 


நேமவரைவியல் 


கொண்டால் துணையளவுகோலை அமைக்கத் தூரங்களைக் கணக் 
கிட வேண்டியிருக்கும் . இதைத் தவிர்க்க :ே (l- யின் மதிப்பு 
5.0925 என எடுத்துக்கொள்ளப்படுகிறது . 61 வே குறியீட்டுச் 
சமன்பாடுகள் 

- க்கு x = | 


b க்கு } 


+ 


1. 63 


d 


a- யின் துணையளவு கோலுக்கு x 


- 


கல 


2 


ஆகும் . 


500 


1 


4 


450 


5 


400 


6 


360 


7 


300 


-20 

18 
16 
14 
12 


- 


250 


- 8 


5 


200 


6 


150 


* 


9 


100 


50 


bo 


O 


10 


படம் 73 . 


1 , b- அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது 
ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் அமைத்துக்கொள்ள 
வேண்டும் ( படம் 73 ) | -அளவுகோலில் ஒரு செ.மீ. நீளம் 
50 அலகுகளைக் குறிக்கும் . b- அளவுகோலை அமைக்க b- யின் 


Z- விளக்கப் படங்கள 


181 


வெவ்வேறு மதிப்புகளுக்கான y- யின் மதிப்புகளை அட்டவணை 
14 - இல் உள்ளபடி கணக்கிட்டுக் கொள்ளவேண்டும் . தொடக்கப் 
புள்ளிகளை அளவுகோல்களின் மீது குறிக்கவேண்டும் என்ற 
ஒரே காரணத்திற்காகவே , 1 , 6 இவற்றின் நெடுக்கங்கள் () முதல் 


அட்டவணை 


14 


b 


3 


4 


5 


6 


7 


8 


9 


10 


10 


0.27 0.64 1.25 2.16 3.43 5.12 7.29 


y 


எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . ஆனால் , அளவுகோல்களின் மீது 
கொடுக்கப்பட்ட நெடுக்கங்களுக்குரிய 
நெடுக்கங்களுக்குரிய அளவீடுகளை 

அளவீடுகளை மட்டும் 
குறித்தால் போதுமானது . 

I , b- அளவுகோல்களை அமைத்த பின்னர் , இந்த அளவுகோல் 
களின் தொடக்கப்புள்ளிகளை இணைக்கும் மூலைவிட்டக் கோட்டின் 
மீது a- அளவுகோலை அமைக்கவேண்டும் . இதற்கு 


2 


a 


x 


2 


என்னும் துணையளவுகோலை , 1 - அச்சின் மீது அமைக்கவேண்டும் . 
- அளவுகோலின் தொடக்கப்புள்ளிதான் a- யின் துணையளவு 
கோலுக்கும் , a- அளவுகோலுக்கும் தொடக்கப்புள்ளி என்பதை 
நினைவிற் கொள்க . a- யின் துணையளவுகோலில் 4 முதல் 
20 முடிய அளவீடு செய்தால் போதுமானது . F என்ற நிலைப் 
புள்ளியை b - அளவுகோலின் தொடக்கப்புள்ளிக்குக் கீழே 
5.0925 செ.மீ. தூரத்தில் இருக்குமாறு b- அச்சின் மீது குறிக்க 
வேண்டும் . F வழியாகத் துணையளவுகோலின் அளவுக்குறியீடு 
களுக்கு நேர்கோடுகள் வரைந்தால் இக்கோடுகள் மூலை 
விட்டக் கோட்டை a- அளவுகோலின் ஒத்த அளவுக்குறியீடு 
களில் வெட்டும் . a- அளவுகோலை அமைத்தவுடன் அதை 
அமைக்கப் பயன்படுத்திய துணையளவுகோலையும் F வழியாக 
வரைந்த நேர்கோடுகளையும் துடைத்தழித்துவிடலாம் . 


எடுத்துக்காட்டு 25 


100 x 

z - 2 என்னும் சமன்பாட்டுக்கு 7 - விளக்கப் 
100 - y 
படம் அமை . x ( 10 100 ) ; y ( 20 - 80 ) ; z ( 10 20 ) . 


182 


நேமவரைவியல் 


அளவுகோல் சமன்பாடுகளை 

1711 ( 100 x ) 
= m , ( 100 - y ) 


t 


- 


dm 


z- இன் துணையளவுகோலுக்கு u 


- 


( z -- 2 ) 


எனக் 


MA 


கொள்க . கொடுத்துள்ள சமன்பாட்டில் x , y , z என்னும் மாறிகள் 
வருவதால் அளவுகோல் சமன்பாடுகளில் தூரங்களைக் குறிக்க 
u , V , என்பவை பயன்படுத்தப்பட்டுள்ளன . 

X- அளவுகோலின் 
தொடக்கப்புள்ளிக்கான அளவீடு ) ஆகும் . எனவே , x- அளவு 
கோலைச் சுழியிலிருந்து தொடங்கவேண்டும் . y- அளவுகோலின் 
தொடக்கப் புள்ளிக்கான அளவீடு 100 ஆகும் . எனவே , y- அளவு 
கோலை 100 என்ற 

அளவீட்டிலிருந்து தொடங்கவேண்டும் . 
X- அளவுகோலைக் கீழிருந்து மேலாகவும் , 

-அளவுகோலை 
மேலிருந்து கீழாகவும் அமைக்கவேண்டும் . y- அளவுகோலுக்குரிய 
சார்பு ஒரு குறையும் சார்பு (decreasing function ) ஆதலால் 
y- அளவுகோலில் அளவீடுகள் மேலிருந்து கீழாகக் குறைந்து 
கொண்டு செல்லும் . எனவே , x , y- அளவுகோல்கள் இரண்டி 
லுமே அளவீடுகள் கீழிருந்து மேலாகக் கூடிக்கொண்டு செல்லும் . 
Z- அச்சை வரைய , x , y அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகளைக் 
குறிக்கவேண்டும் . ஆகவே , X- இன் நெடுக்கம் 10 முதல் 100 
முடிய என்றாலும் அதை 0 முதல் 100 முடிய என்றும் , y- இன் 
நெடுக்கம் 20 முதல் 80 முடிய என்றாலும் அதை 20 முதல் 100 
முடிய என்றும் கொள்க . 


X- இன் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = 100 m , ( 100 - 0 ) 

10,000 m ) 


1 


mi 


எனக் கொள்க . 


1000 


y- இன் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் m , ( 100 - 20 ) 


= 80 m2 


1 


m , 

எனக் கொள்க . x , y- அளவுகோல்களின் நீளங்கள் 
10 
சமமாயிருக்கத் தேவையில்லை ஆதலால் , 

அளவுகோல்களை 
எளிதாக அமைப்பதற்கேற்ப m .. m , இவற்றின் மதிப்புகள் 


Z- விளக்கப் படங்கள் 


183 


தேர்ந்தெடுத்துக் 

கொள்ளப்பட்டுள்ளன . z- அளவுகோலை 
அமைக்க , x- அச்சின் மீது அமைக்கப்படும் z- இன் துணையளவு 
கோலுக்கான அளவுகோல் சமன்பாடு 


dmy 


u 


( z ) - 2 ) 


12 


d 


அதாவது u 


( z ) - 2 ) 


100 


100 


. 


90 


80 


100 


70 


90 


60 


20 


80 


سيلليبيا 


50 


70 


40 


60 


10 


30 


50 


20 


40 


10 


30 


20 


படம் 74 


ஆகும் . 2 - அளவுகோலில் 20 முடிய அளவீடு செய்தால் போது 
மானது . 

2.5 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள 
லாம் . இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


எனவே , d 


184 


நேமவரைவியல் 


1 


al 


X 


10 


1 


- 


( 100 - y ) 


10 


1 


z- இன் துணையளவுகோலுக்கு u 


( z2 - 2 ) 


40 


ஆகும் . 


x , - அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது 
அமைக்கவேண்டும் ( படம் 74 ) . இரண்டு அளவுகோல்களிலும் 
அளவீடுகள் கீழிருந்து மேலாகக் கூடிக்கொண்டு செல்லும் , x , y 
அளவுகோல்கள் இரண்டிலும் ஒரு செ.மீ. நீளம் 10 அலகுகளைக் 
குறிக்கும் . 


x = 0 என்ற X- அளவுகோலின் தொடக்கப் புள்ளியையும் , 
y = 100 என்ற y- அளவுகோலின் தொடக்கப் புள்ளியையும் 
இணைக்கும் நேர்கோடே z- அச்சாகும் . x , y- அளவுகோல்களை 
அமைத்து முடித்ததும் , z- அளவுகோலை அமைக்கவேண்டும் .. 
இதற்கு 


1 


u 


( z -- 2 ) 


40 


என்ற 


z- இன் துணையளவுகோலை x- அச்சின் மீது அமைக்க 
வேண்டும் . x- அளவுகோலின் தொடக்கப் புள்ளிதான் z- இன் 
துணையளவுகோலுக்கும் , 2 - அளவுகோலுக்கும் தொடக்கப் புள்ளி 
யாகும் . x , z- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகள் 
ஒன்றியிருந்தாலும் , அப் புள்ளிகளுக்கான அளவீடுகள் சமமா 
யிருக்கத் தேவையில்லை . இங்கு x- அளவுகோலின் தொடக்கப் 
புள்ளிக்குரிய அளவீடு 0 ஆகும் . 2 - அளவுகோலின் தொடக்கப் 
புள்ளிக்குரிய அளவீடு V2 ஆகும் . 


. 


z- இன் துணையளவுகோலை அமைக்க 2 - இன் வெவ்வேறு 
மதிப்புகளுக்கான u . இன் மதிப்புகளை , அதாவது தொடக்கப் 
புள்ளியிலிருந்து உள்ள தூரங்களைக் கணக்கிட்டுக் கொள்ள 
வேண்டும் . ( அட்டவணை 15 ) . 

. z- அளவுகோலில் 10 முதல் 
20 முடிய அளவீடு செய்தால் போதும் ஆதலால் , 2 - இன் துணை 
யளவுகோலிலும் இதே அளவீடுகளைச் செய்தால் போதும் . 
செ.மீ. , மி.மீ. அளவுகள் குறிக்கப்பட்ட சீர் அளவுகோலைப் 


7 - விளக்கப் படங்கள் 


185 


அட்டவணை 15 


Z 


z2 - 2 


4 ( 2 " - 2 ) 


10 


98 


2. 450 


11 


119 


2.975 


12 


142 


3.550 


13 


167 


4.175 


14 


194 


4.850 


15 


223 


5.575 


16 


254 


6.350 


17 


287 


7.175 


18 


322 


8. 050 


19 


359 


8.975 


20 


398 


9.950 


பயன்படுத்தி x- அச்சின்மீது , z- இன் துணையளவுகோலை அமைக்க 
வேண்டும் . F என்னும் நிலைப்புள்ளியை y- அளவுகோலின் 
தொடக்கப் புள்ளிக்குக் கீழே 2.5 செ.மீ. தூரத்தில் y- அச்சின் 
மீது குறிக்கவேண்டும் . F வழியாகத் துணையளவுகோலின் 
அளவுக் குறியீடுகளுக்கு நேர் கோடுகள் வரைந்தால் , அக் 
கோடுகள் மூலைவிட்டக் கோட்டை z- அளவுகோலின் ஒத்த 
அளவுக் குறியீடுகளில் வெட்டும் . z- அளவுகோலை அமைத்ததும் 
துணையளவுகோலையும் F வழியாக வரைந்த நேர்கோடுகளையும் 
துடைத்தழித்துவிடலாம் . 


எடுத்துக்காட்டு 26 


V = Tr : h என்ற வாய்பாட்டில் 

V = உருளையின் கன அளவு , ( 5000 - 6000 ) செ.மீ .3 


186 


நேமவரைவியல் 


உருளையின் ஆரம் , ( 14 - 18 ) செ.மீ. 

உருளையின் உயரம் , ( 5 - 10 ) செ.மீ. 
இவ்வாய்பாட்டுக்கு ஒரு Z- விளக்கப் படம் அமை . 


-- 


கொடுத்துள்ள சமன்பாட்டில் , மூன்று மாறிகளுக்கும் 
நெடுக்கங்கள் தரப்பட்டுள்ளன . எனவே , 

ச் சமன்பாட்டை 


V 


- 


h 


என்றோ 


V 


= rh 


எனவே 


என்றோ எழுதிக்கொள்ளலாம் . இரண்டாவதாகச் சொன்ன 
அமைப்புக்கு Z- விளக்கப் படம் 

அமைக்கும் முறையை 
இப்பொழுது காணலாம் . 

V, r- அளவுகோல்கள் 
இணையளவுகோல்களாகவும் , h- அளவுகோல் மூலைவிட்ட அளவு 
கோலாகவும் அமையும் . அளவுகோல் சமன்பாடுகளை 

V- க்கு x = m , V 

r2 


r- க்கு y 

= my 


h- இன் துணையளவுகோலுக்கு 


dmi) ( mh) 
m .) 


எனக் கொள்க . V-அளவுகோலின் தொடக்கப்புள்ளி V = ( ) 
ஆகும் . 

r- அளவுகோலின் தொடக்கப்புள்ளி r = (0) ஆகும் . 
எனவே , V என்னும் மாறி 0 முதல் 6000 முடிய மாறுபடுகிறது 
என்றும் r என்னும் மாறி ) முதல் 18 முடிய மாறுபடுகிறது 
என்றும் கொள்ளவேண்டும் . எனவே , V- யின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m , ( 6000 - (0 ) 


= 6000 ml 


m1 


1 

எனக் கொள்க . எனவே V- அளவுகோலின் நீளம் 
500 
12 செ.மீ. ஆகும் . r- இன் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m , ( 182 - 0 ) 


= 324 m , 


1 
m , 

எனக் கொள்க . எனவே , r அளவுகோலின் நீளம் 
25 
12.96 செ.மீ. ஆகும் . V- அளவுகோலில் பயன்படும் நெடுக்கம் 
5000 முதல் 6000 முடியவே ஆகும் . இந்த அளவீடுகளைக் குறிக்க 


Z- விளக்கப் படங்கள் 


187 


1 


( 6000 


1 


V- அளவுகோலில் 

5000 ) அதாவது 2 செ.மீ. 
500 
நீளமே பயன்படுத்தப்படுகிறது . இதேபோல , - அளவுகோலில் 
பயன்படும் அளவீடுகளான 14 முதல் 18 முடிய உள்ளவற்றைக் 
குறிக்க 

( 182 - 14 ) அதாவது 

5.12 செ.மீ , நீளமே 
25 
பயன்படுத்தப்படுகிறது எனவே , V , r- அளவுகோல்களில் , 
தொடக்கப்புள்ளிகளைக் குறிக்க நினைத்தால் கொடுக்கப்பட்ட 
நெடுக்கங்கள் குறைவான நீளத்திற்குள் அடங்கிவிடுகின்றன . 


mi-இன் 


V- அளவுகோலில் 5000 முதல் 6000 முடிய உள்ள அளவீடு 
களை 10 செ.மீ. நீளத்தில் குறிக்க 

நினைத்தால் m -இன் 
1 
மதிப்பை என எடுத்துக்கொள்ள வேண்டும் . 

100 
இந்த மதிப்புக்கு V- அளவுகோலில் 0 முதல் 6000 முடிய அளவீடு 
செய்ய 60 செ.மீ. நீளம் தேவைப்படுகிறது . தாளின் அளவுக்கு 

2 
இந் நீளம் ஒத்துவராது . இதேபோல m , = என எடுத்துக் 

25 
கொண்டால் r- அளவுகோலில் 14 முதல் 18 முடிய உள்ள 
அளவீடுகளை ( 182 

142 ) அதாவது 10.24 

செ.மீ. 
25 ) 
நீளத்தில் குறிக்கலாம் . ஆனால் 0 முதல் 18 முடிய அளவீடு 

2 
செய்ய 

) அதாவது 

25.92 செ.மீ. நீளம் 
25 ) 
தேவைப்படுகிறது . தாளின் அளவுக்கு இந் நீளமும் ஒத்துவராது . 
பயன்படும் நெடுக்கங்கள் மிகக் குறைவான நீளங்களுக்குள் 
அடங்கக்கூடாது . அதே நேரத்தில் அமைக்கப்படும் விளக்கப் 
படம் தாளின் அளவுக்குள் அடங்கவேண்டும் . இந்தச் சிக்கலைத் 
தீர்க்க என்ன வழி ? 


2 


V. r- அளவுகோல்களில் அவற்றின் தொடக்கப் புள்ளிகளைக் 
குறிக்கச் சொன்னாலும் , அளவுகோல்களின் மீது கொடுத்துள்ள 
நெடுக்கங்களுக்குரிய அளவீடுகளைச் செய்தால் போதுமானது . 
h- அளவுகோலை , V , r- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை 
இணைக்கும் நேர்கோட்டின் மீது அமைக்கவேண்டும் என்ற ஒரே 
காரணத்திற்காகவே V , -அளவுகோல்களின் தொடக்கப் 
புள்ளிகள் குறிக்கப்படவேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது . 
தொடக்கப் புள்ளிகளைக் குறிக்காமலேயே வேறு ஏதேனும் ஒரு 
வழியில் h- அளவுகோலுக்குரிய மூலைவிட்டக் கோட்டை அமைத்து 
விட்டால் முன்பு சொன்ன சிக்கலுக்குத் தீர்வு கிடைக்கும் . 


188 


நேமவரைவியல் 


1 

2 
my என்றும் m , 

என்றும் கொண்டு V , r- அளவு 
100 

25 
கோல்களை இரண்டு 

இரண்டு இணைகோடுகளின் மீது ஒன்றுக்கொன்று 
எதிரான திசைகளில் அமைக்கவும் . குறியீட்டுச் சமன்பாடுகள் 


V- க்கு x = 


1 
100 


V 


ஏ - க்கு y = , 


ஆகும் . V- அளவுகோலில் 5000 முதல் 6000 முடியவும் , -அளவு 
கோலில் 14 முதல் 18 முடியவும் அளவீடுகள் செய்க ( படம் 75 ) . 
V- அளவுகோலில் ஒரு செ.மீ. நீளம் 100 அலகுகளைக் குறிக்கும் . 
r- அளவுகோலை அமைக்க வெவ்வேறு அளவீடுகளுக்கான தூரங் 
களைக் குறியீட்டுச் சமன்பாட்டிலிருந்து கணக்கிட்டுக்கொள்ள 
வேண்டும் ( அட்டவணை 16 ) . அட்டவணையின் இறுதி நிரலில் 


அட்டவணை 16 


2 


P 


r ? 


r2 - 


142 


2 


( r ? 


14- ) 


25 


14.0 


196.00 


0 


0 


14.5 


210.25 


14.25 


1.14 


15.0 


225.00 


29.00 


2.32 


15.5 


240.25 


44.25 


3.54 


16.0 


256.00 


60.00 


4.80 


16.5 


272.25 


76.25 


6.10 


17.0 


289.00 


93.00 


7.44 


17.5 


306.25 


110.25 


8.82 


18.0 


324.00 


128.00 


10. 24 


Z-விளக்கப் படங்கள் 


189 


V. 


உள்ள எண்கள் r- அளவுகோலில் 14 என்ற அளவீட்டிலிருந்து 
மற்ற அளவீடுகளுக்குள்ள 

தூரங்கள் 

ஆகும் . . - அளவு 
கோல்களை அமைத்து முடித்ததும் / i- அளவுகோலுக்குரிய நேர் 
கோட்டை வரைவது எப்படி எனக் காணலாம் . 


10 


6000 


15 


F2 


16 


5500 


17 


F3 
18 


5000 


5 


படம் 75 


h = 6 , r = 17 


எனில் V 


T (17 ) 26 / 


= 5448 


h = 6 , 


r = 16.5 எனில் V 


T ( 16.5 ) -6 


5132 


எனவே , 


17 , V = 5448 


என்ற புள்ளிகளை இணைக்கும் 


190 


நேமவரைவியல் 


16.5 , 


நேர்கோட்டிலும் , r 

V 5132 என்ற புள்ளிகளை 
இணைக்கும் நேர்கோட்டிலும் // = 6 என்ற புள்ளி இருக்கும் ... 
எண்டன் , இந்த இரு நேர்கோடுகளும் வெட்டிக்கொள்ளும் 
புள்ய h ஆகும் . 


தி 


] = 8 , 

8 , r 


r = 15 


எனில் 


V = * ( 15 ) 8 


5655 


1 = 8 , 

8 , r 


14 


எனில் VV | 


T ( 148 


= 4916 


எனவே , r = 15.V 5655 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர் 
கோடும் , r = 

14 , V 

4926 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர் 
கோடும் வெட்டிக் கொள்ளும் புள்ளியே h = 8 ஆகும் . V = 49 26 
என்ற அளவீட்டுக்குரிய புள்ளி V- அளவுகோலில் இடம் பெற 
வில்லை எனினும் அதற்குரிய புள்ளி , V = 5000 என்ற புள்ளிக்குக் 

1 ( 5000 4926 ) அதாவது 0.74 

செ.மீ. தூரத்தில் 
100 
இருக்கும் . 1 = 6 , h = 8 என்ற இரு புள்ளிகளைக் குறித்துவிட்ட 
தால் இந்த இரு புள்ளிகளையும் ஒரு நேர்கோட்டால் இணைத்து 
h- அச்சை முடிவு செய்து கொள்ளலாம் . 


கீழே 


இனி h- அளவுகோலை அமைப்பது எப்படி எனக் காணலாம் . 
h- அளவுகோலை அமைக்க 1 - இன் துணையளவுகோலை , V அச்சின் 
மீது அமைக்கவேண்டும் . 1 - இன் துணையளவுகோலின் அளவு 
கோல் சமன்பாடு 


dnt ,, 


x 


( rh ) 


m 


adh 


அதாவது x 


8 


ஆகும் . துலையளவுசோலின் தொடக்கப்புள்ளி V. அளவு கோலின் 
தொடக்கப் புள்ளியுடன் ஒன்றியிருக்கும் என்பதையும் , V. அளவு 
கோலின் தொடக்கப்புள்ளி V = 5000 என்ற புள்ளிக்குக் கீழே 
50 செ.மீ. தூரத்தில் உள்ளது என்பதையும் நினைவிற் கொள்க . 
h- அளவுகோலில் 5 முதல் 10 முடிய அளவீடுகள் செய்யவேண்டும் 
h- அச்சை அமைக்கும் பொழுதே h = 6 , h = 8 என்ற அளவீடுகள் 
செய்யப்பட்டுள்ளன . 

எனவே , 

5 , 7 , 9 , 10 என்ற ୭ 
வீடுகளைச் செய்தால் போதுமானது . ஒரே ஒரு நிலைப்புள்ளியின் 
உதவியால் இந்த நான்கு அளவீடுகளையும் குறிப்பதென்பது 


Z- விளக்கப் படங்கள் 


191 


இயலாததாகும் . எனவே , வெவ்வேறு நிலைப்புள்ளிகளுக்குரிய 
d- யின் மதிப்புகளையும் அவை எந்தெந்த அளவீடுகளைச் செய்யப் 
பயன்படுகின்றன என்பதையும் அட்டவணைப்படுத்திக் கொள்ள 
லாம் ( அட்டவணை 17 ) . d- யின் மதிப்பானது r - அளவுகோலின் 
தொடக்கப்புள்ளியிலிருந்து நிலைப்புள்ளிக்குள்ள தூரத்தைச் 
செ . மீட்டரில் குறிக்கிறது . 

-அளவுகோலின் தொடக்கப் 
புள்ளியானது r = 14 என்ற புள்ளிக்குமேல் ( 14) அதாவது 
15.68 செ.மீ. தூரத்தில் உள்ளது . } 10 , 9 என்ற அளவீடு 
களைக் குறிக்கப் பயன்படுத்தப்படும் நிலைப்புள்ளியானது r = 14 


2 


25 


அட்டவணை 


1- அளவீடு 


10 


9 


7 


5 


துணையளவுகோலின் 
குறியீட்டுச் சமன்பாடு 





6 


G 


8 x = 10h 


துணையளவுகோல் மீது 
அளவுக்குறியீட்டின் இருப் 
பிடம் ( V = 5000 என் 
புள்ளிக்கு மேல் ) 
மீட்டரில் 


10 


4 


6 


0 


செ . 


48 


4 


64 


80 


d 


7 


T 


T 


15. 28 ) 


15.28 / 


20.37 = 25.46 


29 


நிலைப்புள்ளியின் இருப் 
பிடம் ( r 

14 

என்ற 
புள்ளிக்குக் கீழ் ) 
மீட்டரில் 


செ . 


- 0.4 


- 0.4 


4.69 


9.78 


நிலைப்புள்ளி 


F 


FF 


F , 


F , 


என்ற புள்ளிக்குக் கீழ் - 0.4 செ.மீ. தூரத்தில் உள்ள தெனில் , 
( = 14 என்ற புள்ளிக்கு மேல் 0.4 செ.மீ. தூரத்தில் உள்ள 


192 


நேமவரைவியல் 


தெனப் பொருள் . அட்டவணை 17 - இல் உள்ள கணக்கீடுகளுக்கு 
ஏற்ப நிலைப்புள்ளிகள் வழியாகத் துணையளவுகோலின் மீதுள்ள 
அளவுக் குறியீடுகளுக்கு நேர்கோடுகள் வரைந்தால் 

அவை 
11 - அச்சை ஒத்த அளவீடுகளில் வெட்டும் ( படம் 75 ) . h- அளவு 
கோலை அமைத்து முடித்ததும் அதை அமைக்கப் பயன்படுத்திய 
பற்ற கோடுகளைத் துடைத்தழித்து விடலாம் . தேவையற்ற 
கோடுகளைத் துடைத்தழித்த பின்னர் உள்ள நேமவரையம் படம் 
76 - இல் காட்டப்பட்டுள்ளது . 


h 


10 


6000 


-15 


- 


5800 


6 


5 


5000 


படம் 76 


துணையளவுகோலின் உதவியின்றியும் , 5 , 7 , 9 , 10 என்ற 
அளவீடுகளை h- அளவுகோலின் மீது எளிதில் 

எளிதில் குறிக்கலாம் , 


Z- விளக்கப் படங்கள் 


193 


h- அச்சை அமைக்க h = 6 , h = 8 என்ற மதிப்புகள் ஒவ்வொன் 
றுக்கும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நிறைவு செய்யும் 
வகையில் உள்ள v , r- மதிப்புகளின் இரண்டு தொகுதிகள் கண்டு 
பிடிக்கப்பட்டள அல்லவா ? இதேபோல , h = 5 , 7 , 9 , 10 என்ற 
மதிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் 
வகையில் உள்ள v , r - மதிப்புகளின் ஒரு தொகுதியைக் கணக்கிட்டு 
அம் மதிப்புகளுக்குரிய நேர்கோட்டை வரைந்தால் அக் கோடு 
h- அச்சை ஒத்த அளவீட்டில் வெட்டும் . 


எடுத்துக்காட்டு 27 


W 
t = V 


என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் 


அமை . 


u ( 0.7 - 


50 ) ; v ( 0.5 - 4 ) ; w ( 0.5 - 3 ) . 
கொடுத்துள்ள சமன்பாட்டை 

log u w log v 


என மடக்கை அமைப்பில் எழுதிக் கொள்க . 

எனவே 
log u 

log v 
இச்சமன்பாடு 


W 


f . ( u) 

= f ( w ) 

f , ( v ) 
என்ற அமைப்பில் உள்ளதால் இதற்கு 

Z- விளக்கப் படம் 
அமைக்கலாம் . அளவுகோல் சமன்பாடுகளை 


u- க்கு 


x = m , logu 


y- க்கு 


y = my log y 


dm , 


1 


w- வின் துணையளவுகோலுக்கு x 


W 


m , 


எனக் கொள்க . தொடக்கப் புள்ளிகளைக் குறிக்காமலேயே 
மூலைவிட்டக் 

கோட்டை அமைக்கும் முறையைத் தெரிந்து 
கொண்டதனால் , Z- விளக்கப் படங்களில் இணையளவு கோல் 
களின் அளவுகோல் நீளங்களைக் சணக்கிடக் கொடுக்கப்பட்ட 
நெடுக்கங்களையே பயன்படுத்தலாம் . ! -வின் சமன்பாட்டிலிருந்து 

13 


194 


நேமவரைவியல் 


அளவுகோல் நீளம் = m , { log 50 log 0.7 ) 

= m ( 1. 6990 – 1. 8451 ) 

1. 8539 111 
= 5 என எடுத்துக் கொள்க . 

I - யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = m , ( log 4 - ing 0. 5 ) 

111 , log 8 


m . 


(0.9031 n .. 


ht , = 10 என எடுத்துக் கொள்க . எனவே குறியீட்டுச் சமன் 
பாடுகள் 

அளவுகோலுக்கு x = 5 log 11 
I - அளவுகோலுக்கு J 10 log ! 


- 


50 
40 


05 


30 


0.6 


0.7 


20 


108 
.09 


10 


. 


38 


3 . 


2 


20 


FI5 


0.1 


8: 1 


படம் 77 


ஆகும் . ul , V - அளவுகோல்களை அச்சடித்த மடக்கை அளவு 
கோல்களைப் பயன்படுத்தி எளிதில் அமைத்துக் கொள்ளலாம் . 


Z- விளக்கப் படங்கள் 


195 


u , v - அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது ஒன்றுக் 
கொன்று எதிரான திசைகளில் செல்லுமாறு அமைத்துக்கொள் 
ளவேண்டும் ( படம் 77 ) . u 1. = 1 என்ற புள்ளிகள் 
முறையே ! , y - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகள் ஆகும் . 
இப்புள்ளிகளை இணைக்கும் நேர் கோட்டின் மீதே W . அளவுகோலை 
அமைக்க வேண்டும் . - அளவுகோலை அமைக்கப் பயன்படும் 
துணையளவுகோலின் அளவுகோல் சமன்பாடு 


dm , 


m > 


dw 


அதாவது x 


ஆகும் . துணையளவுகோலின் தொடக்கப்புள்ளி u - அளவுகோலின் 
தொடக்கப்புள்ளியுடன் ஒன்றியிருக்குமாறு , துணையளவுகோலை 
u - அச்சின் மீது u - அளவுகோல் செல்லும் திசையில் அமைக்க 
வேண்டும் . 

அளவுகோலில் 3 முடிய அளவீடு செய்ய 
வேண்டும் . வசதிக்காக d = 6 எனக்கொள்ளலாம் . இப்பொழுது 
துணையளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாடு 


. 


x 


3w 


ஆகும் . u = 1 என்ற புள்ளியைத் தொடக்கப் புள்ளியாகக் 
கொண்டு இந்தத் துணையளவுகோலை அமைத்த பின்னர் , F என்ற 
நிலைப்புள்ளியை V = 

1 என்ற புள்ளிக்குக் 

கீழே 6 செ.மீ. 
தூரத்தில் v - அச்சின் மீது குறித்து F வழியாகத் துணையளவு 
கோலின் அளவுக் குறியீடுகளுக்கு நேர்கோடுகள் வரைந்தால் 
அவை W - அச்சை ஒத்த அளவுக்குறியீடுகளில் வெட்டும் . 

f , ( u ) 
11 . f . ( u ) + f ( v ) 

என்ற வகைச் சமன்பாடு 
f , ( w ) 
f , ( u ) 

= f , ( w ) 

f , ( v ) 
என்றவகைச் சமன்பாட்டுக்கு Z- விளக்கப்படம் 

அமைத்தது 
போல 


f , { u ) 
f ( u ) + f ( v ) 

f . ( w ) 
என்ற வகைச் சமன்பாட்டுக்கும் Z-விளக்கப்படம் அமைக்கலாம் . 
அளவுகோல் சமன்பாடுகளை 


196 


நேமவரைவியல் 


x = m , f . ( u ) 


y = m , f , ( v ) 
z = my f : ( w ) 


u , , 


எனக் 

கொள்க . u - அளவுகோலைக் கீழிருந்து மேலாகவும் , Y - 
அளவுகோலை மேலிருந்து கீழாகவும் இரண்டு நிலைக்குத்துக் கோடு 
களின் மீது அமைத்துக் கொள்ள 

வேண்டும் . 

அளவு 
கோல்களின் தொடக்கப்புள்ளிகளை முறையே A , B என்க ( படம் 
69 - ஐக் காண்க ) . A - ஐத் தொடக்கப்புள்ளியாகக் கொண்டு AB 
என்ற மூலைவிட்டக்கோட்டின் மீது A - யிலிருந்து B- க்குச் செல்லும் 
திசையில் 4 - அளவுகோலை அமைக்கவேண்டும் . சமன்பாட்டை 
நிறைவு செய்யும் வகையில் 

உள்ள 1 , 3 , V , 

பதிப்புகள் ஒரே 
நேர்கோட்டில் அமைய வேண்டு மெனில் அளவு கோல் குணகங் 
களுக்கிடையே உள்ள தொடர்பினை இப்பொழுது காணலாம் .. 
u , v - மதிப்புகளை இணைக்கும் குறியிணைப்புக்கோடு A B. ஐ E 
புள்ளியில் 

வெட்டட்டும் . C , D , E என் ) புள்ளிகள் 
முறையெ u , V , W - மதிப்புகளைக் குறிக்கின்றன . 
AC = x ; BD y ; AE = z 


என்ற 


எனவே 


படம் 69- இல் / BED , / AEC இரண்டும் வடிவொத்தன . 


எனவே 


BD 
AC 


= 


BE 
AE 


y 


k - z 


அதாவது 


X 


Z 


இங்கு k என்பது AB- யின் நீளமாகும் . மேற்கண்ட சமன்பாட்டில் 
x , y , z இவற்றின் சார்பு மதிப்புகளைப் பதிலீடு செய்தால் 


m , f , ( 1 ) 

k- my f % ( w ) 
mi fi ( u ) myf ( w ) 
சமன்பாட்டின் இருபக்கங்களிலும் ஒன்றைக் கூட்டிச் சுருக்க 
m , f ,( v) + my f1 ( u ) 

k 
inf ( u ) 

m , S. ( w ) 


அதாவது 


m , f ( u ) + m , f , ( v ) = k : 

1 g ( u ) 
m , fs ( w ) 


Z- விளக்கப் படங்கள் 


197 


இச்சமன்பாடு 


f , ( u ) 
f ( u ) + f ( v ) 

f ( w ) 
என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்கவேண்டுமெனில் , 


- (3) 


-- 


111 . 


= m ; 


km , 
ms 


ப 


அதாவது 


ml 


= m , 


k 


m3 


இப்பொழுது அளவுகோல் சமன்பாடுகள் 


x = my f : ( u ) 
y = mf . ( v ) 
z = my fs ( w ) 


ஆகும் . k = m , என்பதால் , அமைக்கப்போகும் நேமவரையத்தில் 
u , v- அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகளுக்கிடையே உள்ள 
தூரத்தை m , ஆக எடுத்துக்கொள்ளவேண்டும் , u , y- அளவு கோல் 
களின் அளவுகோல் குணகங்கள் சமம் என்பதை நினைவிற் கொள்க . 
u , v- அளவுகோல்களின் நீளங்கள் சமமாக இருக்கத் தேவையில்லை . 


f , ( u ) 
f1 ( u ) - f , ( v ) = 

f , ( w ) 
என்ற வகைச் சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்க 


x = my f . ( u ) 

y = mif , ( v ) 
என்ற அளவுகோல்கள் இரண்டையும் கீழிருந்து மேலாக இரு 
நிலைக்குத்துக் கோடுகளின் மீது அமைக்கவேண்டும் . மற்ற 
யாவற்றையும் 


f ( u ) 
fl ( u ) + f ( v ) = 

f ( w ) 
என்றவகைச் சமன்பாட்டுக்கு 

அமைத்த நேமவரையத்தில் 
செய்ததுபோல் செய்யவேண்டும் . 


198 


நேமவரைவியல் 


எடுத்துக்காட்டு 


28 


- 


W என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேம வரையம் 


W S ( W 
அமை . இதில் 


W 


கா 


காற்றில் ஒரு பொருளின் எடை . ( 0 - 15 கி.கி. 
நீரில் அப்பொருளின் எடை , ( 0 - 10 ) கி.கி . 
அடர்த்தி எண் , ( 1 - 10 ) . 


S 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 


W - W 


W 
S 


என எழுதிக்கொள்ளலாம் . இது 

f1 ( u ) 
f ( u ) - f ( v ) = 

f , ( w ) 
என்ற அமைப்பில் உள்ளது . அளவுகோல் சமன்பாடுகளை 

x = 11 , W 
y 

W 

z = m , S 
எனக் கொள்க . W.W - அளவுகோல்கள் இரண்டையும் கீழிருந்து 
மேலாக இரு நிலைக்குத்துக் கோடுகளின் மீது அமைக்கவேண்டும் . 
W , W - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளுக்கிடையே 
உள்ள தூரமும் n . - இன் மதிப்பும் சமமாக இருக்கவேண்டும் . 


M ] 


W. W - அளவுகோல்கள் இரண்டுக்கும் ஒரே அளவுகோல் 
குணகம் இருப்பதால் , இரண்டு மாறிகளில் எதன் சார்புக்கு 
எல்லை வேறுபாடு மிகுதியாக உள்ளதோ அந்த மாறியின் சமன் 
பாட்டிலிருந்து 

குணகத்தைக் கணக்கிட்டுக் 
கொள்வது நல்லது . எனவே W - வின் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் 


அளவுகோல் நீளம் 


= my 


m , ( 15-0 ) 


15m , 


m | 


= 0. 8 எனக் கொள்க . 


W , W - அளவுகோல்கள் ஒவ்வொன்றிலும் தொடக்கப் 
புள்ளிக்கான அளவீடு 0 ஆகும் . W. W - அளவுகோல்களின் 
தொடக்கப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடே S. அச்சாகும் , 


Z- விளக்கப் படங்கள் 


199 


மேலும் S - அளவுகோலின் தொடக்கப் புள்ளி , W - அளவு 
கோலின் தொடக்கப் புள்ளியுடன் ஒன்றியிருக்கும் . W- அளவு 
கோலின் தொடக்கப்புள்ளி நேமவரையத்தில் குறிக்கப்படுவதால் 
S - அளவுகோலின் தொடக்கப் புள்ளியும் : நேமவரையத்தில் 
குறிக்கப்படுகிறது எனச் சொல்லலாம் . எனவே S- இன் நெடுக் 
கத்தை 0 முதல் 10 முடிய எனக் கொள்க . 

S - இன் 

சமன் 
பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m , ( 10 - 0 ) 


10my 


157W 


w 
10 


10 


-5 


படம் 78 


200 


நேமவரைவியல் 


113 


எனக் கொள்க . எனவே W , W - அளவுகோல்களின் 
தொடக்கப் புள்ளிகளுக்கிடையே உள்ள தூரத்தை ஒரு செ.மீ. 
எனக் கொள்ளவேண்டும் . இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


0.8 W 


y 


0. 8 W 


2 


S 


ஆகும் . W , W , S- அளவுகோல்கள் மூன்றும் சீர் அளவுகோல்க 
ளாக இருப்பதால் இவற்றை அமைப்பது மிக எளிது . 

W , W 
அளவுகோல்களின் 

தொடக்கப்புள்ளிகள் ஒரே மட்டத்தில் 
இருக்கத் தேவையில்லை . அமைத்து 

முடிக்கப்பட்ட நேம 
வரையம் படம் 78 - இல் காட்டப்பட்டுள்ளது . 


14 . 


f . ( u ) f ( w ) 
f ( v ) f ( t ) 


என்ற வகைச் சமன்பாடு 


இச் சமன்பாட்டுக்கு இரண்டு இணைகோடுகளின் மீது நான்கு 
அளவுகோல்களையும் அமைத்து மிக எளிதில் நேமவரையத்தை 
அமைக்கலாம் . u , v- அளவுகோல்களை இரண்டு இணைகோடு 
களின் வெளிப் பக்கங்களின் மீதும் , w , t- அளவுகோல்களை இந்த 
இணைகோடுகளின் உட்பக்கங்களின் மீதும் அமைக்க வேண்டும் . 
u , w- அளவுகோல்கள் ஒரு கோட்டின் மீதும் v , t- அளவுகோல் 
கள் மற்றொரு கோட்டின் மீதும் இருக்கவேண்டும் . u , W- அளவு 
கோல்களின் தொடக்கப் புள்ளிகள் ஒன்றியிருப்பதோடு அவை 
ஒரே திசையில் செல்லும் . இதுபோன்று , v . 1 - அளவுகோல் 
களின் தொடக்கப் புள்ளிகள் ஒன்றியிருப்பதோடு அவை 4 , W 
அளவுகோல்கள் செல்லும் திசைக்கு எதிர்த் திசையில் செல்லும் . 
அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் மூலை 
ட்டக் கோடு இயக்கு மையக் கோடாக ( pivotal line ) உதவு 
கிறது . 

இக் கோட்டின் மீது அளவுக் குறியீடுகள் எதுவும் 
தேவையில்லை . அளவுகோல் சமன்பாடுகளை 

x = mufi ( u ) 
y = m , f , ( v ) 
z = m , f , ( w ) 
$ = my f ( 1 ) 


எனக் கொள்க : 


2- விளக்கப் படங்கள் 


201 


FF 


2 


C 


K 


படம் 79 


u , W- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளியை A என்க . 

. 
y , 1 - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளியை B என்க ( படம் 79 ) . 
எனவே , AB என்பது இயக்கு மையக் கோடாகும் . u , v மதிப்பு 
களை இணைக்கும் CD என்ற குறியிணைப்புக் கோடு AB- ஐ E-யில் 
வெட்டட்டும் . E- யையும் W- வின் மதிப்புக்கான புள்ளி F- ஐயும் 
இணைக்கும் நேர்கோடு -அளவுகோலை G என்ற புள்ளியில் 
வெட்டட்டும் . u . v . W-மதிப்புகளுக்கு ஒத்த -யின் மதிப்பை 
G என்ற புள்ளி குறிக்குமெனில் அளவுகோல் குணகங்களுக் 
கிடையே உள்ள தொடர்பினைக் காணலாம் . படம் 79 - இல் C. 
D , F , G என்ற புள்ளிகள் முறையே u , v , w , t- மதிப்புகளைக் 
குறிப்பதால் AC = x ; BD = y ; AF = z ; BG = s . 


AEC , BED என்ற வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து 


AC 

AE 
BD BE 


AEF , BEG என்ற வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து 


AF 
BG 


AE 
BE 


எனவே , 


AC 
BD 


AF 
BG 


202 


நேமவரைவியல் 


X 


2 


அதாவது 


* 


= 


y 


S 


x , y , z , S என்பவைகளுக்குச் சார்பு மதிப்புகளைப் பதிலிட 


nfl ( u ) 
m , J . ( 1 ) 


tills1s ( w ) 
mafi (1 ) 


இச் சமன்பாடு , 


- 
- 


13 ( w ) 
f4 ( t ) 


f . ( v ) 


என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்க 

குறிக்க வேண்டும் 


எனில் , 


11 , 


ms| 
m4 


m , 


என்ற தொடர்பு அளவுகோல் குணகங்களிடையே இருக்க 
வேண்டும் . ஆகவே , நேமவரையத்தை அமைப்பதற்கு ஏதேனும் 
மூன்று 

அளவுகோல் குணகங்களை வசதிக்கேற்ப எடுத்துக் 
கொண்டு நான்காவது அளவுகோல் குணகத்தை 


m | 


ms 


m 


என்ற தொடர்பிலிருந்து கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் . 


ஏதேனும் மூன்று மாறிகளின் மதிப்புகள் கொடுக்கப் 
பட்டால் நான்காவது மாறிக்குரிய மதிப்பை அமைக்கப்பட்ட 
நேமவரையத்தைப் பயன்படுத்திக் காண்பது எப்படி ? மதிப்பு 
கள் கொடுக்கப்பட்டுள்ள மூன்று மாறிகளில் ஏதேனும் இரண்டு , 
வெளிப்பக்க அளவுகோல்கள் இரண்டுக்கோ அல்லது உட்பக்க 
அளவுகோல்கள் இரண்டுக்கோ உரியனவாக இருக்கும் . எனவே , 
அந்த இரண்டு மாறிகளுக்குரிய குறியிணைப்புக் கோட்டை 
முதலில் அமைக்க வேண்டும் . பின்னர் இக் குறியிணைப்புக் 
கோடும் இயக்கு மையக் கோடும் வெட்டிக் கொள்ளும் புள்ளி 
வழியாக மூன்றாவது மாறியின் மதிப்புக்கான புள்ளிக்கு ஒரு 
நேர்கோடு வரைய வேண்டும் . இக் கோடு நான்காவது மாறிக் 
குரிய அளவுகோலைத் தேவையான மதிப்பில் வெட்டும் . 


Z- விளக்கப் படங்கள் 


203 


filu ) 
fa ( v ) 


fa ( w ) 
f4 ( t ) 


என்ற வகைச் 


சமன்பாட்டுக்கு 


வேறு 


வகையான நேமவரையம் 


இச்சமன்பாட்டுக்கு நான்கு அளவுகோல்களையும் இரண்டு 
இணைகோடுகளின் மீது அமைக்காமல் , படம் 80- இல் காட்டிய 
வாறு u , I - அவுளகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீதும் , 
w , t- அளவுகோல்களை வேறு இரண்டு இணைகோடுகளின் மீதும் 
அமைக்கலாம் . !! , V- அளவுகோல்கள் வெட்டிக் கொள்ளும் 
புள்ளியே இவ்விரு அளவுகோல்களுக்கும் தொடக்கப் புள்ளி 
யாகும் . இது போன்றே ! , t- அளவுகோல்கள் வெட்டிக்கொள்ளும் 


V 


to 


- 


B 


S 


படம் 80 


புள்ளியே இவ்விரு அளவுகோல்களுக்கும் 

அளவுகோல்களுக்கும் தொடக்கப்புள்ளி 
யாகும் . இவ்வாறு அமைக்கப்பட்ட நேமவரையம் உண்மை 
யிலேயே இரண்டு 

Z-விளக்கப் படங்களின் ஒருங்கிணைப்பு 
( combination ) ஆகும் . படத்தில் உள்ள குறுக்குக்கோடு அளவு 
கோல்களின் தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் கோடாகும் . 
இக் கோடு இயக்கு மையக் கோடாகப் பயன்படுகிறது . 


204 


நேமவரையியல் 


AEC , BED என்ற வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து 


AC 
BD 


AE 
BE 


AEF , BEG என்ற வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து 

AF AE 
BG BE 


எனவே 


AC 
BD 


AF 
BG 


= 


K 


- 


2 


= 


அதாவது 


y 


S 


இதே தொடர்புதான் முந்திய அமைப்பிலும் கிடைத்தது . 
எனவே , இந்த அமைப்பிலும் அளவுகோல் குணகங்களிடையே 
உள்ள தொடர்பு 


m1 


1 


ml ) 


11 

4 


ll , 


ஆகும் . 

- அளவுகோல்களுச்கிடையே உள்ள கோணமும் 
v , I - அளவுகோல்களுக்கிடையே உள்ள 

கோணமும் 

சமம் . 
இக் கோணம் எதுவாக இருப்பினும் 


111 


111 , 


111 

1 


என்ற தொடர்பில் மாற்றம் இருக்காது . ஆகவே , அளவுகோல் 
களுக்கிடையே 

உள்ள கோணத்தை 

விரிகோணமாகவோ 
( obtuse angle ) , குறுங்கோணமாகவோ ( acute angle ) , செங் 
கோணமாகவோ (( right angle ) எடுத்துக் கொள்ளலாம் . 
எளிமையைக் கருதிச் செங்கோணமாக எடுத்துக் கொள்வது 
நல்லது . 


எடுத்துக்காட்டு 29 


R , 


W , 

W , 
அமை . R , ( 25 - 70 ) ; R , ( 25 - 70 ) ; W. ( 15 - 100 ) : 
W. ( 15 - 100 ) . 


205 


Z- விளக்கப் படங்கள் 


இருபடி மூல அளவுகோல்களைத் தவிர்ப்பதற்காக , கொடுத் 
துள்ள சமன்பாட்டை 


. 


R , V. 

1 
K. 

W. 
என்ற அமைப்பில் எழுதிக் கொள்க . அளவுகோல் சமன்பாடுகளை 

in R , 
y 

in , R. 
m , W . 
m , W . 


2 


Z 


S 


M3 


1 


எனக் கொள்க . இங்கு 


ml ) 


T 


R ,, R. - அளவு கோல்களின் கீழ் எல்லைகள் 25 என்றாலும் 
இந்த அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை நேமவரை 
யத்தில் குறிக்கவேண்டியிருப்பதால் R , , R. இவற்றின் நெடுக் 
கங்களை 0 முதல் 70 முடிய எனக் கொள்க . இந்த காரணத்திற் 
காக W. , W , இவற்றின் நெடுக்கங்களை 0 முதல் 100 முடிய 
எனக் கொள்க . 


R , - அளவுகோலுக்கு 
அளவுகோல் நீளம் 


11 


111 , ( 702 - 0 ) 


49100 ml 


1 


my 


எனக் கொள்க . 


அளவுகோல் நீளத்தை 4900 m , 


500 


எனப் 


பார்த்தவுடன் m = 4 எனத் தேர்ந்தெடுத்துக் 


கொள்ளவே நினைக்கக் கூடும் . 


10 செ.மீ. நீளத்தில் 


1 


X 


11 


R 

490 
என்ற அளவுகோலை அமைப்பதைக் காட்டிலும் , 9.8 செ.மீ. 
நீளத்தில் 


X 


= 


R ) 


500 


என்ற அளவுகோலை அமைப்பதே எளிது . 


206 


நேமவரைவியல் 


R , - அளவுகோலுக்கு 


அளவுகோல் நீளம் 


m , ( 70 - 0 ) 


= 4900 111 , 


1 


m ., 


எனக் கொள்க . 


500 


W. அளவுகோலுக்கு 

அளவுகோல் நீளம் = m , ( 100 - 0 ) 


100 13 


1 


ma 


எனக் கொள்க . 


W ..- ன் நெடுக்கம் கொடுக்கப்பட் 


10 


டிருந்தபோதும் m -ன் மதிப்பை 


n1 ., 


1114 


என்ற 


கண்டுபிடித்துக் 


கொள்ள 


தொடர்பிலிருந்துதான் 
வேண்டும் . 


m . 


m. , 1113 
my 


1 
10 


இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


1 


X 


R 


500 


1 


2 


y = 


500 


R , 


2 


Hw, 


1 


S 


W, 


10 


ஆகும் . 


Z- விளக்கப் படங்கள் 


207 


W 
\ 


R. 
70- 100 


" 3 


R2 


10 


에 


20 


- 90 


10 


30 


80 


20 


6070 


30 


.40 


F60 


401 


1 


- 


50 + 50 


50 50 


60 


40 


40-30 


70--60 


20 


80 


30 


WW , 


R2 


90 


10 


20 


X 


70 


81 / 


W2 100 


RI 
உதவிப் படம் 


படம் 81 


R , , R. - அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் வெளிப் 
பக்கங்களின் மீதும் , W. , W.- அளவுகோல்களை இந்த இணை 
கோடுகளின் உட்பக்கங்களின் மீதும் , R. W. அளவுகோல்கள் 
ஒரு கோட்டின் மீது இருக்குமாறும் , R. , W.- அளவுகோல்கள் 
மற்றொரு கோட்டின் மீது இருக்குமாறும் அமைக்க வேண்டும் . 
R ,, W , அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகள் ஒன்றியிருக்கு 
மாறு இந்த அளவுகோல்களைக் கீழிருந்து மேலாக அமைக்கவும் . 
R. , W.- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகள் ஒன்றியிருக்கு 
மாறு இந்த அளவுகோல்களை மேலிருந்து கீழாக அமைக்கவும் 
( படம் 81) . R ,, R , - அளவுகோல்களை அமைக்க வெவ்வேறு 


208 


நேமவரைவியல் 


அளவீடுகளுக்கான தூரங்களைக் குறியீட்டுச் சமன்பாடுகளி 
லிருந்து கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் . 

W , அளவு 
போல்களில் ஒரு செ.மீ. நீளம் 10 அலகுகளைக் குறிக்கும் .. 


W ,, 


அமைக்கப்பட்ட நேமவரையத்திற்குப் பக்கத்தில் வரையப் 
பட்டுள்ள உதவிப்படம் எந்தெந்த மாறிகளை இணைத்துக் குறி 
யிணைப்புக் கோடுகளை வரைய வேண்டும் என்பதைக் காட்டு 
கிறது . R = 50 , R .. = 40 , W. = 20) எனில் W. -ன் மதிப்பைக் 
காணப் படத்தில் குறியிணைப்புக் கோடுகள் வரையப்பட்டுள்ளன . 
W -ன் மதிப்பு ஏறத்தாழ 31 எனத் தெரிகிறது . 


எடுத்துக்காட்டு 30 


( 


b 


என்ற 


வாய்பாட்டுக்கு 


sin a 


sia B 


நேமவரையம் அமை . a ( 0 - 100 ) ; A ( 0 ° - 180 ° ) ; b ( 0 - 100 ) ; 
B ( 0 ° -180 " ) . 


அளவுகோல் சமன்பாடுகளை 


= m a 


J = m , sin 1 


Z 


n . 5 


$ = m , sin B 


எனக் கொள்க . எ - யின் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் = m ( 100 - 0 ) 


100 m 


my 


= 0.08 எனக் கொள்க . இதேபோல m , = 0.08 

0.08 எனக் 
கொள்க . A , B - அளவுகோல்களில் 8 என்ற அளவீட்டுக்குரிய 
புள்ளி ( 180-8 ) என்ற அளவீட்டையும் குறிக்கும் , ஏனெனில் 
sin g ° = sin( 180 - 1 )° எனவே , 0 முதல் 90 முடிய உள்ள அளவீடு 


Z- விளக்கப் படங்கள் 


209 


களுக்குரிய அளவுக் குறியீடுகளையே 180 முதல் 90 

முடிய 
உள்ள அளவீடுகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் . எனவே , 
AA. , B- அளவு கோல்களின் நெடுக்கங்களை 0 முதல் 90 மு.ரய 
எனக் கொள்க . A- யின் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் 


/ m . ( sin 90 ° - sin 0 ° ] 


1 , 


m . 


10 எனக் கொள்க . 


M 


M3 


}} } ., 


man3 


என்பதால் 


1 


= 10 


இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 

0 • 08a 


X 


y 


10 sin A 


2 


0 • 085 


S 


10 sin B 


ஆகும் . 


a 


b 
sin B 


sin A 


என்பதை 


sin A 
sin B 


எனவும் எழுதிக் கொள்ளலாம் . எனவே a , b - அளவுகோல் 
களை இரண்டு இணைகோடுகளின் மீதும் , A , B - அளவுகோல் 
களை வேறு இரண்டு இணைகோடுகளின் மீதும் அமைத்துக் 
கொள்க . வசதிக்காக நான்கு அளவுகோல்களையும் ஒரு செவ் 
வகத்தின் நான்கு பக்கங்களின் மீது அமைத்துக் கொள்ளலாம் . 
a , A - அளவுகோல்கள் வெட்டிக்கொள்ளும் புள்ளி இவ்விரு 
அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளியாக இருக்குமாறும் ,, 

14 


நேமவரைவியல் 


210 


b , B- அளவுகோல்கள் வெட்டிக்கொள்ளும் புள்ளி 1 , B- அளவு 
கோல்களின் தொடக்கப் புள்ளியாக இருக்குமாறும் அளவு கோல் 
களை அமைக்கவேண்டும் (படம் & 2 ) . தொடக்கப் புள்ளிகளை 
இணைக்கும் மூலைவிட்டக் கோடு , இயக்கு மையக் கோடாகப் பயன் 


80 


60 


40 


20 


O 


100 
90 
80 


70 


60 


10 


50 . 


-20 


40 


B 


30 


30 


20 


40 


-50 


10 


8 
288 


--- 


20. 


40 


60 


80 


100 


படம் 82 


படுகிறது . a , b- அளவுகோல்களில் , 0 • 8 செ.மீ. நீளம் 10 அலகு 
களைக் குறிக்கிறது . வெவ்வேறு அளவீடுகளுக்கான தூரங்களைக் 
குறியீட்டுச் சமன்பாடுகளிலிருந்து கணக்கிட்டு 1 , B- அளவுகோல் 
களை அமைக்கவேண்டும் . 


Z-விளக்கப் படங்கள் 


211 


அட்டவணை 18 


A அல்லது B 
( பாகை ) 


10sin 1 
அல்லது 
10 sill B 


1 அல்லது B 
( பாகை ) 


10 sin A 
அல்லது 
10 sin B 


0 


0 


50 


7.660 


5 


0.872 


55 


8.192 


10 


1.736 


60 


8. 660 


15 


2.588 


65 


9.063 


20 


3.420 


70 


9.397 


25 


4.226 


75 


9.659 


30 


5.000 


80 


9.848 


35 


5.736 


85 


9.962 


40 


6.428 


90 


10.000 


7.071 


அட்டவணை 18 - இல் 10 sin A அல்லது 10 sin B என்பதன் 
மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன . இவை A அல்லது B- அளவு 
கோல்களில் தொடக்கப் புள்ளியிலிருந்து மற்ற அளவீடுகளுக் 
குள்ள தூரங்களைச் செ . மீட்டரில் குறிக்கின்றன . செ.மீ. , 
மி . மீ . அளவுகள் குறிக்கப்பட்ட சீர் அளவுகோலைப் பயன் 
படுத்தி A , B- அளவுகோல்களை அமைக்கவேண்டும் . 


பயிற்சி 

கீழ்க்கண்ட சமன்பாடுகளுக்கு Z - விளக்கப் படங்கள் அமை 
( 1-18 ) . 


1. y 


27 
T 

திசை வேகம் , செ.மீ./ நொடி 

ஆரம் , ( 0-20 ) செ.மீ. 
T = அலைவு நேரம் , ( 0-10 ) நொடி 


r 


212 


நேமவரைவியல் 


2. P 


திறன் , 


R 
P = மின்னோட்டத்திற்குத் தேவையான 

வாட்டு 
E - மின்னழுத்தம் , ( 0 - 440 ) வோல்ட்டு 
R = மின் தடை , ( 0 - 3000 ) ஓம் 


3 . 


S = AR 


S = வானூர்தியில் ( airplanc ) இறக்கை மு ன இடை 

நீளம் ( wing span ) , ( 10 - 15 ) மீ . 
A 

இறக்கையின் பரப்பு , t " , 
R = நோக்கு விகிதம் ( aspect ratio ) . ( 4 - 7 ) 


4. W 


M 
840d ? 


W = கம்பியின் முறிவுத் திரிபு ( breaking strain ) , 

கி.கி./ செ.மீ . 
M கம்பியின் முறிவுச் சுமை ( breaking load ) , 

( 50-1000 ) கி.கி. 
d = கம்பியின் விட்டம் , ( 0. 1 - (0. 5 ) செ.மீ. 


2 


5. S 


( G ) 


S = வாயுவின் ( gas ) அடர்த்தி எண் , ( 0 • 1 - 1-4 ) 
G வாயுவின் புறவொழுக்கு நேரம் ( timc of efflux ) . 

( 40 - 140 ) நொடி 
A = காற்றின் புறவொழுக்கு நேரம் , ( 115-155 ) 

நொடி 


rdp 
4 


6. F = 


F = வாயு உருளையின் அடிப்பக்கத்தின் மேல் உள்ள 

மொத்த அழுத்தம் ( pressure ) , ( 100- 2000 ) 
கி.கி. 


Z- விளக்கப் படங்கள் 


213 


cl = உருளையின் உள்விட்டம் , ( 0 • 5 - 2 ) மீ . 
p = இறுக்கப்பட்ட வாயுவின் ( compressed gas ) 

அளவு , கி.கி. மீ . 


7. ( u + 5 ) v ( 2w - 1 ) 

u ( 0 - 10 ) ; v ( 1 - 5 ) ; w ( 2 - 8 ) 


8. » - 0-55 ( - ) 


L ( 3 - 60 ) ; V ( 0 * 1 - 3 ) ; u ( 0 • 3 - 10 ) 


9. V 


- E 
E 


100 


V = மின்னழுத்தச் சீர்மை ( voltage regulation ) , நூற்று 

வீதம் . 
E | சுமையில்லா மின்னழுத்தம் , ( 100 - 1000 ) 

வோல்ட்டு . 
E = முழுச்சுமை மின்னழுத்தம் , ( 100 - 1000 ) 

வோல்ட்டு . 


10 . 


x = r cos 8 


x ( 6 - 10 ) ; 0 ( 0 ° - 90 ° ) 


rd 


11. cot a 


8 திருகுசுழல் கோணம் ( helix angle ) 
d விட்டம் , ( 0.5 - 2 ) செ.மீ. 
h = புரியிடைத் தூரம் ( pitch ) , ( 0 1 - 0-5 ) செ.மீ. 


480 


12 . 


m 
3.05 + 

NR 


c = பேசினின் கெழு ( Bazin s co - efficient ) 
m = சொரசொரப்புக் கெழு , ( 001 - 2 ) 
R = நீரியல் ஆரம் , ( 10 - 900 ) செ.மீ. 


214 


நேமவரைவியல் 


13. u 


- 


4w 


u ( 1-2 - 4 ) ; / ( 10 - 20 ) 


1 

11-1 
14. r = G 


r ( 1 * 2 - 2 • 2 ) ; n ( 3 - 8 ) ; G ( 2 - 8 ) 


15. u + 26 


a ? 
5c 


a ( 0 - 16 ) ; b ( 0 - 5 ) ; c ( 0.02 - 0.18 ) 


16 . 


Pd 
2f 
P = அழுத்தம் , ( 2 - 8 ) கி.கி./ செ.மீ . 
d 

குழாயின் விட்டம் , ( 25 - 150 ) செ.மீ. 

குழாயின் தடிப்பு , ( 0.3 - 1.5 ) செ . மீ . 
f = தகைவு , ( 250 - 1200 ) கி.கி./ செ.மீ .2 


ws2 


17 . 


- D 


8h 


S 


w = எடை , ( 0 * 8 - 4 ) கி.கி. / மீ . 

இருமுனை இடைநீளம் ( span ) , ( 60 - 360 ) மீ . 
h = கிடை இழுவிசை ( horizontal tension ) . 

( 500 - 1000 ) கி.கி. 
D = கம்பி வடத்தின் ( cable ) தொய்வு (sag ) , மீ . 


18 . 


(F ) - ( A ) ( கெப்ளரின் மூன்றும் விதி ) ( Kepler s 


third law ) 

நேரம் , ( 0 • 25 - 25 ) ஆண்டுகள் 
T , = நேரம் , ( 0 • 25 - 25 ) ஆண்டுகள் 
T1 

தூரம் , ( 6x107 - 600x 10 ) கி.மீ. 
r , - தூரம் , ( 6x 107 - 600 x 101 ) கி.மீ. 


5. இணக்குறியிணப்புக் கோடுகளும் 
செங்குத்துக் குறியிணைப்புக் கோடுகளும் 
( Parallel Index lines and perpendicular Index lines ) 


15 . 


f ( u ) 
f , ( v ) 


f , ( w ) 
f , ( t ) 


என்ற வகைச் சமன்பாடு 


இச் சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கும் முறைகள் 
சில முந்திய அதிகாரத்தில் விளக்கப்பட்டன . அந்த முறை 
களில் அமைத்த நேமவரையங்களைப் பயன்படுத்த இயக்கு 
மையக் கோட்டின் உதவி தேவைப்பட்டது . மேலே உள்ள 
சமன்பாட்டுக்கு இயக்கு மையக்கோடு எதுவுமி எறி நேமவரையம் 
அமைக்கும் முறைகள் சிலவற்றை இப்பொழுது காணலாம் . 
இந்த முறைகளில் அமைக்கப்போகும் நேமவரையங்களைப் பயன் 
படுத்த இணையான இரண்டு குறியிணைப்புக் கோடுகளின் 
உதவியோ , செங்குத்தான இரண்டு குறியிணைப்புக் கோடுகளின் 
உதவியோ தேவைப்படும் . 


அளவுகோல் சமன்பாடுகளை 


x = mifi ( u ) 
y = m , f ( v ) 

m , f , ( w ) 
S = m ; f , ( t ) 


z = m J3 


எனக் கொள்க . நான்கு அளவுகோல்களையும் படம் 83 - இல் 
காட்டியபடி இரண்டு 

வெட்டிக் கொள்ளும் நேர்கோடுகள் 
( intersecting straight lines ) மீது அமைக்க வேண்டும் . இரண்டு 
கோடுகளுக்கும் இடையில் உள்ள கோணத்தை வசதிக்கேற்ப 
எடுத்துக்கொள்ளலாம் . ஒவ்வொரு அளவுகோலையும் எந்தக் 
கோட்டின் எந்தப் பக்கத்தின் மீது அமைக்கவேண்டும் என்று 
படத்தில் தெளிவாகக் காட்டப்பட்டுள்ளது . இரண்டு நேர் 


216 


நேமவரைவியல் 


கோடுகளும் வெட்டிக் கொள்ளும் புள்ளியே நான்கு அளவுகோல் 
களுக்கும் தொடக்கப் புள்ளியாகும் . கொடுக்கப்பட்ட சமன் 
பாட்டை நிறைவு செய்யும் வகையிலுள்ள u , -மதிப்புகளை 
இணைக்கும் CD என்ற நேர்கோடும் , * , 1 - மதிப்புகளை இணைக் 


À 


E 


쁨 


படம் 83 


கும் EF என்ற நேர்கோடும் இணையாக இருக்குமாறு அளவு 
கோல்களை அமைத்தால் அளவுகோல் குணகங்களிடையே உள்ள 
தொடர்பு என்ன ? படம் 83 - இல் ACD , AEF என்ற வடி 
வொத்த முக்கோணங்களிலிருந்து 


AC 
AD 


AE 
AF 


2 


> 


2 


அதாவது 


S 


y 


x , y , z , S இவற்றின் சார்பு மதிப்புகளைப் பதிலிட 

m , f . ( u ) _m , f , ( w ) 

m , f .( v ) m , f , (f) 
இச் சமன்பாடு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் 
வேண்டுமெனில் , 


குறிக்க 


ms 


m , 


m4 


முந்திய அதிகாரத்திலும் இதே தொடர்புதான் அளவுகோல் 
குணகங்களிடையே இருந்தது என்பது நினைவிருக்கலாம் . 

f , ( u ) f ( w ) 
f , ( v ) f ( !) 


217 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் .... 


என்ற சமன்பாட்டுக்குப் படம் 84 , 85 - இவற்றில் காட்டியுள்ள 
அமைப்புகளிலும் நேமவரையம் அமைக்கலாம் . இவ்வமைப்பு 
களில் 1 , 4 - அளவுகோல்கள் இரண்டு இணைகோடுகளின் மீதும் , 
v , t- அளவுகோல்கள் வேறு இரண்டு இணைகோடுகளின் மீதும் 
அமைக்கப்பட்டுள்ளன . u , I - அளவு கோல்களின் தொடக்கப் 


E 


-- 


7 


படம் 84 


F - 2 


ம 


ப 


படம் 85 


புள்ளி A ஆகும் . w , t- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளி 
B ஆகும் . CD , EF என்ற இரு குறியிணைப்புக்கோடுகளும் 
இணைகோடுகளாகும் . 


fr ( u ) 
f , ( v ) 


f , { 1 ) 
f (t ) 


ஓ 


என்ற சமன்பாட்டுக்குப் படம் 86 - இல் காட்டியவாறும் நேம 
வரையம் அமைக்கலாம் . இப் படத்தில் u , w - அளவுகோல்கள் 
இரண்டு செங்குத்துக் கோடுகளின் மீது அமைக்கப்பட்டுள்ளன . 
v , t - அளவுகோல்கள் வேறு இரண்டு செங்குத்துக் கோடுகளின் 
மீது அமைக்கப்பட்டுள்ளன . u , I - அளவுகோல்களின் தொடக் 
கப் புள்ளி , இவ்விரு அளவுகோல்களும் வெட்டிக்கொள்ளும் 
புள்ளியான A ஆகும் . w , t - அளவுகோல்களின் தொடக்கப் 


218 


நேமவரைவியல் 


புள்ளி , இந்த இரண்டு அளவுகோல்களும் வெட்டிக்கொள்ளும் 
புள்ளியான B ஆகும் . u , y - மதிப்புகளை இணைக்கும் CD என்ற 
குறியிணைப்புக்கோடும் , டி , I - மதிப்புகளை இணைக்கும் EF என்ற 
குறியிணைப்புக் கோடும் செங்குத்தாக இருக்குமாறு அளவு 
கோல்களை அமைத்தால் , அளவுகோல் குணகங்களிடையே உள்ள 
தொடர்பு என்ன ? ACD , BEF என்ற இரு முக்கோணங்களும் 
வடிவொத்தன ஆதலால் 


113 


111 , 
ml ., 


என்ற தொடர்பே இதற்கும் கிடைக்கும் . 


9001 


- 


18 
| \ 909 


90 ° 


A 


IC 


படம் 86 


u , I - அளவுகோல்களுக்கிடையே உள்ள கோணத்தை வசதிக் 
காக 90 ° என எடுத்துக்கொண்டு படம் 87 - இல் காட்டிய 
படியும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு நேமவரையத்தை 
அமைத்துக் கொள்ளலாம் . 


W , ! - அளவுகோல்களை ஒரே நேர்கோட்டின் மீது பக்கத்திற்கு 
ஒன்றாகவும் அமைத்துக்கொள்ளலாம் . இவ்வாறு அமைக்கப் 
பட்ட நேமவரையத்தின் அமைப்புப்படம் 88 - இல் காட்டப் 
பட்டுள்ளது . 
இவ்வாறு 

f , ( u ) f ( w ) 
f2 (v ) fl) 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் ...... 


219 


என்ற வகைச் சமன்பாட்டுக்கு இணையளவுகோல் நேமவரையம் , 
Z- விளக்கப் படம் , இணைக் குறியிணைப்புக் கோடுகளைக் கொண்ட 
நேமவரையம் , செங்குத்துக் குறியிணைப்புக் கோடுகளைக் கொண்ட 
நேமவரையம் போன்ற பல்வேறுவகையான நேமவரையங்களை 
அமைக்கலாம் . 


w 


படம் 87 


. 


D 


H 


E 


- 


படம் 88 


எடுத்துக்காட்டு 31 


u + 1 


v2 


Vw ; 

3t 
புக் கோடுகளையோ அல்லது செங்குத்துக் குறியிணைப்புக் கோடு 
களையோ பயன்படுத்தும் நேமவரையம் அமை . u ( 0 - 10 ) ; 
v ( 2 - 5 ) : w ( 1 - 25 ) ; t ( 0.5 - 3 ) . 


220 


நேமவரைவியல் 


அளவுகோல் சமன்பாடுகளை 


x = } , ( u + 1 ) 


} 


/ ., 12 


3 


11 


Co 


- 


m , ( 31 ) 


எனக் கொள்க . நான்கு அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளி 
களையும் குறித்துக் கொண்டால் நேமவரையம் அமைக்க வசதி 
யாக இருக்கும் . எனவே அளவுகோல் குனகங்களைத் தேர்ந்தெ 
டுத்துக் கொள்வதற்கு u , I , w , t - என்பவற்றின் நெடுக்கங்களை 
முறையே ( -1 முதல் 10 முடிய ) , ( 0 - 5 ) , ( ) - 25 ) , ( 0 - 3 ) 
எனக் கொள்க . 

= 0.8 , m , = 0.4 , ms = 2 எனத் தேர்ந் 
தெடுத்துக் கொள்க . 


1111 


1111 


M : 


என்பதால் my 


1.3 
11 


1 


எனவே குறியீட்டுச் சமன்பாடுகள் 

0.8 ( u + 1 ) 


y = 0.4 y 


2 


- 


2 Vw 


5 


31 


ஆகும் . நான்கு அளவுகோல்களையும் இரண்டு வெட்டிக்கொள்ளும் 
நேர்கோடுகளின் மீது அமைக்கவேண்டும் ( படம் 89 ) . இரண்டு 
நேர்கோடுகளும் வெட்டிக்கொள்ளும் புள்ளியே நான்கு அளவு 
கோல்களுக்கும் தொடக்கப் புள்ளியாகும் . 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்குச் செங்குத்துக் குறி 
யிணைப்புக் கோடுகளைக் கொண்ட நேமவரையம் அமைக்க , 
வசதியை முன்னிட்டு அளவுகோல் குணகங்களை வேறு மாதிரி 
யாகத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் . my 

1 . 
mA 0.4 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே 


0.5 , 13 


221 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் ..... 


V 


உதவிப்படம் 


உ 


H 
20 


2 3 4 5 6 7 8 9 10 

+ + 
5 6 

7 


* 


9 


10 


பட்டம் 89 


1111 


111 , 
111 , 


117 


எனக் 


கிடைக்கும் . 


என்ற தொடர்பிலிருந்து m . = 

0.2 
இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


- 


0.5 ( u + 1 ) 


J == 0. 2 2 


VW 


1.21 


ஆகும் . 


படம் 90 - இல் 


அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையம் 
காட்டப்பட்டுள்ளது . 


என்ற 


வகைச் 


16. f , ( u ) - f . (! ) = f , ( v ) - f , ( t ) 
சமன்பாடு 


இச் சமன்பாட்டுக்கு நான்கு இணையளவு 

கோல்களைக் 
கொண்ட நேமவரையத்தை அமைக்கும் முறையை அதிகாரம் 
மூன்றில் படித்தது நினைவிருக்கலாம் . அந்த முறையில் அமைக்கப் 
பட்ட நேமவரையத்தில் பயன்படுத்தப்பட்ட குறியிணைப்புக் 


222 


நேமவரைவியல் 


கோடுகள் இரண்டும் வெட்டிக்கொள்ளும் வகையைச் சேர்ந்தன 
இ சமன்பாட்டுக்கு இரண்டு 

இணையான குறியிணைப்புக் 
கோடுகளையோ அல்லது இரண்டு செங்குத்துக் குறியிணைப்புக் 
கோடுகளையோ 

பயன்படுத்தும் வகையில் நேமவரையம் 
அமைக்கும் முறைகளை இப்பொழுது காணலாம் . 


V 


25 


• 5 


* 


20 


[ 


15 


10 


4 


உதவிப்படம் 


3 


-2 


பட்டா 


1 


3 


2 


2 


6 8 


3 


படம் 90 


அளவுகோல் சமன்பாடுகளை 


x = m f ( u ) 
I = 11 , f . ( ) 


Z 


m , 1 , ( W ) 


m , f ( 1 ) 


என்ற 


எனக் கொள்க . கொடுத்துள்ள சமன்பாட்டை நிறைவு செய்யும் 
வகையில் உள்ள u , I மதிப்புக்களை இணைக்கும் EF 
குறியிணைப்புக்கோடும் , W , 1 - மதிப்புகளை இணைக்கும் GH என்ற 
குறியிணைப்புக்கோடும் இணையாக இருக்குமாறு நான்கு அளவு 
கோல்களையும் படம் 91- இல் காட்டியபடி நான்கு இணைகோடு 
களின் மீது ஒரே திசையில் செல்லுமாறு அமைத்துக் கொள்க . 
u , V அளவுகோல்களின் இடைத்தூரத்தை a செ.மீ. என்றும் , 
w , t- அளவுகோல்களின் இடைத்தூரத்தை 5 செ.மீ. என்றும் 
கொள்க . u , v , W , t அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் .... 


223 


. 


முறையே A , B , C , D எனவும் , இப்புள்ளிகளுக்கான அளவீடுகளை 
முறையே !! . , , . , 1 ... 1 .. எனவும் கொள்க . என வ 1 ) 
f . ( 1 ) () : 1., ( 14 , ) = 0 ; / , ( 1 ) 

(1 ) 


0 ; 


- 


ஆகவே f (i ) --- 1 ( r ) = 1. ( ) - 1 , ( 1 , ) 


இதிலிருந்து 

u , , w , t - அளவுகோல்களின் தொடகப் புள்ளி 
களுக்கான அளவீடுகள் 


f ( u ) - f ( 1 ) = f ( v ) - f ( 1 ) 


V 


. 


E 


T 


ol 


y 


T 


S 


Z 


K 


| 


A 


படம் 91 


என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நிறைவு செய்கின்றன 
எனத் தெரிகிறது . எனவே , AB , CD என்ற நேர்கோடுகள் இணை 
யானவை . K , L என்ற புள்ளிகள் முறையே u , W - அச்சுகளின் 
மீது இருக்குமாறு AB - க்கு இணையாக FK என்ற கோட்டையும் , 
CD - க்கு இணையாக HL என்ற கோட்டையும் வரைக . AB , CD 
என்பன இணைகோடுகள் ஆதலால் KF , LH என்பன இணைகோடு 
கள் ஆகும் . படம் 91 - இல் , KEF . LGH என்பன வடிவொத்த 
முக்கோணங்கள் ஆகும் . எனவே , 


KE 


LG 


= 


d 


bb | 


- 


ஆனால் , KE 


AE - AK 


AE - 


BF 


LG 


CG 


CL 


CG - DH 


224 


நேமவரைவியல் 


ஆகவே , AE - BF 


11 


CG - DH 

b 


HE = x , BF 


, 


( G = z , 


DH 


S என்பதால் 


l - y 


S 


- 


b 


x , y , z , S என்பவற்றின் சார்பு மதிப்புகளைப் பதிலிட 


/ 1 , f ( u ) -- m , f .( 1 ) 


m.f , ( w ) -- mf ; ( 1 ) 

b 


இச்சமன்பாடு 

f ( u ) - 1 ( ) = f ( w ) - f ( 1 ) 
என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்கவேண்டுமெனில் 


1113 


M 


+ 


" 


4 


ச 


b 


எனவே m , 

= m , 


in , = m4 


My 


5 


ஆகவே , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைப் 
பதற்கு , அளவுகோல் சமன்பாடுகளை 


m , fl ( u ) 
m , f . ( v ) 

m , f ( w ) 
== m , f , ( 1 ) 


7 


- 


எனக் 


கொள்ள வேண்டும் . மேலும் ! , V 

அளவுகோல்களின் 
இடைத்தூரத்திற்கும் , W , 1 - அளவுகோல்களின் இடைத் தூரத் 
திற்கும் உள்ள விகிதம் m : m ; என இருக்கவேண்டும் . ஏதேனும் 
மூன்று அளவுகோல்களை அமைத்த பின்னர் , நான்காவது அளவு 
கோலை அமைப்பதன் முதற்கட்டமாகப் பொருத்தக் கோடுகளை 
வரைந்து கொள்ளவேண்டும் . 

எடுத்துக்காட்டாக , 
கோலை இறுதியாக அமைப்பதாகக் கொள்க 

இப்பொழுது . 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் 
உள்ள u , y , w , 1 , - மதிப்புகளின் ஒரு தொகுதியைத் தேர்ந் 


t - அளவு 


225 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் ...... 


தெடுத்துக் கொள்ளவேண்டும் . தேர்ந்தெடுத்துக் 

கொண்ட 
மதிப்புகளை u , I ) , H , 1 , என்க . எனவே , uy , V , என்ற அளவீடு 
களை இணைக்கும் குறியிணைப்புக் கோட்டுக்கு இணையாக , W , என்ற 
அளவீட்டுக்குரிய புள்ளிவழியே ஒரு கோடு வரையவேண்டும் . 
இக் கோடு 1 - அச்சை வெட்டுமிடத்தில் 1 , என அளவீடு செய்ய 
வேண்டும் . 

பின்னர் 

1 - அளவு கோலை அமைக்கவேண்டும் . 
பொருத்தக் கோடுகளுக்கான புள்ளிகளைக் கிடை அடிக்கோட்டின் 
மீது இருக்குமாறு எடுத்துக் கொண்டால் வசதியாக இருக்கும் . 

f . ( u ) - f ( 1 ) = f ( w ) -f .( t ) 
என்ற சமன்பாட்டுக்கு , அளவுகோல் சமன்பாடுகளை மேற்கூறிய 
அமைப்புக்குள்ளவாறு எடுத்துக்கொண்டு , படம் 92 - இல் 
காட்டியவாறும் நேமவரையம் அமைக்கலாம் . இப்படத்தில் u , v 
அளவுகோல்கள் இரண்டு இணைகோடுகளின் , மீது ஒரேதிசையில் 
செல்லுமாறு 

அமைக்கப்பட்டுள்ளன . u , V- அளவுகோல்கள் 
செங்குத்தாக இருக்குமாறும் , * , ! - அளவுகோல்க 

w t வேறு 
இரண்டு இணைகோடுகளின் மீது ஒரே திசையில் செல்லுமாறும் 


H 


. 


| 


1900 


| 


E 


படம் 92 


அமைக்கப்பட்டுள்ளன . இந்த அமைப்பிலும் u , v - அளவுகோல் 
களின் இடைத் தூரத்திற்கும் , , ! - அளவுகோல்களின் இடைத் 
தூரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் m , : m , ஆகும் . இந்த 
அமைப்பில் , சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் உள்ள 
u , y - மதிப்புகளை இணைக்கும் EF என்ற குறியிணைப்புக்கோடும் . 


15 


226 


நேமவரைவியல் 


w , 1 - மதிப்புகளை இணைக்கும் GH என்ற குறியிணைப்புக்கோடும் 
செங்குத்தாக இருக்கும் . எனவே பொருத்தக்கோடுகளை வரைந்து 
கொள்ளும் பொழுது , u , v - மதிப்புகளை இணைக்கும் கோடும் , w , 1 
மதிப்புகளை இணைக்கும் கோடும் செங்குத்தாக இருக்கவேண்டும் 
என்பதை நினைவிற் கொள்க . 


f | ( 1 ) + f ( 1 ) = f ( w ) + f ( 1 ) 
என்ற வகைச் சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்க , இதை 

f . ( u ) - f , ( w ) = f ( t ) - f .( v ) 
என்ற அமைப்பில் மாற்றி எழுதிக் கொண்டு மேற்கூறிய முறை 
களைப் பின்பற்றலாம் . 

filu ) f3 ( w ) 
f ( v ) f . ( t ) 


என்ற சமன்பாட்டை 


log f . ( u ) --- log fz ( ! ) = log f ( w ) - log fi ( 1 ) 
என மடக்கை அமைப்பில் எழுதிக்கொண்டால் , இதற்கு இணைக் 
குறியிணைப்புக் கோடுகளையோ அல்லது செங்குத்துக் குறியிணைப் 
புக் கோடுகளையோ பயன்படுத்தும் நேமவரையம் அமைக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 32 


* - (" )" 


என்ற வாய்பாட்டுக்கு 


ஒரு நேம 


வரையம் அமை . இதில் 


9 


P 


= தொடக்க அழுத்தம் , ( 1 - 40 ) கி.கி. செ.மீ. ? 


P. 


* 


இறுதி அழுத்தம் , ( 0.5 - 35 ) கி.கி. / செ.மீ .2 


V.I 


தொடக்கக் கன அளவு , ( 0.25 - 3 ) செ.மீ. 3 


V. 


இறுதிக் கன அளவு , ( 0.4 - 4 ) செ.மீ .3 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 

log P , - log P , = 1.4 log v , - 1.4 log V. 


கொள்க . 


என மடக்கை அமைப்பில் எழுதிக் 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் ........ 


227 


அளவுகோல் சமன்பாடுகளை x = m log P , 

1 = 1 , log P .. 


- 


- 


m , [ 1.4 log V , ] 


3 


]] , [ 1.4 log V , ] 


எனக் கொள்க . P , , P.- அளவுகோல்கள் இரண்டுக்கும் ஒரே 
அளவு கோல் குணகத்தைத் தேர்ந்தெடுத்துக் கொள்வ தால் , 
இரண்டு மாறிகளில் எதன் சார்புக்கு எல்லை வேறுபாடு மிகுதி 


P₂ 


V 


P , 


V2 


35 
30 


* 2 


ضی 
به 
نامه 


2 


40 


20 


30 


2 


20 


10 


8 


- 


6 


LO.8 


10 


8 


1 


6 


0-6 


2 


0.8 


0.6 


2 


-0.3 


ப 


[os 


o 


Lo.25 


F21 செ.மீ - 


- 5 செமீ 


படம் 93 


228 


நேமவரைவியல் 


யாக உள்ளதோ அந்த மாறியின் சமன்பாட்டிலிருந்து அளவுகோல் 
குணகத்தைத் தேர்ந்தெடுத்துக்கொள்வது நல்லது 

நல்லது . எனவே , 
P.- இன் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் 


m , ( log 35- log 0.5 ) 


= 1.8451 n ; 


m , = 5 எனக் கொள்க . இதேபோல V.- இன் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் 1.4 m [ log 3 log 0.25 ] 


= 1.4 in , ( 1.0792 ) 


10 


m3 


-- 


என்க் கொள்க . எனவே , குறியீட்டுச் சமன்பாடுகள் 


1.4 


x = 5 log P. 


} = 5 log 


5 log P .. 


z = 10 log v . 


S = 10logy . 


ஆகும் . 


P , , P , - அளவுகோல்களின் இடைத்தூரம் : 

V. , V / - அளவுகோல்களின் இடைத்தூரம் 


M1 , 13 


7 : 10 


எனவே , இத் தூரங்களை முறையே 2.1 செ.மீ. , 3 செ . மீ . எனக் 
கொள்ளலாம் . P , P , V , - அளவுகோல்களை மடக்கை அளவு 
கோல்களின் உதவியால் எளிதில் அமைக்கலாம் ( படம் 93 ) . 
V. - அளவு கோலை அமைக்கத் தொடங்கு முன் பொருத்தக் 
கோடுகளுக்கான புள்ளிகளைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள 
வேண்டும் . P , = 1 , P , = 1 , V , = 0.4 எனில் V , = 0.4 . எனவே , 
P , = 1 , P , = 1 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டுக்கு 
இணையாக V. = 0.4 என்ற புள்ளி வழியே ஒரு கோடு வரைய 
வேண்டும் . இக் கோடு V. - அச்சை வெட்டும் இடத்தில் 0.4 என 
அளவீடு செய்யவேண்டும் . பின்னர் V , அளவுகோலை அமைக்க 
வேண்டும் . 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் 


229 


f ; ( w ) 
17. f ( u ) + f , ( r ) = 
) 1 = 

f ( t ) 


என்ற 


வகைச் 


சமன்பாடு 


இச் சமன்பாட்டுக்கு , இரண்டு இணையான குறியிணைப்புக் 
கோடுகளைப் பயன்படுத்தும் வகையில் நேமவரையத்தை அமைக்க 
லாம் . அளவுகோல் சமன்பாடுகளை 

x = m , f ( u ) 
y = m , f , ( v ) 
z = m , f , ( w ) 
S = m4f , (t ) 


E 


S 


1 


படம் 94 


எனக் கொள்க . , - அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் 
மீது ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் 

செல்லுமாறு 
அமைத்துக் கொள்ளவேண்டும் . 4 - அளவுகோலின் தொடக்கப் 
புள்ளியானது -அளவுகோலின் தொடக்கப் புள்ளியுடன் ஒன்றி 
யிருக்குமாறு 4 - அளவுகோலையும் - அச்சின்மீது --அளவுகோல் 
செல்லும் திசையில் அமைக்கவேண்டும் . ! , M - அளவுகோல்களின் 
தொடக்கப் புள்ளி 4 ஆகும் . - அளவுகோலின் தொடக்கப் புள்ளி 
B ஆகும் ( படம் ? 4 ) . 1 - ஐத் தொடக்கப் புள்ளியாகக் கொண்டு , 
AB- யின் மீது A- யிலிருந்து B- ஐ நோக்கிச் செல்லும் திசையில் 
1 - அளவுகோலை அமைக்கவேண்டும் . u , - மதிப்புகளை இணைக்கும் 
CD என்ற குறியிணைப்புக் கோடும் * , 1 -மதிப்புகளை இணைக்கும் 
EF என்ற குறியிணைப்புக் கோடும் இணையாக இருக்கவேண்டு 
மெனில் , அளவுகோல் குணகங்களிடையே உள்ள 

தொடர்பு 
என்ன வெனக் காணலாம் . G என்ற புள்ளி 

புள்ளி 1 - அச்சின்மீது 


230 


நேமவரைவியல் 


இருக்குமாறு DC- க்கு இணையாக BG என்ற நேர்கோட்டை 
வரைக . படம் 94 - இல் AGB , AEF 

வடிவொத்த 
முக்கோணங்களிலிருந்து 


என்ற 


dE 


4G 
AB 


AF 


ஆனால் , 


dG 


AC + CG 


AC + DB 


AE 


எனவே , 


AC + DB 

AB 


AF 


AC = x , BD = y , AE = z , AF = S ஆதலால் 


2 


x + y 
k 


S 


இங்கு k என்பது AB- யின் நீளமாகும் . u , y - அளவுகோல்களை 
ஒன்றுக்கொன்று இடம் மாற்றிக் கொண்டாலும் மேற்கண்ட 
தொடர்பு மாறாது என்பதைக் காண்க . x , y , z , S இவற்றின் 
சார்பு மதிப்புகளைப் பதிலிட 


myfl ( u ) + m , f . ( v ) m , fs ( w ) 
k 

m4f , ( 1) 
இச் சமன்பாடு 

f , ( w ) 
f . ( u ) + f ( v ) 

f . ( 1 ) 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் 
மெனில் , 


என்ற 


குறிக்கவேண்டு 


m1 


m , 


m , 

2 
k 


= 


k 


m4 


எனவே m = m , 


k = 


m , m4 
m , 


ஆகவே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக் 
கும்பொழுது . my ms . m என்பவற்றின் மதிப்புகளை வசதிக் 
கேற்பத் தேர்ந்தெடுத்துக்கொண்டு இவற்றிலிருந்து k- யின் 
மதிப்பைக் கண்டுபிடித்துக் கொள்ளவேண்டும் . 1 - அளவுகோலின் 
நீளத்திற்கும் k- யின் மதிப்புக்கும் எந்தவிதத் தொடர்பும் இல்லை . 


231 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் 


u , w , t- அளவுகோல்கள் ஆகிய மூன்றின் தொடக்கப் புள்ளிகளும் 
ஒன்றியிருக்கும் என்பதை நினைவிற் கொள்க . 

fa ( w ) 
f ( u ) - 1. ( v ) = 

f . (1 ) 


என்ற சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்க 

x = m , f . (u ) 

y = m , 1 (1 ) 
என்னும் !! , I - அளவுகோல்கள் இரண்டையும் கீழிருந்து மேலாக 
இரண்டு இணைகோடுகளின் மீது அமைக்கவேண்டும் . மற்ற 
யாவற்றையும் 

f , ( w ) 
f ( u ) + f ( v ) 

f4 ( 1 ) 


B 


ப 


y 


C 


1 


84 


X 


| 


E 


* 


படம் 95 


232 


நேமவரைவியல் 


என்ற சமன்பாட்டுக்கு அமைத்த நேமவரையத்தில் செய்தது 
போல் செய்யவேண்டும் . 


f ( m ) 


f ( u ) + f ( v ) 


என்ற சமன்பாட்டுக்கு 4 , -அளவுகோல்களை ஒரே அச்சின் மீது 
அமைக்காமல் வெவ்வேறு அச்சுகளின் மீது அமைத்தும் , 
படம் 95 - இல் காட்டியபடி நேமவரையம் அமைக்கலாம் . 


ll , W .. 


இப்படத்தில் u , V- அளவுகோல்கள் இரண்டு இணைகோடுகளின் 
மீது ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் செல்லுமாறு அமைக் 
கப்பட்டுள்ளன . " அளவுகோல்கள் செங்குத்தாக உள்ளன . 
u , I , W - அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகள் முறையே A , B , H 
ஆகும் . AB- க்குச் செங்குத்தாக H வழியே செல்லும் நேர் 
கோட்டின் மீது 1 - அளவு கோல் அமைக்கப்பட்டுள்ளது . 1 - அளவு 
கோலின் தொடக்கப்புள்ளியும் H ஆகும் . w , 1 - அளவுகோல்கள் 
செல்லும் திசைகளுக்கு இடைப்பட்ட கோணமும் , u- அளவு 
கோல் செல்லும் திசை , AB இவைகளுக்கு இடைப்பட்ட கோண 
மும் சமமாயிருப்பதைப் படத்தில் காணலாம் . இந்த அமைப்பில் 
பயன்படுத்தப்படும் குறியிணைப்புக் கோடுகள் செங்குத்தாக 
இருக்கும் . u , - மதிப்புகளுக்கு ஒரு குறியிணைப்புக் கோடும் , 
w , - மதிப்புகளுக்கு ஒரு குறியிணைப்புக் கோடும் வரையவேண்டும் . 
CD , EF என்பன இவ்வாறு வரையப்பட்ட குறியிணைப்புக்கோடு 
கள் ஆகும் . G என்ற புள்ளி u- அச்சில் இருக்குமாறு DC- க்கு 
இணையாக BG என்ற கோடு வரையப்பட்டுள்ளது . படத்தில் 
AGB , HEF என்பன வடிவொத்த முக்கோணங்கள் ஆதலால் , 


Z 


x + y 

kk 


S 


என்ற 


ஆகும் . இங்கு k என்பது AB- யின் நீளமாகும் . எனவே முந்திய 
அமைப்பில் பயன்படுத்தியதுபோல் m , = il ,, k = 

mim , 

m ) 
தொடர்புகளின் 

உதவியால் நேமவரையத்தை அமைக்க 
வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 33 


W ( l - a ) 
M 

என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேம 

8 
வரையம் அமை . இதில் 


233 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் ...... 


M 


உத்தரத்தின் பெருமத்திருப்புத் திறன் ( Maximum 
moment ) , கி.கி - செ.மீ . 


WV 


உத்தரத்தின் மீதுள்ள சுமை , ( 0 - 3X 10 ) கி.கி . 
உத்தரத்தின் நீளம் , ( 0 - 400 ) செ.மீ. 
சுமையைத் தாங்கி நிற்கும் பகுதியின் நீளம் , 
( 0 - 200 ) செ.மீ. 


a 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 


8M 
WW 


என எழுதிக் கொள்க . இது 


f ( u ) - f ( 1 ) 

f ( w ) 

f ( 1 ) 
என்ற அமைப்பில் உள்ளது . அளவுகோல் சமன்பாடுகளை 

m / 


y 


mia 
m , (8M ) 


S = m4 


m , W 


எனக் கொள்க . 1 , a- அளவுகோல்கள் இரண்டுக்கும் ஒரே அளவு 
கோல் குணகம் இருப்பதால் , இரண்டு மாறிகளில் எதன் சார் 
புக்கு எல்லை வேறுபாடு மிகுதியாக உள்ளதோ , அந்த மாறியின் 
சமன்பாட்டிலிருந்து அளவுகோல் குணகத்தைக் கணக்கிட்டுக் 
கொள்வது நல்லது . எனவே , I- இன் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் 


m , ( 400-0 ) 
400ml 


my 


= 0.02 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே 
1 - அளவுகோலின் நீளம் 8 செ.மீ. ஆகும் . M-இன் கீழ் எல்லை , 
மேல் எல்லை இவற்றைக் கண்டுபிடித்துக் கொண்டால் ms- இன் 
மதிப்பைத் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வசதியாக இருக்கும் . 


M- இன் சிறுமம் 


--- 


A [ W- வின் சிறுமம் ] [ ( l -- a ) - யின் சிறுமம் ] 

(0 ) ( 0 200 ) 
= 0 


234 


நேமவரைவியல் 


M- இன் பெருமம் = 1 [ W- வின் பெருமம் ] [ [ / - a ) - யின் 

பெருமம் ] 
! ( 3 ) ( 10 ) ( 400-- (0 ) 


15 (10 ) 


( l - a ) - யின் சிறுமத்தைக் கணக்கிட , 1 - இன் சிறுமத்தையும் , a- யின் 
பெருமத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் . இதேபோல 
( 1 - a ) - யின் பெருமத்தைக் கணக்கிட , 1 -இன் பெருமத்தையும் , 
a- யின் சிறுத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் . 
பொழுது M- இன் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளட் 


8m , [ 15 ( 10 ) - (0 ) 
= 12 ( 10 ) m , 


5 


ms 


எனக் கொள்க . எனவே M- அளவுகோலின் நீளம் 


8 ( 10 ) 


7.5 செ.மீ. ஆகும் . அளவுகோல் நீளங்கள் எவையும் சமமாக 
இருக்கத் தேவையில்லை . W-வின் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் m , [ 3 ( 10 ) 5 - 0 ] 

3 ( 10 ) * m ; 
3 

எனக்கொள்க . 1 , a - அளவுகோல்களின் தொடக்கப் 
105 


m4 


111 111 , 


புள்ளிகளுக்கிடையே உள்ள தூரம் 


m3 


3 


8 ( 10) 


( 0.02 ) [ 


* ] 


= 9.6 செ.மீ. 


இப்பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


x = 0.021 


y = 0.02 a 


Z 


5 ( 10 ) 7 M 
S = 3 ( 10 ) W 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் ...... 


235 


ஆகும் . 1 , M- அளவுகோல்களை ஒரு நேர்கோட்டின்மீது பக்கத் 
திற்கு ஒன்றாக ஒரே திசையில் செல்லுமாறு அமைக்கவேண்டும் 
( படம் 96 ) . இவ்விரு அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளி 
களும் ஒன்றியிருக்க வேண்டும் . / , M- அளவுகோல்களுக்கு இணை 
யான ஒரு கோட்டின்மீது a- அளவுகோலை அமைக்கவேண்டும் . 
1 , M- அளவுகோல்கள் செல்லும் திசையிலேயே a- அளவுகோலும் 
செல்லவேண்டும் . பின்னர் 1 , M- அளவுகோல்களின் தொடக்கப் 
புள்ளியையும் d- அளவுகோலின் 

தொடக்கப் புள்ளியையும் 
இணைக்கும் நேர்கோட்டின் மீது W- அளவுகோலை அமைக்க 
வேண்டும் . W- அளவுகோலின் தொடக்கப் புள்ளி , 1 , M- அளவு 
கோல்களின் தொடக்கப் புள்ளியுடன் ஒன்றியிருக்க வேண்டும் . 
W- அளவுகோலானது , a- அளவுகோலின் தொடக்கப் புள்ளியை 
நோக்கிச் செல்லுமாறு 

அமைக்கப்பட்டுள்ளது . 
கோலின் நீளமும் , I , a- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளி 
களுக்கிடையே உள்ள தூரமும் சமமாயிருக்கத் தேவையில்லை . 
அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையத்தில் / = 300 , a = 100 , 


W- அளவு 


M 


200 , 


400 


உதவிப்பம் 


- 15x10 % 


M 


300+ 


-- - 


| 


o 


100 


+ IOxIOS 


200 


W 


3ORIO 


5x106 


1 


-- 


100 


20:10 


IOx10 
+ 


படம் 96 


236 


நேமவரைவியல் 


W = 


20 ( 10 ) * எனில் M- இன் மதிப்பைக் காணக் குறியிணைப்புக் 
கோடுகள் வரையப்பட்டுள்ளன . M = 5 ( 10 ) " எனத் தெரிகிறது . 


பயிற்சி 


கீழ்க்கண்ட சமன்பாடுகளுக்கு இணைக்குறியிணைப்புக் கோடு 
களையோ அல்லது செங்குத்துக் குறியிணைப்புக் கோடுகளையோ 
கொண்ட நேமவரையம் அமை ( 1 .... 12 ) . 


kiti 


R , 
R , 


1 . 


k + t , 


k = 234.5 
1 , = தொடக்க வெப்பநிலை , ( 0 - 150 ) ° C . 


t , 


- 


RR 


இறுதி வெப்பநிலை , ( 0 - 150 ) ° C. 
தொடக்க மின் தடை , ( 0 - 20 ) ஓம் . 
இறுதி மின் தடை , ( 0 - 20 ) ஓம் . 


R9 


2. d3H 


2mir 


H = புலவலிமை ( field inténsity ) , ( 0 - 50 ) கோடுகள் 

செ.மீ. 
1 கம்பியில் உள்ள மின்னோட்டம் , ( 0 - 500 ) ஆம் 

பியர் . 


ஆரம் , ( 1 - 10 ) செ.மீ. 
d = தூரம் , ( 1 - 20 ) செ.மீ. 


w2 


3 . 


u + 2 
y - 1 


sin 8 


u ( 0 - 5 ) ; V ( 4 - 8 ) ; w ( 1 - 3 ) ; 0 ( 0 ° - 90 ° ) . 


4. uº + y2 


w ? + 12 


u ( 0 - 10 ) ; v ( 0 - 10 ) ; w ( 0 - 10 ) ; t ( 0 - 10 ) . 


0.6 


5. * = C ) " 


x = செயல் ஆற்றல் , ( 1 - 40 ) அலகுகள் . 


இணைக்குறியிணைப்புக் கோடுகளும் ...... 


237 


X , செயல் ஆற்றல் , ( 1 - 40 ) அலகுகள் . 
y விலை , ( 100 - 10,000 ) ரூபாய் . 
Y , = விலை , ( 100 - 10,000 ) ரூபாய் . 


x , y இவற்றில் 1 என்ற கீழ்க்குறி தெரிந்த பொறியியல் சாத 
னத்திற்கும் ( equipment ) , 2 என்ற கீழ்க்குறி தெரியாத பொறி 
யியல் சாதனத்திற்கும் உரியன . 


6. / 


E 
r + R 


I = மின்னோட்டம் , ( 0 - 120 ) ஆம்பியர் . 
E மின்னியக்கு விசை , ( 0 - 6 ) வோல்ட்டு . 
r = உள் மின் தடை ( internal resistance ) , ( 0.05 - 0.1 ) 

ஓம் . 
R = புற மின் தடை ( external resistance ) , ( 0 - 12 ) ஓம் . 


8 . 


A 


h ( a + b ) 

2 . 


A = சரிவகத்தின் (trapezium ) பரப்பு , செ.மீ. ? 
h இணைப் பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் . 

( 0 - 100 ) செ.மீ. 

ஓர் இணைப்பக்கம் , ( 0 - 500 ) செ.மீ .: 
b = மற்றோர் இணைப்பக்கம் , ( 0 - 200 ) செ.மீ. 


8 
. 


V 


Th + 


( A D ’ + d ? ) 


9 


h ( 0 - 10 ) ; D ( 0 - 30 ) ; 


d (0 - 20 ) ; v ( 0 - 5000 ) 


w ? 


9 . 


ܙܙܐܢܐܬ 


5 


10. V 


u ( 0 - 10 ) ; y ( 1 - 4 ) ; w ( 0 - 3 ) ; t ( 6 - 12 ) 

T ( R2 - r ? ) h 
V உள்ளீடற்ற குழாயின் கன அளவு , செ.மீ. 
R = வெளி ஆரம் , ( 2 - 6 ) செ.மீ. 

உள் ஆரம் , ( 1 - 5 ) செ.மீ. 
h நீளம் , ( 0 - 100 ) செ.மீ. 


1 


- 


- 


238 


நேமவரைவியல் 


11. u + v = wt 


u ( 0 - 20 ) ; v ( 0 - 40 ) ; w ( 0 - 10 ) ; t ( 2 - 6 ) . 


k 


12. E 


ta 


F = உலோகத்தின் ( metal ) நீட்சி வலிமை ( tensile 

strength ) , ( 10 - 50 ) கி.கி.மி.மீ .2 


k 


தடிப்பு , ( 10 - 90 ) மி.மீ. 
பருப்பொருளைச் ( material ) 

( material ) சார்ந்த மாறிலி 
( 10 - 50 ) கி.கி / மி.மீ . ? 


மாறிலி , 


a = பருப்பொருளைச் சார்ந்த மற்றொரு 

( 0.2 - 0.7 ) . 


6. ஒரு புள்ளியில் சந்திக்கும் 

அளவுகோல்கள் 


(( Concurrent Scales ) 


1 


18 . 


II 


/ + - 


என்ற வகைச் 


சமன்பாடு 


f . ( u ) 


J. ( w ) 


இவ் வகைச் சமன்பாடு , மின்னியல் ( electricity ) . ஒளியியல் 
( optics ) , வெப்பமாற்றம் ( heat transfer ) பற்றிய சணக்குகளில் 
அடிக்கடி வரும் . இச்சமன்பாட்டுக்கு மூன்று இணையளவு 
கோல்களைக் கொண்ட நேமவரையம் அமைக்கலாம் . இருப் 
பினும் அதைவிட மிக எளிமையாக , ஒரு புள்ளியில் சந்திக்கும் 
மூன்று அளவுகோல்களைக் கொண்ட நேமவரையத்தை இச் சமன் 
பாட்டுக்கு அமைக்கலாம் . மூன்று அளவுகோல்களும் சந்திக்கும் 
புள்ளியே இந்த மூன்று அளவுகோல்களுக்கும் தொடக்கப் 
புள்ளியாகும் . 


ஒரு புள்ளியில் சந்திக்கும் அளவுகோல்களைக் கொண்ட நேம 
வரையத்திற்கு ஆரை நேமவரையம் (radial nomogram ) என்றும் , 
விசிறி விளக்கப் படம் ( Fan chart ) என்றும் , F - விளக்கப் படம் 
( F - chart ) என்றும் வேறு பெயர்கள் உண்டு . கொடுக்கப்பட்ட 
சமன்பாட்டுக்கு ஆரை நேமவரையம் அமைக்கும் முறையை 
இப்பொழுது காணலாம் . அளவுகோல் சமன்பாடுகளை 


x = mi fl ( u ) 
V = m , f ( 1 ) 
z = m f ( w ) 


எனக் கொள்க . இம் மூன்று அளவுகோல்களையும் படம் 97 - இல் 
காட்டியுள்ளபடி A வழியாகச் செல்லும் மூன்று நேர்கோடுகளிஷ் 


240 


நேமவரைவியல் 


மீது அமைக்கவேண்டும் . ul , I - அளவுகோல்கள் வெளிக்கோடு 
களின் மீது இருக்கவேண்டும் . மூன்று அளவுகோல்களுக்கும் A 
என்ற புள்ளியே தொடக்கப் புள்ளியாக இருக்கவேண்டும் . சமன் 


10 


E 


8 


A 


படம் 97 


பாட்டை நிறைவு செய்யும் வகையில் உள்ள u , v , w- மதிப்புகள் 
ஒரே நேர்கோட்டில் அமையவேண்டுமெனில் , அளவுகோல் 
குணகங்களிடையே உள்ள தொடர்பு என்ன ? 

u , -மதிப்புகளை இணைக்கும் BC என்ற குறியிணைப்புக்கோடு 
w- அச்சை D என்ற புள்ளியில் வெட்டட்டும் . எனவே , AB 
AC = y , AD 

E , F என்ற புள்ளிகள் முறையே u , v- அச்சு 
களின் மீது இருக்குமாறு AC- க்கு இணையாக DE- ஐயும் AB- க்கு 
இணையாக DF- ஐயும் வரைக . 

AE x என்க . AF = y என்க . 
EBD , ABC என்ற வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து 

EB ED 
AB AC 


z . 


V 


அதாவது 


X 


} 


x 


J 


அதாவது 


+ 


1 


11 


X 


. 


x , y இவற்றின் சார்பு மதிப்புகளைப் பதிலிட . 

x 

y 

+ 
m , f . (u ) m , f . (v ) 


1 


ஒரு புள்ளியில் சந்திக்கும் ...... 


241 


இச் சமன்பாடு 


1 


1 


1 


+ 


i! 


1 ,( ! ) 


என்ற கொடுக்கப்பட்ட சழன்பாட்டைக் குறிக்க வேண்டுமெனில் 


xx 



111 , 


= 1( 11 ) 


எனவே x 


my f ( w ) 
m , f ; ( 14 ) 





X 


111 . 


மேலும் 


* 


M 


எனவே 


1 


= 7 


மேற்சொன்ன தொடர்புகள் ! - அளவுகோலை அமைக்கப் பயன் 
படுகின்றன . 
1 

1 
+ 

f . ( u ) f ( 1 ) f ( w ) 
என்ற சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கவேண்டுமெனில் 
முதலில் 

m , f ( u ) 

y = m , f . ( ) 
என்ற அளவுகோல்களை இரண்டு வெட்டிக்கொள்ளும் நேர்கோடு 
களின் மீது 

அமைக்கவேண்டும் . இரண்டு நேர்கோடுகளும் 
வெட்டிக்கொள்ளும் புள்ளியே , u , i- அளவுகோல்கள் இரண்டுக்கும் 
தொடக்கப் புள்ளியாக இருக்கவேண்டும் . பின்னர் w - அச்சின் 
இருப்பிடத்தைக் கண்டுபிடிக்கவேண்டும் . இதற்கு !! , ! - அச்சு 
களின் மீது முறையே E , F என்ற புள்ளிகளை AE : AF = ni : M. 
என்றிருக்குமாறு குறித்துக்கொண்டு AEDF என்ற இணைவகத்தை 
( parallelogram ) அமைக்கவேண்டும் . AD என்ற மூலைவிட்டக் 
கோடே W- அச்சாகும் . w- அளவுகோலை அமைக்க my - இன் 
மதிப்பைக் காணவேண்டும் . m ; - இன் மதிப்பைக் காணாமலும் 
W- அளவுகோலை அமைக்கலாம் . இதற்கு 

my 1 ( 11 ) 
என்னும் w- வின் 

துணையளவு கோலை u- அச்சின் மீது 4 - ஐத் 
தொடக்கப் புள்ளியாகக் கொண்டு , -- அளவுகோல் செல்லும் 

16 


= my 


242 


நேமவரைவியல் 


திசையில் அமைக்கவேண்டும் . துணையளவுகோலின் அளவுக் 
குறியீடுகள் வழியே , - அச்சுக்கு இணையாக நேர்கோடுகள் 
வரைந்தால் இக்கோடுகள் W- அச்சை ஒத்த அளவீடுகளில் 
வெட்டும் . 


y = n , f ( w ) 


என்னும் -வின் துணையளவுகோலை ! - அச்சின் மீது A-ஐத் தொடக் 
கப் புள்ளியாகக் கொண்டு , v- அளவுகோல் செல்லும் திசையில் 

W- அளவுகோலை அமைக்கலாம் . இப்பொழுது 
துணையளவுகோலின் அளவுக்குறியீடுகள் வழியே u- அச்சுக்கு 
இணையாக நேர்கோடுகளை வரைந்தால் இக் கோடுகள் 1 - அச்சை 
ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . 


அமைத்தும் 


துணையளவுகோலும் , துணையளவுகோலின் அளவுக்குறி 
யீடுகள் வழியே அல்லது ப - அச்சுக்கு இணையாக வரையப்பட்ட 
கோடுகளும் நேமவரையத்தில் இருக்கத் தேவையில்லை ஆதலால் , 
அவற்றை W- அளவுகோலை அமைத்து முடித்ததும் துடைத்தழித்து 
விடலாம் . 


w- அளவுகோலை , m , - இன் மதிப்பைக் கணக்கிட்டும் 
அமைக்கலாம் . படம் 97 - இல் , A AED- யிலிருந்து 


AD .: 


AE + ED ) - 2AE . ED cos AED 


2x y cos ( 180 ° - 7 ) . 


அதாவது z ? 

= x + y 2 
இச்சமன்பாட்டில் 


x = m , f . ( w ) , y = m , f , ( w ) , z = m.f. ( w ) - 
என்று பதிலிட்டுச் சுருக்கினால் 


m , 


m + m , + 2m , m , cos 8 


எனவே m , = 


Vm,? + m , + 2m , m , cos 0 


ஆகவே u , V- அளவுகோல்களுக்கிடையே உள்ள கோணமான 6 
வை வசதிக்கேற்ப எடுத்துக்கொண்டு m , - இன் மதிப்பைக் 
கணக்கிட வேண்டும் . பின்னர் w- அச்சின் மீது 


z = m , f , ( w ) 


என்ற அளவுகோலை அமைக்க வேண்டும் . 


W- அளவுகோலின் 


இரு புள்ளியில் சந்திக்கும் 


243 


தொடக்கப் புள்ளி , u , y- அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளி 
யுடன் ஒன்றியிருக்கும் என்பதை நினைவிற் கொள்க . 


குறிப்பு : 
x my fs ( w ) , y m , f , ( w ) , z 

n , f ( w ) என்பதால் 
x : y : z 

m1 : m , : ms . எனவே , W- அச்சை அமைக்க 
வரையும் இணைவகத்தில் AE , AF என்ற பக்கங்களின் நீளங்கள் 
முறையே my , m , என்பவற்றிற்கு விகிதசமமாக இருக்குமென்றும் , 
A வழியாகச் செல்லும் மூலைவிட்டத்தின் நீளம் m ; - க்கு விகித 
சமமாக இருக்குமென்றும் தெரிகிறது . 


1 


1 


J. ( u ) 


1 
fs ( w ) 


f , ( ) 


என்ற 


சமன்பாட்டுக்கு 
சமன்பாட்டை 


நேமவரையம் 


அமைக்க , 


1 


1 
+ 

fs ( w ) 


1 
f. ( u ) 


f , ( ) 


என 


மாற்றி எழுதிக்கொண்டு , 
பின்பற்றலாம் . அல்லது 


மேற்கூறிய முறையைப் 


y = m , f , ( v ) 
என்ற y- அளவுகோலை மட்டும் படம் 97 - இல் அமைத்ததற்கு 
எதிர்த்திசையில் அமைத்து , W- அளவுகோலை அமைப்பதிலோ 
வேறு எதிலுமோ எவ்வித மாற்றமும் செய்யாமல் இருக்க 
வேண்டும் . 

1 
fi ( u ) 

- - , 
f , (v ) f ( w ) 


1 


என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் ப - அளவு கோலானது , 
v , w- அளவுகோல்களுக்கிடையில் இருப்பதைக் காணலாம் . 


எடுத்துக்காட்டு 34 


1 


1 


என்ற சமன்பாட்டுக்கு ஒரு 


1 
R 


நேம 


R , + R 


R, 


வரையம் அமை . இதில் 


244 


நேமவரைவியல் 


R , 


R 


முதற்கம்பியில் உள்ள மின் தடை. , ( 0 - 400 ) ஓம் . 

இரண்டாம் கம்பியில் உள்ள மின் தடை.. , ( 0 - 300 ) ஓம் . 
= நிகர் ( equivalent ) மின் தடை , ஓம் .. 


R 


அளவுகோல் சமன்பாடுகளை 


R.- க்கு 


x = my R 


1 


R , - க்கு 


J = m , R , 


எனக் கொள்க . R -இன் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் 


m1 ( 400 - 0 ) 
40011 


m ) 


0.02 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 
R , - இன் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் 


m , ( 300 - 0 ) 


300 m , 


m2 


= 0.03 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . R , , R , - அளவு 
கோல்களின் நீளங்கள் சமமாக இருக்கத் தேவையில்லை . இப் 
பொழுது குறியீட்டுச் சமன்பாடுகள் 


x = 0.02 R. 


0.03 R. 


ஆகும் . A- ஐத் தொடக்கப் புள்ளியாகக் கொண்டு , R. , R , 
அளவுகோல்களை A வழியாகச் செல்லும் இரண்டு நேர்கோடு 
களின் மீது அமைக்கவேண்டும் ( படம் 98 ) . பின்னர் , 
R- அச்சை வரையவேண்டும் . இதற்கு A- யிலிருந்து R , , R , 
அச்சுகளின் மீது m , : 111 , அதாவது 2 : 3 என்ற விகிதத்தில் 
நீளங்களை அளந்து , இந் நீளங்களை அடுத்துள்ள பக்கங்களாகக் 
(adjacent sides ) கொண்ட இணைவகத்தை அமைக்கவேண்டும் . 
A வழியாகச் செல்லும் , இணைவகத்தின் மூலை விட்டக்கோடே 
R- அச்சாகும் . 


x = m | R 
அதாவது x = 0.02 R 


ஒரு புள்ளியில் சந்திக்கும் .... 


245 


300 


R2 


200 


R 


200 


150 


100 


100 


50 


R , 


100 


200 


300 


400 


படம் 98 


என்ற R- இன் துணையளவுகோலை , R ,-அச்சின் மீது A- ஐத் 
தொடக்கப் புள்ளியாகக் கொண்டு , R.- அளவுகோல் செல்லும் 
திசையில் அமைத்து , துணையளவுகோலின் அளவுக்குறியீடுகள் 
வழியே R , - அச்சுக்கு இணையாகக் கோடுகள் வரைந்தால் இக் 
கோடுகள் R- அச்சை ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . இவ்வாறு 
R- அளவுகோலை அமைத்ததும் அதை அமைக்கப் பயன்படுத்திய 
துணையளவுகோலையும் , துணையளவுகோலின் அளவுக் குறியீடுகள் 
வழியாக வரைந்த இணைகோடுகளையும் துடைத்தழித்து 
விடலாம் . R. , R , இவற்றின் , மேல் எல்லைகளுக்குரிய அளவுக் 
குறியீடுகளை இணைக்கும் நேர்கோடு R- அச்சை வெட்டும் புள்ளி 
முடிய R- அளவுகோலில் அளவீடு செய்தால் போதும் . 


எடுத்துக்காட்டு 35 


1 


2 


1 
be 


என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேம 


a . 


C 


வரையம் அமை . a ( 2 - 5 ) ; 5 ( 1 - 4 ) ; C ( 10 - 50 ) . 


246 


நேமவரைவியல் 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 


1 


1 
a2 


என எழுதிக் கொள்க . அளவுகோல் சமன்பாடுகளை 


a- க்கு 


my 


a2 


b- க்கு y = m , 


m , b2 


எனக் கொள்க . a- அளவுகோலின் கீழ் எல்லை 2 என்றாலும் இந்த 
அளவுகோலின் தொடக்கப் புள்ளியைக் குறிக்க வேண்டியிருப்ப 
தால் a- யின் நெடுக்கத்தை ( 0 - 5 ) எனக் கொள்க . இதே 
காரணத்திற்காக b- யின் நெடுக்கத்தை ( 0 - 4 ) எனக் கொள்க . 
a- யின் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் = m ( 5 " - 0 ) 


25 my 


my = 0.2 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 
யின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m , ( 42 0 ) 


16 m , 


m , = 0.3 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே , குறியீட்டுச் 
சமன்பாடுகள் 


x = 0.2 a2 


y = 0.352 


ஆகும் . , 

a , b- அளவுகோல்களை இரண்டு வெட்டிக்கொள்ளும் 
நேர்கோடுகளின் மீது அமைக்கவேண்டும் ( படம் 99 ) . வசதிக்காக 
இக் 
இக் கோடுகளைச் செங்குத்துக் கோடுகளாக எடுத்துக் 
கொள்ளலாம் . a , b- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளி 
யானது , a , b- அளவுகோல்கள் வெட்டிக்கொள்ளும் புள்ளியாக 
இருக்கவேண்டும் . இப் புள்ளியை A என்க . c- அச்சை வரைய 
அமைக்கப்படும் இணைவகத்தின் பக்கங்களை a , b- அச்சுகளின் மீது 
A-யிலிருந்து அளந்து கொள்ளவேண்டும் . கொடுக்கப்பட்ட 
சமன்பாடு 


1 


1 


f (u ) 


1 
f , (v ) 


f , ( w ) 


ஒரு புள்ளியில் சந்திக்கும் ...... 


247 


2 


의 


2 


3 


4 


10 


20 


30 


1 


40 


படம் 99 


என்ற வகையைச் சேர்ந்ததால் , இணைவகத்தை அமைக்க a 
அச்சின் மீது அளந்து கொள்ளும் நீளத்தை a- அளவுகோல் செல் 
லும் திசையிலும் , b - அச்சின் மீது அளந்து கொள்ளும் நீளத்தை 
b- அளவுகோல் செல்லும் திசைக்கு எதிர்த்திசையிலும் அளந்து 
கொள்ளவேண்டும் . a , b- அச்சுகளின் மீது அளக்கப்பட்ட 
நீளங்கள் 2 : 3 என்ற விகிதத்தில் இருக்கவேண்டும் . A வழியாகச் 
செல்லும் , இணைவகத்தின் மூலைவிட்டக்கோடே ( -அச்சாகும் . 
பின்னர் அளவுகோலை அமைக்க 


248 


நேமவரைவியல் 


** - , ( 3 ) 


அதாவது 


0.10 


என்ற - யின் துணையளவுகோலை 1 அச்சின் மீது A- ஐத் தொடக்கப் 
புள்ளியாகக் கொண்டு , a- அளவுகோல் செல்லும் திசையில் 
அமைக்க வேண்டும் . துணையளவுகோலின் அளவுக் குறியீடுகள் 
வழியே -அச்சுக்கு இணையாகக் கோடுகள் வரைந்தால் இக் 
கோடுகள் ( -அச்சை ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . ( -அளவுகோலை 
அமைக்க , - யின் துணையளவுகோலை -அச்சின் மீது அமைத்தால் 
துணையளவுகோலை 6 - அளவுகோல் செல்லும் திசைக்கு எதிர்த் 
திசையில் அமைக்கவேண்டும் என்பதை நினைவிற் கொள்ள 
வேண்டும் . 


+ 


1 
f . (v ) 


+ 


1 
19 . 

f .( u ) 
சமன்பாடு 


1 
f , ( w ) 


+ 


1 

என்ற வகைச் 
In (t ) 


1 


hta + + + c) 


1 
fl( u ) 


1 
f , ( v) 


-- 


fat ) 


என்ற நான்குமாறிச் சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கும் 
முறையை முதலில் அறிந்து கொள்ளலாம் . இச்சமன்பாட்டை 


1 


1 


1 


+ 


ficu ) 


. 


q 


1 
fs ( w ) 


1 
f (t ) 


என்னும் இரண்டு மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக் 
கொள்ளவேண்டும் . இதில் 4 என்பது ஓர் இடைநிலைமாறி ஆகும் . 
u , v , 4 என்ற மூன்று மாறிகளைக்கொண்ட சமன்பாட்டுக்கு , ஒரு 
புள்ளியில் சந்திக்கும் மூன்று அளவுகோல்களைக் கொண்ட நேம 
வரையத்தை முதலில் அமைக்கவேண்டும் . மூன்று அளவு 
கோல்களும் சந்திக்கும் புள்ளியே மூன்று அளவுகோல்களுக்கும் 
தொடக்கப் புள்ளியாகும் . இப்புள்ளியை A என்க ( படம் 100 ) . 


249 


ஒரு புள்ளியில் சந்திக்கும் 


T 


S 


A 


படம் 100 


பின்னர் q , w , t என்ற மாறிகளைக் கொண்ட சமன்பாட்டுக்கு . 
A வழியாகச் செல்லும் மூன்று அளவுகோல்களைக் கொண்ட 
நேமவரையத்தை அமைக்கவேண்டும் . இம்மூன்று அளவுகோல் 
களின் தொடக்கப் புள்ளியும் A என்ற புள்ளியேயாகும் . மேலும் 
u , v , q என்ற மாறிகளைக் கொண்ட சமன்பாட்டுக்குரிய நேம 
வரையத்தில் அமைத்த 4 - அளவு கோலையே , q , w , 1 என்ற 
மாறிகளைக்கொண்ட சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்திலும் 
பயன்படுத்தவேண்டும் . q என்னும் மாறி ஓர் இடைநிலைமாறி 
ஆதலால் , q- அளவுகோலின் மீது அளவுக்குறியீடுகள் செய்யத் 
தேவையில்லை . அளவுகோல் சமன்பாடுகளை 


x = m , f . ( u ) 
y myf ( v ) 


z = m34 


r = m4f , ( w ) 
$ = m ; f . ( t ) 


எனக் கொள்க . my , m , இவற்றின் மதிப்புகளை வசதிக்கேற்பத் 
தேர்ந்தெடுத்துக்கொண்டு u , V- அளவுகோல்களை அமைக்க 
வேண்டும் . 

பின்னர் u , y - அச்சுகளின் மீது முறையே m , 
m , என்பவற்றிற்கு விகிதசமமான நீளங்களை 


A-யிலிருந்து 


250 


நேமவரைவியல் 


அளந்து , இவற்றை அடுத்துள்ள பக்கங்களாகக் கொண்ட இணை 
வகத்தை அமைக்கவேண்டும் . இணைவகத்தில் A வழியாகச் 
செல்லும் மூலைவிட்டக்கோடே ( - அச்சாகும் . 

பின்னர் m4- இன் 
மதிப்பை வசதிக்கேற்பத் தேர்ந்தெடுத்துக் கொண்டு W- அளவு 
கோலை அமைக்கவேண்டும் . பின்னர் 4 , w- அச்சுகளின் மீது 
முறையே m ,, m , என்பவற்றிற்கு விகிதசமமான நீளங்களை 
A- யிலிருந்து அளந்து , இவற்றை அடுத்துள்ள பக்கங்களாகக் 
கொண்ட இணைவகத்தை அமைக்கவேண்டும் . 
இணைவகத்தில் A வழியாகச் செல்லும் மூலைவிட்டக் கோடே ! 
அச்சாகும் . -அச்சை அமைப்பதற்கு 1 ,-இன் மதிப்பு தேவைப் 
படுகிறது . 

எனவே q- அளவுகோலின் மீது அளவுக் குறியீடுகள் 
செய்யத் தேவையில்லை எனினும் , அதன் அளவுகோல் 
குணகத்தைக் கணக்கிட வேண்டியுள்ளது . ஏ- அச்சை வரைவதற்கு 
அமைத்த இணைவகத்தின் பக்கங்கள் my , m , என்பவற்றிற்கும் , 
A வழியாகச் செல்லும் மூலைவிட்டத்தின் நீளம் 1 , -க்கும் விகித 
சமமாக இருக்கும் என முன்பே விளக்கப்பட்டுள்ளது . எனவே 
பு - அச்சை வரைவதற்கு அமைத்த இணைவகத்தில் A வழியாகச் 
செல்லும் மூலைவிட்டத்தின் நீளத்தை அளந்து , அதிலிருந்து m , 
இன் மதிப்பைக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் . அல்லது 


my 


Vm + m , + 2m , m , cos I 


என்ற தொடர்பிலிருந்து , 1 , -இன் மதிப்பைக் காணலாம் . இங்கு , 
0 என்பது u , V. அளவுகோல்களுக்கிடையே உள்ள கோணம் ஆகும் 


in -இன் 


என்று 


மதிப்பைக் கணக்கிடாமலும் , 1- அச்சின் 
இருப்பிடத்தைக் கீழ்க்கண்டவாறு கண்டுபிடிக்கலாம் . u , V- அச்சு 
களின் மீது முறையே P , Q என்ற புள்ளிகளை AP : AQ = m : m , 

இருக்குமாறு எடுத்துக்கொண்டு , APRO என்ற 
இணைவகத்தை அமைத்தால் AR என்ற மூலைவிட்டக்கோடே ( 
அச்சாகும் . மேலும் , AP : AQ : AR = m : m , . ms . t- அச்சை 
வரைவதற்கு W- அச்சின் மீது S என்ற புள்ளியை AR : AS = 
m , : m , என்று இருக்குமாறு எடுத்துக் கொண்டு ARTS என்ற 
இணைவகத்தை அமைக்கலாம் . AT என்ற மூலைவிட்டக்கோடே 
t- அச்சாகும் . 

AP : AQ : AR my : m , : my 


AR : AS 


ms : m4 


என்ற விகிதச் சமன்பாடுகளிலிருந்து 

AP : AQ : AS = m : m , : m4 


ஒரு புள்ளியில் சந்திக்கும் 


251 


* 


எனத் தெரிகிறது . எனவே , u , v , W- அச்சுகளின் மீது முறையே 
P , Q , S என்ற புள்ளிகளை AP : AQ : AS mi : m , : ms 
என்றிருக்குமாறு எடுத்துக்கொண்டு படம் 100 - இல் காட்டிய 
வாறு இணைவகங்களை அமைத்தால் (-அளவுகோலுக்குரிய கோடு 
கிடைத்துவிடும் . 

t- அளவுகோலை அமைப்பதற்கு 4 - அச்சின் 
மீதோ , w- அச்சின் மீதோ -யின் துணையளவுகோலை முதலில் 
அமைக்கவேண்டும் . q- அச்சின் மீது துணையளவுகோல் அமைக் 
கப்படுமாயின் , my-இன் மதிப்பு வேண்டியிருக்கும் . t- அச்சை 
வரைவதற்கே 1 , -இன் மதிப்பைக் கணக்கிடாமல் வேறு முறை 
பின்பற்றப்படுகிறது . 

எனவே , 1 - அளவுகோலை அமைக்க , W 
அச்சின் மீது A- ஐத் தொடக்கப் புள்ளியாகக் கொண்டு w 
அளவுகோல் செல்லும் திசையில் 


z 


myf ( 1 ) 


என்ற t- யின் துணையளவுகோலை அமைக்கவேண்டும் . பின்னர் 
துணையளவுகோலின் அளவுக்குறியீடுகள் வழியே , ( - அச்சுக்கு 
இணையாக நேர்கோடுகள் வரைந்தால் , இக் கோடுகள் 1- அச்சை 
ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . t- அளவுகோலை அமைத்து 
முடித்ததும் , -யின் துணையளவுகோலையும் ( -அச்சுக்கு இணையாக 
வரைந்த கோடுகளையும் துடைத்தழித்துவிடலாம் . 


முதலில் 


u , v , W ,- மதிப்புகள் கொடுக்கப்பட்டு , - யின் மதிப்பைக் 
கேட்டால் , u , v- மதிப்புகளை இணைக்கும் குறியிணைப்புக்கோட்டை 
வரையவேண்டும் . 

பின்னர் 

இக்குறியிணைப்புக் 
கோடானது q- அச்சை வெட்டும் புள்ளியையும் , w- வின் மதிப்புக் 
கான புள்ளியையும் இணைக்கும் இரண்டாவது குறியிணைப்புக் 
கோட்டை வரையவேண்டும் . 

ரண்டாவது குறியிணைப்புக் 
கோடு t- அளவுகோலைத் தேவையான மதிப்பில் வெட்டும் . இந் 
நேமவரையத்தில் q- அளவுகோல் ஓர் இயக்குமைய அளவு 
கோலாகப் பயன்படுகிறது . 


நான்கு மாறிச் சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைத்த 
முறையை விரிவுபடுத்தி 


1 


1 
f , ( v ) 


1 

+ 
f ( u) 


1 
+ + ... 

f , ( w ) 


... 


f ( t ) 


1 


என்ற --மாறிச் சமன்பாட்டுக்கு , ஒரு புள்ளியில் சந்திக்கும் 
அளவுகோல்களைக்கொண்ட நேமவரையத்தை அமைக்கலாம் . 


252 


நேமவரைவியல் 


n 


இதற்கு ( n - 3 ) இடைநிலை மாறிகளைப் பயன்படுத்தி , கொடுத் 
துள்ள சமன்பாட்டை ( n - 2 ) மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்து 
எழுதிக்கொள்ள வேண்டும் . அமைக்கப்பட்ட நேமவரையத்தில் 

அளவுக்குறியீடு செய்த அளவுகோல்களும் , ( n - 3 ) அளவுக் 
குறியீடு செய்யப்படாத அளவுகோல்களும் இருக்கும் . அளவுக் 
குறியீடு செய்யப்படாத அளவுகோல்கள் யாவும் இயக்கு மையக் 
கோடுகளாகப் பயன்படுகின்றன . இந்த நேமவரையத்தைப் பயன் 
படுத்தி ஒரு மாறியின் மதிப்பைக் காண ( n - 2 ) குறியிணைப்புக் 
கோடுகள் தேவைப்படும் . 


எடுத்துக்காட்டு 36 


1 


1 


1 
R 


+ 


= 


என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேம 


+ 


R , 


R. , 


3 


வரையம் அமை . 


R , முதற் கம்பியில் உள்ள மின் தடை , ( 0 - 70 ) ஓம் . 
R , இரண்டாம் கம்பியில் உள்ள மின் தடை , ( 0-150 ) ஓம் . 

மூன்ளூம் கம்பியில் உள்ள மின் தடை , ( 0 - 120 ) ஓம் . 
R நிகர் மின் தடை ஓம் . 
கொடுத்துள்ள சமன்பாட்டை 


R3 


1 


+ 


+ 


111 


R , 


R. 


பு 


1 


1 


1 


+ 


11 


4 


K 


R 


என்ற இரு சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக் கொள்க , அளவு 
கோல் சமன்பாடுகளை 


X 


m , R. 


y = m , R , 


z = m , R , 


எனக் கொள்க . m = 0.8 , m , = 0.4 , m = 0.5 எனத் தேர்ந் 
தெடுத்துக் கொள்ளலாம் . எனவே my : m , : 11 , = 8 : 4 : 5 . 
R. Ry . R , - அளவுகோல்களை ஒரு புள்ளியில் சந்திக்கும் மூன்று 
நேர்கோடுகளின் மீது அமைக்க வேண்டும் ( படம் 101 ). மூன்று 


253 


ஒரு புள்ளியில் சந்திக்கும் ...... 


அளவுகோல்களும் சந்திக்கும் புள்ளியே மூன்று அளவுகோல் 
களுக்கும் தொடக்கப் புள்ளியாக இருக்க வேண்டும் . 

பின்னர் 
R ,. R. , R , - அச்சுகளின் மீது முறையே 4 செ.மீ , 2 செ.மீ , 
2.5 செ.மீ. நீளங்களைத் தொடக்கப் புள்ளியிலிருந்து அளந்து 
படம் 100 - இல் விளக்கிக் காட்டியபடி இணைவகங்களை அமைத்து 
q , R- அளவுகோல்களுக்குரிய கோடுகளை வரையவேண்டும் . 


z 


m , R 


அதாவது - 


0.5 R 


என்ற R - இன் துணையளவுகோலை R. - அச்சின் மீது அமைத்து , 
இந்தத் துணையளவுகோலின் அளவுக்குறியீடுகள் வழியே 
4 - அச்சுக்கு இணையாகக் கோடுகள் வரைந்தால் இக்கோடுகள் 


R2 


70 


( 120 


150 


100 


POO 


రం 


50 


100 


* 


30 


20 


(Rq - R2 ) 
( q- R- Ry) 


R | 
70 


o 


10 


20 


30 


50 


ல 


படம் 101 


R - அச்சை ஒத்த அளவுக்குறியீடுகளில் வெட்டும் . R , , R , 

R R , 
அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளியே R - இன் துணையளவு 
கோலுக்கும் R - அளவுகோலுக்கும் தொடக்கப் புள்ளியாக 
அமையும் . R- அளவுகோலில் எதுமுடிய அளவீடு செய்யவேண்டும் 
என்பதைச் சமன்பாட்டிலிருந்து கணக்கிட்டுக் கொள்ளலாம் 
அல்லது R ,. R ,, R , இவற்றின் மேல் எல்லைகளுக்குரிய R - இன் 
மதிப்புக்கான புள்ளியைக் குறியிணைப்புக் கோடுகளை வரைந்து 


254 


நேமவரைவியல் 


கண்டுபிடித்துக்கொண்டு , அப்புள்ளி முடிய R - அளவுகோலில் 
அளவீடுகள் செய்தால் போதுமானது . R - அளவுகோலை அமைத்து 
முடித்ததும் அதை 

அமைக்கப் பயன்படுத்திய துணையளவு 
கோலையும் , துணையளவு கோலின் அளவுக்குறியீடுகள் வழியாக 
வரைந்த இணைகோடுகளையும் துடைத்தழித்துவிடலாம் . R , - 30 , 
R , = 100 , R. 

எனில் R - இன் 

மதிப்பைக் 
அனமத்து முடிக்கப்பட்ட நேமவரையத்தில் குறியிணைப்புக் 
கோடுகள் வரையப்பட்டுள்ளன . R - இன் மதிப்பு ஏறத்தாழ 
18 எனத் தெரிகிறது . 


= 80 


காண 


பயிற்சி 

கீழ்க்கண்ட சமன்பாடுகளுக்கு ஒரு புள்ளியில் சந்திக்கும் 
அளவுகோல்களைக் கொண்ட நேமவரையங்கள் அமை ( 1 - 10 ) . 


1 


1 


1 
. 


+ 


- + 


f = குவியத்தூரம் (focal length ) , செ.மீ. 

பொருளின் தூரம் , ( 0 - 300 ) செ.மீ. 
பிம்பத்தின் ( image ) தூரம் , ( 0 - 300 ) செ.மீ . 


H 


1 


2. H | 

= 


= 


1 


1 


1 


+ 


h , 


h , 


H = வெப்ப மாற்றத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட 

படலக் கெழு , ( Combined film coefficient ) , 
h ... நீர்ப்படலக் கெழு ( Water film coefficient ) , 

( 100 - 500 ) . 


11 , 


வாயுப்படலக் கெழு ( Gas film coefficient ) , 
( 300 - 1200 ) . 


3 . 


+ - + = + 


u ( 0 - 10 ) ; " ( 0 - 10 ) . 


4 . 


2 
+ 

y + 1 


u - 1 


u ( 1 - 8 ) ; v ( 0 - 5 ) . 


ஒரு புள்ளியில் சந்திக்கும் 


255 


1 


1 


1 


5 . 


+ 


sin A 


sin B 


sin C 


A ( 0 ° - 90 ° ) ; B ( 0 ° - 90 ° ) . 


2 S1S ? 


6 . 


S 


S1 + s , 
S. போகும் பொழுது வேகம் , ( 0 - 300 ) கி.மீ. / மணி . 
3 . வரும்பொழுது வேகம் , ( 0 - 500 ) கி.மீ. / மணி . 
S = சராசரி வேகம் , கி.மீ. / மணி . 


7 . 


E = 


9 KG 
3K + G 


E = யங்கின் குணகம் ( Young s modulus), ( 0.3 - 5 ) . 
K = இறுக்கக் குணகம் (compression mod : tlus ) . 
G = விரைப்புக் குணகம் ( rigidity modulus ) , ( 0.2 - 0.8 ) 


8 . 


D = 


4 wd 
w + 2d 


W 


வாய்க்காலின் அகலம் . ( 1 - 30 ) செ.மீ. 
d ) நீர்மத்தின் ஆழம் , ( 1 - 20 ) செ.மீ. 
D = 

நிகர் விட்டம் , செ.மீ. 


9 . 


+++++ - + 


a ( 0 - 5 ) ; b ( 0 - 5 ) ; c ( 0 - 5 ) . 


10 . 


+ + ----- 


u ( 0 - 5 ) ; v ( 0 - 8 ) ; w ( 0 - 10 ) . 


7. மீண்டும் வரும் மாறிகள் 

( Recurrent Variables ) 


இதுவரை அமைத்த நேமவரையங்களுக்குரிய சமன்பாடு 
களில் ஒவ்வொரு மாறிக்கும் ஒவ்வொரு சார்பே வந்தது . 


u + I2 = 


log 1w 


என்ற சமன்பாட்டில் 4 என்ற மாறிக்கு w , log w என்ற இரு 
சார்புகள் வந்துள்ளன . இவ்வாறு ஒரு சில மாறிகளுக்கு ஒன்றுக்கு 
மேற்பட்ட சார்புகள் வரக்கூடிய சமன்பாடுகளுக்கு நேமவரையம் 
அமைக்கும் முறைகளை இப்பொழுது காணலாம் . ஒன்றுக்கு 
மேற்பட்ட சார்புகளுடன் ஒரு சமன்பாட்டில் இடம்பெறும் 
மாறியை மீண்டும் வரும் மாறி ( recurrent variable ) என அழைக் 
கலாம் . 


20. 1. ( u ) + f . ( v ) f ( w ) = f ( w ) 


என்ற வகைச் சமன்பாடு 


பெரும்பாலான சமன்பாடுகள் , குறிப்பாக அடர்த்தி எண் , 
வெப்பநிலை , கரைபொருளின் ( solute )) நூற்றுவீதம் ஆகிய 
மூன்றின் தொடர்போ , பகுதி அழுத்தம் , வெப்பநிலை , கரைதிறன் 
ஆகிய மூன்றின் தொடர்போ 


f , ( u ) + f ( v ) 1 , ( v ) = f , ( w ) 


என்ற சமன்பாட்டின் அமைப்பில் இருக்கும் . w என்ற மாறிக்கு 
f , ( w ) , f , ( w ) என்ற இரு சார்புகள் இருப்பதே இச் சமன்பாட்டில் 
உள்ள சிறப்பாகும் . இதுவரை அமைத்த நேமவரையங்களைக் 
காட்டிலும் மீண்டும் வரும் மாறியைக் கொண்ட இவ் வகையான 
சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைப்பதென்பது சற்றுச் 
சிக்கலானது . W- அளவுகோலை அமைக்க மடக்கை 

அளவு 
கோலையோ அல்லது வேறுவித அளவுகோலையோ நேரடியாகப் 
பயன்படுத்த முடியாது . ஒவ்வோர் அளவீட்டுக்கும் ஒரு சில 
கணக்கீடுகளைச் செய்தே w 

செய்தே w- அளவுகோலை அமைக்க வேண்டி 
யிருக்கும் . W- அளவுகோலை அமைப்பதற்குச் செய்யவேண்டிய 
கணக்கீடுகள் யாவை , 

w- அளவுகோலை அமைப்பதெப்படி 


மீண்டும் வரும் மாறிகள் 


257 


என்பவைகளுக்குக் கீழே விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன . 
u , v- அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது அமைத்துக் 
கொள்ள வேண்டும் . W - அளவுகோல் , பொதுவாக 
வளைகோட்டின் மீது அமைவதாகக் கொள்ளலாம் . 


படம் 102 - இல் A , B என்ற புள்ளிகள் முறையே u , y 
அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகள் 

ஆகும் . AB- யின் 
நீளத்தை k என்க . u , -அளவுகோல்களின் அளவுகோல் சமன் 
பாடுகளை முறையே 


X 


m , fl ( u ) 
y = m , f ( v ) 


எனக் கொள்க . 

சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் 
உள்ள u , v , w- மதிப்புகள் ஒரே நேர்கோட்டில் அமையவேண்டு 
மெனில் , W- அளவுகோலை அமைப்பது எப்படி ? 


E 


G 


x 


T 
y 


F 


படம் 102 


u , v- மதிப்புகளுக்கு வரையப்பட்ட CD என்ற குறியிணைப்புக் 
கோடு , W - அளவுகோலை E என்ற புள்ளியில் வெட்டட்டும் . 
AB- ஐ F- ல் வெட்டுமாறு u , v- அச்சுகளுக்கு இணையாக EF என்ற 
கோட்டை வரைக . H , G என்ற புள்ளிகள் முறையே AC , FE 
என்ற நேர்கோடுகளின் மீது இருக்குமாறு AB- க்கு இணையாக EH , 
DG என்ற கோடுகள் வரைக . AF = z என்றும் FE = z 
என்றும் கொள்க . A HCE , A GED இரண்டும் வடிவொத்தன . 

17 


258 


நேமவரைவியல் 


எனவே , 


HC 
HE 


GE 
GD 


இங்கு H- = AC -- HC 

AC - FE 


HE 


AF 


GE = FE - FG 


= FE - BD 


GD = FB 


AB - AF 


ஆகவே 


AC- FE 
AF 


FE - BD 
AB- AF 


AC = x . BD = y ஆதலால் 


X - 2 


> 


z - y 
k- z 


குறுக்குப் பெருக்கினால் , 

x ( k - z ) - z ( k - z ) - z ( z - y ) 
புற மாற்றத்தால் x ( k - z ) + yz = kz 
இரு பக்கங்களையும் ( k - z ) - ஆல் வகுக்க 


x + 


yz 
k - 7 


kz 
k - z 


இதில் x , y இவற்றின் சார்பு மதிப்புகளைப் பதிலிட 

2 

kz 
my f ( u ) + m , f (v ) 

k - z k - z 


m , f (v) 
அதாவது FA ( a) + 40 [... ] 


kz 
m , ( k - 2 ) 


இச் சமன்பாடு f | ( u ) + f (v ) f (w ) = f ( w ) 


என்ற கொடுத்துள்ள சமன்பாட்டைக் குறிக்கவேண்டுமெனில் 


மீண்டும் வரும் மாறிகள் 


259 


ma 


f , ( w ) = 


z 
m (k - z ) 


( 1 ) 


f ( w ) 


kz 
m ( k - z ) 


( 2 ) 


( 1 ) -இல் இருந்து 

km , f ( w ) - m , z f ( w ) = m , z 


அதாவது km f ( w ) = z [ m f ( w ) + m , ] 


எனவே z 


km , f , ( w ) 
m f ( w ) + m , 


( 2 ) -இல் இருந்து 


7 


m ( k - z ) f ( w ) 

k 


இதில் 2 - இன் மதிப்பைப் பதிலிட 


2 


mi 
k | 


[k 


km , f ( w ) 
m , f ( w ) + m , 


f4 ( w ) 


-- 


m , m , f ( w ) 
my fs ( w ) + m , 


w- வின் வெவ்வேறு மதிப்புகளுக்குரிய 2 - இன் மதிப்புகளையும் ; 
z- இன் மதிப்புகளையும் கணக்கிட்டு , W- அளவுகோலுக்குரிய 
அளவுக் குறியீடுகளை அதாவது W- அச்சுக்குரிய புள்ளிகளைக் குறிக்க 
வேண்டும் . குறித்த புள்ளிகள் வழியாக இழைவான வளைகோடு 
ஒன்று 

வரையவேண்டும் . இவ் வளை கோடே W- அச்சாகும் . 
w- அளவுகோலின் மீதுள்ள புள்ளிகள் , , 7 என்ற ஆயங்களால் 
( co - ordinates ) குறிக்கப்படுகின்றன . u , V- அளவுகோல்களின் 
தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடே 2 - அச்சாகும் . 
u- அளவுகோலுக்குரிய கோடே z- அச்சாகும் . z , 1 - அச்சுகள் 
செங்குத்து அச்சுகளாக ( perpendicular axes ) இருக்கவேண்டிய 
கட்டாயம் இல்லை . z , z- அச்சுகள் செங்குத்தாக இல்லையேல் 
இவற்றிற்குச் சரிவு அச்சுகள் ( oblique axes ) எனப் பெயர் . 
வசதிக்காக , z , z - அச்சுகள் செங்குத்தாக இருக்குமாறு , 
u , p- அளவுகோல்களை அமைத்துக்கொள்ள லாம் . 


260 


நேமவரைவியல் 


w- வின் 

வெவ்வேறு மதிப்புகளுக்கான z , z- மதிப்புகளை 
அட்டவணை அமைப்பில் கணக்கிட்டு வைத்துக்கொள்வது நல்லது . 
இக் கணக்கீடுகளுக்கு வசதியாக z , z- மதிப்புகளைக் கீழ்க் 
கண்டவாறு எழுதிக்கொள்ளலாம் . 


z 


11 


k f ( w ) 
f : ( w ) + 


(11 ) 


2 


11 


m , f ( w ) 

m , 
f ( w ) + 

m , 


(1 ) 


எனவே 


f . ( u ) + f ( v ) f ( w ) = f . ( w ) 


என்ற சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்க 


X 


mf ( u ) 
y = m , f ( v ) 


என்ற அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது ஒரே 
திசையில் செல்லுமாறு அமைக்கவேண்டும் . பின்னர் 

பின்னர் W- அளவு 
கோலை z , 3 - ஆயங்களின் உதவியால் அமைக்கவேண்டும் . 
z - ஆயத்தை u- அளவுகோலின் தொடக்கப் புள்ளியிலிருந்து , 
u , v- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் நேர் 
கோடு செல்லும் திசையில் அளக்கவேண்டும் என்பதையும் , 
Z- ஆயத்தை u , y- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை 
இணைக்கும் நேர்கோட்டிலிருந்து , u- அளவுகோல் செல்லும் 
திசையில் அளக்கவேண்டும் என்பதையும் நினைவிற் கொள்க . 


குறிப்பு : 

f , ( w ) = 1 எனில் , 


k mi 


2 


m / + m , 


Z 


m / m , | 

f . ( w ) 
m , + m , 


அதிகாரம் மூன்றில் இவற்றை அடிப்படையாகக் கொண்டே 


மீண்டும் வரும் மாறிகள் 


281 


f . ( u ) + f ( v ) = f ( w ) 


என்ற வகைச் சமன்பாட்டுக்கு மூன்று இணையளவுகோல்களைக் 
கொண்ட நேமவரையம் அமைக்கப்பட்டது என்பதைக் 
காணலாம் . 


f , ( u ) -f, ( v ) f (w ) = f , ( w ) 


என்ற சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்க 

= my f ( u ) 
y = m , f ( v ) 


x 


என்ற அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது ஒன்றுக் 
கொன்று எதிரான திசைகளில் செல்லுமாறு அமைக்கவேண்டும் . 
w- அளவுகோலை 


fi ( u ) + f ( v ) f ( w ) = f ( w ) 


அமைத்தது 


என்ற 

சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் 
போலவே அமைக்கவேண்டும் . 


எடுத்துக்காட்டு 37 


என்ற வாய்பாட்டுக்கு ஒரு 


Mr + VMr + T ? 
Me 
நேமவரையம் அமை . இதில் 


M. 


நிகர் வளைவு திருப்புத் திறன் ( bending moment ) . 
கி.கி. - மீ . 


M 


வளைவு திருப்புத் திறன் , ( 15 - 70 ) கி.கி. - மீ . 


T 


= இரட்டைத் திருப்புத் திறன் , ( 0 - 50 ) கி.கி. - மீ . 


அமைப் 


கொடுத்துள்ள சமன்பாட்டை நேமவரையம் 
பதற்கு ஏற்ப மாற்றி அமைத்துக்கொள்ளலாம் . 


Mr + VM + T ? 


Me 


2 


குறுக்குப் பெருக்கிப் புற மாற்றம் செய்து இருபடி எடுத்தால் 


262 


நேமவரைவியல் 


( 2 Me - M ) - 


M. + T ? 


விரித்தெழுதிப் புறமாற்றம் செய்யின் 


T2 + 4 Me M , = 4M _ 2 


இது f . ( u ) + 1 , ( v ) f ( w ) = f , ( w ) 


என்ற அமைப்பில் உள்ளது . இதில் 

fl ( u ) T2 


f , ( v ) 


4M 


f ( w ) 


Me 


f . ( w ) 


4MC 


அளவுகோல் சமன்பாடுகளை 


T- க்கு x 2 


m 


T2 


Mr -க்கு y = m , (4M ) 


எனக் கொள்க . T-யின் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் = m , ( 502 - 0 ) 


= 2500 m , 

m 


1 


my 

எனக் கொள்க . எனவே , T- அளவுகோலின் நீளம் 
200 
12.5 செ.மீ. ஆகிறது . Me அளவுகோல்மீதுள்ள 

புள்ளியின் 
z - ஆயத்தை T , Mr -அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை 
இணைக்கும் நேர்கோட்டின்மீது அளப்பதால் , M , - அளவுகோல் 
மீது அதன் தொடக்கப் புள்ளியைக் குறிக்கவேண்டிய தேவை 
ஏற்படுகிறது . ஆதலால் , Mr -இன் கீழ் எல்லை 15 எனக் கொடுத் 
திருந்தாலும் , 0 என எடுத்துக் கொள்க . இப்பொழுது Mr -இன் 
சமன்பாட்டிலிருந்து 


மீண்டும் வரும் மாறிகள் 


263 


அளவுகோல் நீளம் 


4 m , ( 70 - 0 ) 
= 280 m , 


1 
m , - என 

20 


எடுத்துக் கொள்க . எனவே , அளவுகோலின் 
நீளம் 14 செ.மீ. ஆகும் . T , M , -அளவுகோல்களின் நீளங்கள் 
சமமாயிருக்கத் தேவையில்லை . குறியீட்டுச் சமன்பாடுகள் 


1 

T ? 
200 


1 


y 


1 


Mr 


ஆகும் . T = 0 , M. 


15 எனில் , 


15 +0152 + 0 


Me 


= 15 


T = 50 , 


50. M 


= 70 எனில் , 


Me 


70 +0702 + 509 

2 


78.01 


இதிலிருந்து Me- இன் சிறுமம் 15 என்றும் , பெருமம் 78.01 
என்றும் தெரிகிறது . எனவே Me- அளவுகோலில் 15 முதல் 
78.01 வரையிலாவது அளவீடு செய்து கொள்ள வேண்டும் . 
Me -இன் வெவ்வேறு மதிப்புகளுக்குரிய 2 , 2 - மதிப்புகள் 
அட்டவணை 

19 - இல் கொடுக்கப்பட்டுள்ளன . z , 2 - மதிப்பு 
களைக் காண k = 8 என எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது . எனவே , 
T , Mr - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளுக்கிடையே 
உள்ள தூரம் 8 செ.மீ. ஆகும் . 

kf, ( w ) 
z 

fs ( w ) + 


m 


8 Me 


-- 


Me + 10 


264 


நேமவரைவியல் 


a 


m , f ( w ) 

m , 
f , ( w ) + 


(10) 


Me ) 
5 ( Me + 10 ) 


11 


அட்டவணை 19 


(1 ) | 


( 2 ) 


( 3 ) | ( 4 ) 


( 5 ) | ( 6 ) 


Me 


Me 


Me + 10 


8Me 


z 


( 3 ) 
( 2 ) 


2 = 


( 4 ) 
( 2 ) 


15 


25 


120 


45 


4.80 


1.80 


20 


30 


160 


80 


5.33 


2.67 


25 


35 


200 


125 


5.71 


3.57 


30 


40 


240 


180 


6.00 


4.50 


35 


45 


280 


245 


6.22 


5.44 


40 


50 


320 


320 


6.40 


6.40 


45 


55 


360 


405 


6.55 


7.36 


50 


60 


400 


500 


6.67 


8.33 


55 


65 


440 


605 


6.77 


9.31 


60 


70 


480 


720 


6. 86 


10.29 


65 


75 


520 


845 


6.93 


11.27 


70 


80 


560 


980 


7.00 


12.25 


75 


85 


600 


1125 


7.06 


13.24 


80 


90 


640 


1280 


7.11 


14.22 


z , z - அச்சுகள் முறையே கிடை அச்சாகவும் நிலைக்குத்து 
அச்சாகவும் இருக்குமாறு T , M / - அளவுகோல்களை அமைத்துக் 


மீண்டும் வரும் மாறிகள் 


265 


80 Mr 


Me 


70 


-75 


-70 


60 


65 


-60 


-50 


-55 


7 


50 


40 


40 


45 


-40 


85 


-30 


F35 


30 


-30 T 


-20 


25 


25 


20 


4.5செ.மீ 


20 


| 


-10 


15 


10 


6 செமீ . 


8 செமீ 


படம் 103 


கொண்டால் Me - அளவுகோலை அமைப்பது எளிது . எனவே , 
T , M , - அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகளை இணைக்கும் 


266 


நேமவரைவியல் 


நேர்கோடு கிடைக்கோடாக வருமாறு , T , Mr - அளவுகோல்களை 
இரண்டு நிலைக்குத்துக் கோடுகளின் மீது அமைக்கவேண்டும் 
( படம் 103 ) . இவ்விரு அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளி 
களுக்கிடையே உள்ள தூரம் சரியாக 8 செ.மீ. இருக்கவேண் 
டும் . T , Mr - அளவுகோல்களை அமைத்த பிறகு . அட்டவணை 
19 - இல் கண்டபடி z , 2 - அச்சுத்தூரங்களை ( co - ordinates ) அளந்து , 
Me - அளவுகோலுக்குரிய புள்ளிகளைக் 

குறிக்க வேண்டும் . 
எடுத்துக்காட்டாக , M = 30 என்ற புள்ளியை எப்படிக் குறிக்க 
வேண்டும் எனப் படத்தில் காட்டப்பட்டுள்ளது . இவ்வாறு 
குறிக்கப்பட்ட புள்ளிகள் வழியாக ஓர் இழைவான வளைகோடு 
வரைந்தால் அதுவே Me - அளவுகோலின் அச்சாகும் . Me . 
அச்சு ஒரு வளைகோடாக இருப்பதால் , இதை Me - வளைகோடு 
எனவும் கூறலாம் . பின்னர் , குறித்த புள்ளிகளுக்குரிய அளவீடுகளை 
எழுதினால் Me - அளவுகோல் கிடைக்கும் . 


0. M / 


-- 


மற்ருெரு முறை 

படம் 103 - இல் உள்ள நேமவரையத்தில் Me - அளவுகோலை 
அமைக்க z , z - ஆயங்கள் கணக்கிடப்பட்டன . z , z - ஆயங் 
களின் உதவியின்றியே Me - அளவுகோலை அமைக்க ஓர் எளிய 
முறை உள்ளது . 

இதற்கு , கொடுத்துள்ள சமன்பாட்டை 
நிறைவு செய்யும் வகையில் 

Me - இன் வெவ்வேறு மதிப்பு 
களுக்கு ஒத்த T , Mr - மதிப்புகளின் இரண்டு தொகுதிகளைத் 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் ( அட்டவணை 20 ) . எடுத் 
துக்காட்டாக , Me 40 எனில் T 

40 ; T = 40 , 
M , = 30 என்ற இரண்டு தொகுதி மதிப்புகளைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளலாம் . இதிலிருந்து Me = 40 என்ற புள்ளி T = 0 , 
M / 

என்ற புள்ளிகளை இணைக்கும் குறியிணைப்புக் 
கோட்டிலும் , T = 40 , M / = 30 என்ற புள்ளிகளை இணைக்கும் 
குறியிணைப்புக் கோட்டிலும் உள்ளது எனத் தெரிகிறது . ஆகவே , 
இவ் விரண்டு குறியிணைப்புக் கோடுகளும் வெட்டிக்கொள்ளும் 
புள்ளியே Me = 40 எனத் தெரிகிறது . இவ்வாறு Me- இன் 
வெவ்வேறு மதிப்புகளுக்குரிய புள்ளிகளைக் குறித்து அப் புள்ளிகள் 
வழியாக இழைவான வளைகோடு வரைந்தால் , Me - அளவுகோல் 
கிடைக்கும் ( படம் 104 ) . 

இவ்வாறு Me அளவுகோலை 
அமைத்து முடித்ததும் அதை அமைக்கப் பயன்படுத்திய 
பல்வேறு கோடுகளைத் துடைத்தழித்து விடலாம் . 


= 40 


267 


மீண்டும் வரும் மாறிகள் 


Mr 

80 


-80 


70 


75 


1 
60 


70 


-60 


165 


60 


50 


45 


55 


50 / 


40 


45 


40 


30 


35 . 


35 


30 


30 


20 


25 


251 


20 


10 


20 


15 


15 


OUS 


படம் 104 


268 


நேமவரைவியல் 


Mr- அளவுகோலில் 70 முடிய அளவீடு செய்தால் போது 
மானது . ஆனால் , Me - அளவுகோலை அமைக்கப் பயன்படுத்திய 


அட்டவணை 20 


தொகுதி 1 


தொகுதி II 


Me 


T 


M , 


T 


M , 


15 
20 
25 
30 
35 
40 
45 
50 
55 
60 
65 
70 
75 
80 


0 
0 
0 
0 
0 
0 
0 
0 
0 
0 
0 
0 
0 
0 


15 
20 
25 
30 
35 
40 
45 
50 
55 
60 
65 
70 
75 
80 


30 
40 
50 
30 
42 
40 
30 
40 
44 
30 
26 
35 
30 
40 


0 
0 
0 
22.5 
22.4 
30.0 
40.0 
42.0 
46.2 
56.25 
62.4 
65.625 
72.0 
15.0 


குறியிணைப்புக் கோடுகளை வரைய Mr • அளவுகோலில் 80 முடிய 
அளவீடுகள் தேவையிருப்பதால் M / - அளவுகோல் நீளத்தை 
மேலும் 2 செ . மீ . நீளத்திற்கு நீட்டிவிட்டு 80 முடிய அளவீடு 
செய்து கொள்ளவேண்டும் . 


குறியிணைப்புக் கோடுகளின் இரண்டு தொகுதிகளை வரைந்து 
வளைகோட்டு அளவுகோலை ( curved scale ) அமைக்கும் முறையில் 
சில நன்மைகள் உள்ளன . இம் முறையில் z , z- ஆயங்களைக் 
கணக்கிடத் தேவையில்லை . மேலும் , இணையளவுகோல்களின் 
தொடக்கப்புள்ளிகளைக் குறிக்காமலேயே வளைகோட்டு அளவு 
கோலை அமைக்கலாம் . இக் கணக்கில் Me • அளவுகோலை அமைப் 
பதற்காக வரையப்பட்டுள்ள 

குறியிணைப்புக் கோடுகளுக்கு , 
T , M / - மதிப்புகளை எளிதாகத் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற் 
காக Mr - அளவுகோலின் தொடக்கப் புள்ளிக்குரிய 0 என்ற 
அளவீடு படத்தில் குறிக்கப்பட்டுள்ளது . 
புள்ளியைக் குறிக்காமலும் Me - அளவுகோலை அமைக்க முடியும் . 


Mr 


என்ற 


மீண்டும் வரும் மாறிகள் 


269 


இணையளவுகோல்களின் தொடக்கப் 

புள்ளிகளுக்கான 
அளவீடுகள் , கொடுக்கப்பட்ட நெடுக்கங்களுக்குள் இல்லையெனில் ,, 
குறியிணைப்புக் கோடுகளின் இரண்டு தொகுதிகளை வரைந்து 
வளைகோட்டு அளவுகோலை அமைப்பதே எளிய சிறந்த முறை 
யாகும் . ஒருவேளை , 

இணையளவுகோல்களின் தொடக்கப் 
புள்ளிகளைக் குறித்தால் கூட , அப்புள்ளிகளை இணைக்கும் நேர் 
கோடு கிடைக்கோடாக இருந்தாலும் இல்லை 

என்றாலும் , 
குறியிணைப்புக் கோடுகளுக்கான கணக்கீடுகளில் மாற்றம் 
இருக்காது . மேலும் , தொடக்கப் புள்ளிகளுக்கிடையே உள்ள 
தூரத்திற்கும் குறியிணைப்புக் கோடுகளுக்கான கணக்கீடுகளுக்கும் 
எந்தவிதத் தொடர்பும் இல்லாததால் , தொடக்கப் புள்ளிகளுக் 
கிடையே உள்ள தூரத்தைப் பற்றி அறிந்து கொள்ளத் தேவை 
இல்லை . இவ்வாறு எல்லா வகையிலும் , குறியிணைப்புக் கோடு 
களின் இரண்டு தொகுதிகளை வரைந்து வளைகோட்டு அளவு 
கோலை அமைப்பதே நல்லதெனத் தெரிகிறது . 


எடுத்துக்காட்டு 38 


h = ut - 3 gt ? என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் 
அமை . தில் 


h 


உயரம் , ( 0 - 500 ) மீட்டர் . 


u = தொடக்கத் திசைவேகம் , ( 0 - 100 ) t , / நொடி , 


t 


- 


நேரம் , நொடி . 


= 9.81 மீ . / நொடி 2 . 


கொடுத்துள்ள சமன்பாட்டில் g = 9 , 81 எனப் பதிலிட 


h = ut 


4. 90512 


அதாவது 


h - ut = 


- 4. 905.12 


இச் சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் 


x = my h 


y = m , u 


என்ற அளவுகோல்களை இரு இணைகோடுகளின் மீது ஒன்றுக் 


my - 50 
270 

நேமவரைவியல் 
கொன்று எதிரான திசைகளில் செல்லுமாறு அமைக்கவேண்டும் . 
h - இன் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் = m , ( 500 - 0 ) 
1 
எனக் கொள்க . 

u - வின் சமன்பாட்டிலிருந்து 


= 500 ml 


அளவுகோல் நீளம் = m , ( 100 - 0 ) 


= 100 m , 


m2 


கொள்க . 


இப்பொழுது குறியீட்டுச் சமன் 


1 

எனக் 

10 
பாடுகள் 


h - அளவுகோலுக்கு 


1 

h 
50 


அளவுகோலுக்கு 


y 


1 

u 
10 


ஆகும் . 

1 - யின் சிறுமம் 0 ஆகும் . நிலைக்குத்தாக எறியப்பட்ட 
பொருள் நிலத்தை மீண்டும் வந்தடையும் பொழுது உள்ள 1 - யின் 
மதிப்பு , t - யின் பெருமமாக இருக்கும் . நிலத்தில் h - இன் 
மதிப்பு 0 ஆகும் . 


h = 0 எனில் ut - igt 


O 


அதாவது : ( u - } gi ) = 0 


24 


எனவே t = 0 அல்லது t = 


- 00 


என்பது தொடக்க 


g 


ใน 
நேரத்தையும் ! என்பது தூக்கி எறியப்பட்ட பொருளானது 

g 
மீண்டும் நிலத்தை வந்தடையும் நேரத்தையும் கொடுக்கின்றன . 

2u 
எனவே , 1 - யின் சிறுமம் 0 என்றும் , - யின் பெருமம் 

என்றும் 

g 
தெரிகிறது . ஆனால் , ! - வின் பெருமம் 100 என்பதால் 


- 


மீண்டும் வரும் மாறிகள் 


271 


t - யின் பெருமம் 


2 ( 100 ) 

9.81 


20.39 


எனவே , t - அளவுகோலில் 0 முதல் 20 முடிய அளவீடு செய்து 
கொள்ளலாம் . 


4.90512 


ut + h = ) 


u + Vu - 4 ( 4.905 ) h 
எனவே , t = 

9.81 


இதிலிருந்தும் 1 - யின் பெருமத்தை 20.39 எனக் காணலாம் . 
t - அளவுகோலை அமைக்க -யின் வெவ்வேறு மதிப்புகளுக்குரிய 
z , z - மதிப்புகளைக் கண்டுபிடித்து அட்டவணைப்படுத்திக் 
கொள்க ( அட்டவணை 21 ) . z , 2 - மதிப்புகளைக்காண k = 10 
எனக் கொள்ளலாம் . எனவே h , u 

அளவுகோல்களின் 
தொட்க்கப் புள்ளிகளுக்கிடையில் உள்ள தூரம் 10 செ . மீ . 
ஆகும் . 


k fz ( w ) 


z | 


11 


f , ( w ) + ( m 

1 ) 


10t 
t + 5 


m , f ( w ) 


Z 


m , 


f , ( w ) + 


( 


1 


4.90512 
10 ( t + 5 ) 


h , u - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளுக்கு இடையே 
உள்ள 

தூரம் 10 செ . மீ . இருக்குமாறு இவ் விரு 
அளவுகோல்களையும் இரண்டு இணைகோடுகளின் மீது எதிரெதிர்த் 
திசைகளில் அமைக்கவும் ( படம் 105 ) . h , u - அளவு கோல்களின் 
தொடக்கப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு கிடைக்கோடாக 
வும் , h , 4 - அளவுகோல்கள் நிலைக்குத்தாகவும் வருமாறு நேம 


272 


நேமவரைவியல் 


அட்டவணை 21 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


( 5 ) 


( 6 ) 


t 


t + 5 


10t 


0.490512 


z 



( 3 ) 
( 2 ) 


Z = 


( 2 ) 


0 
2 
4 
6 
8 
10 
12 
14 
16 
18 
20 


5 
7 
9 
11 
13 
15 
17 
19 
21 
23 
25 


0 
20 
40 
60 
80 
100 
120 
140 
160 
180 
200 


0 
1.962 
7.848 
17.658 
31.392 
49.050 
70.632 

96.138 
- 125.568 
- 158.922 
- 196.200 


0 
2.86 
4.44 
5.45 
6.15 
6.67 
7.06 
7.37 
7.62 
7.83 
8.00 


0 | 
- 0.28 
0.87 
1.61 
2.41 
3.27 

4.15 
- 5.06 

5.98 

6.91 
- 7.85 


7 


- 


வரையத்தை அமைக்க நினைத்தால் தாளின் நீளம் 20 செ.மீ. 
தேவைப்படும் . எனவே , Z 

விளக்கப்படத்தில் அமைத்தது 
போல , தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் கோட்டை , குறுக்குக் 
கோடாக எடுத்துக்கொள்ள வேண்டும் , z - ஆயத்தை 1 - 
அளவுகோலின் தொடக்கப் புள்ளியிலிருந்து , h , u - அளவுகோல் 
களின் தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு செல்லும் 
திசையில் அளக்கவேண்டும் . ஆயத்தை h.u அளவு 
கோல்களின் தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டி 
லிருந்து , h - அளவுகோல் செல்லும் திசையில் அளக்கவேண்டும் . 
z - ஆயங்கள் குறை எண்களாக இருப்பதால் , t - அளவுகோலுக் 
குரிய புள்ளிகள் , குறுக்குக் கோட்டுக்குக் கீழே இருக்கும் . z , z - 
ஆயங்களை அளந்து , 1 - யின் வெவ்வேறு மதிப்புகளுக்குரிய 
புள்ளிகளைக் குறித்த பின்னர் , இப்புள்ளிகள் வழியாக இழைவான 
வளைகோடு வரைந்தால் தேவையான 1- அளவுகோல் கிடைக்கும் . 
எடுத்துக்காட்டாக t = 8 என்ற புள்ளியை எப்படிக் குறிப்பது 
எனப் படத்தில் விளக்கப்பட்டுள்ளது . 


அமைக்கப்பட்ட நேமவரையத்தில் , குறியிணைப்புக் கோடுகள் 
1 - அளவுகோலை வெட்டினால் இரண்டு இடங்களில் வெட்டும் 
எனத் தெரிகிறது . இதிலிருந்து t - க்கு இரண்டு மதிப்புகள் உண்டு 
என அறியலாம் . t - யின் ஒரு மதிப்பு , தூக்கி எறியப்பட்ட 


மீண்டும் வரும் மாறிகள் 


273 


பொருளானது மேல்நோக்கிச் செல்லும்பொழுது கொடுக்கப் 
பட்ட உயரத்தைக் கடக்கும் நேரத்தைக் குறிக்கும் . 1 - யின் 
மற்றொரு மதிப்பு , அப்பொருளானது கீழ்நோக்கி வரும்பொழுது , 
கொடுக்கப்பட்ட உயரத்தைக் கடக்கும் நேரத்தைக் குறிக்கும் . 
h - இன் மதிப்பு மிகுதியாகவும் , !! - வின் மதிப்பு குறைவாகவும் 


500 


h 


450 . 


T 


400 


-10 


3501 


20 


300 


F30 


200 


10 செ.மீ 


40 


200 


--2-41செமீ- 


50 


150 


6.15 
செ.மீ 


60 


IO 


100 . 


121 


70 


50 


141 


161 


80 


181 


90 


20L 


100 


படம் 105 


இருந்தால் இந்த மதிப்புகளுக்கு வரையப்பட்ட குறியிணைப்புக் 
கோடு - அளவுகோலை வெட்டாது . இதன் காரணம் என்ன 

18 


274 


நேமவரைவியல் 


வெனில் , கொடுக்கப்பட்ட உயரத்தை அடையப் போதுமான 
அளவில் பொருளின் தொடக்கத் திசைவேகம் இல்லை . 


ஏதேனும் ஒரு குறியிணைப்புக் கோடு 1 - வளைகோட்டுக்குத் 
தொடுகோடாக ( tangent ) இருப்பின் , அக் குறியிணைப்புக் கோட் 
டுக்குரிய u , h , 1 - மதிப்புகள் முறையே பொருளின் தொடக்கத் 
திசைவேகத்தையும் , அவ் வேகத்தில் தூக்கி எறியப்பட்ட 
பொருள் அடையும் பெரும உயரத்தையும் ( maximum height ) , 
அப்பெரும உயரத்தை அடைவதற்கான நேரத்தையும் குறிக் 


கின்றன . 


எடுத்துக்காட்டு 39 


a tan x + b sec x + 1 = 0 என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேம 
வரையம் அமை . a ( - 1 முதல் 1 முடிய ) ; b ( - 1 முதல் 1 முடிய ) . 
x ( 0 ° - 180 ° ) . 


a tan x + b sec x + 1 = 10 


என்ற சமன்பாட்டை tan x - ஆல் வகுத்துப் புறமாற்றம் செய்து 


a + b cosec x = 


cot x 


என மாற்றி எழுதிக் கொள்க . இச் சமன்பாடு 


f , ( u ) + f ( v ) f ( w ) = f : ( w ) 


என்ற அமைப்பில் உள்ளது . இச்சமன்பாட்டுக்குரிய நேமவரை 
யத்தில் , 

y = m a 

m , b 


S 


5 


என்ற அளவுகோல்களை இரு இணைகோடுகளின் மீது ஒரே 
திசையில் செல்லுமாறு அமைக்க வேண்டும் . m 

) = 5 , m , 
எனத் தேர்ந் தெடுத்துக் கொள்க . a , b - அளவுகோல்களின் 
தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு கிடைக்கோடாக 
வருமாறு . இவ்விரு அளவுகோல்களையும் இரண்டு நிலைக்குத்துக் 
கோடுகளின் மீது அமைத்துக்கொள்ளலாம் . 0.b = 0 
என்ற புள்ளிகள் முறையே a , b - அளவுகோல்களின் தொடக்கப் 
புள்ளிகள் ஆகும் . a , b - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளி 
களுக்கிடையே உள்ள தூரத்தை 8 செ.மீ. எனக் கொள்க . 


+ (0 ) 


மீண்டும் வரும் மாறிகள் 


275 


எனவே , 


kfz ( w ) 


z = 


f > ( w ) + ( 2 ) 


8 ( OscCx 


cosec x + 1 


m , f . ( w ) 


2 


1 


-5cot X 
cosec x + 1 


a , b - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் 
நேர்கோட்டை X - அச்சாகவும் . a- அளவுகோலுக்குரிய 
கோட்டை Y. அச்சாகவும் கருதினால் , z , z - ஆயங்களை முறையே 
X , Y - ஆயங்கள் என்று சொல்லலாம் . கிடை அச்சு , நிலைக்குத்து 
அச்சு இவற்றைக் குறிக்க x , y என்ற எழுத்துகளே பொது 
வாகப் பயன்படுத்தப்படும் . நேமவரையம் அமைக்கப்பட வேண் 
டிய சமன்பாட்டில் x வருவதால் , கிடை அச்சு , நிலைக்குத்து அச்சு 
இவற்றைக் குறிக்க X , Y என்ற எழுத்துகள் பயன்படுத்தப்படு 
கின்றன . X , Y - ஆயங்களைக் கார்டீசியன் ஆயங்கள் ( cartesian 
co - ordinates ) என்று கூறுவர் . எனவே , 


8 cosec x 
rosec x + 1 


Y - 


-5 cot x 
Cosec x + 1 


X 


அளவுகோலை அமைப்பதற்கு மூன்று முறைகள் உள்ளன . 
x - இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கான X , Y - ஆயங்களைக் கணக் 
கிட்டு , அளந்து , x - அளவுகோலுக்குரிய புள்ளிகளைக் குறித்து , 
பின்னர் x - வளைகோட்டை வரைவது ஒரு முறை . X , Y - ஆயங் 
களின் உதவியின்றி , x - இன் 

வெவ்வேறு மதிப்புகளுக்கான 
இரண்டு குறியிணைப்புக்கோடுகள் வரைந்து , x - அளவுகோலுக் 
குரிய புள்ளிகளைக்குறித்து , பின்னர் x - வளைகோட்டை வரைவது 

ரண்டாவது முறை . X - வளைகோட்டுக்குரிய சமன்பாட்டைக் 
கண்டுபிடித்து அதிலிருந்து x - வளைகோட்டை வரைந்து , பின்னர் 


276 


நேமவரைவியல் 


x - இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒரு குறியிணைப்புக் கோடு 
வரைந்து X - அளவுகோலை அமைப்பது மூன்றாவது முறை . முத 
லிரண்டு முறைகளும் எடுத்துக்காட்டு 37 - இல் விளக்கப்பட்டன . 
முதல் முறையில் கணக்கீட்டு வேலை மிகுதி . இரண்டாவது முறை 
யில் கணக்கீட்டு 

வேலையை எளிமையாக்கிக் கொள்வதோடு 
இன்னும் சில நன்மைகளைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் . 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் x - 
அளவுகோலை அமைப்பதற்கு மூன்றாவது முறை விளக்கப்பட்டுள் 
ளது . முதலில் 


X == 


8 cosec x 
cosec x + 1 


( 1 ) 


- 5cot x 


Y = 


... 


( 
2 
) 


cosec x + I 


என்ற இரு தொடர்புகளிலிருந்தும் , x • ஐ நீக்கம் செய்து 
( eliminate ) X , Y இவற்றுக்குள்ள தொடர்பைக் காண்க , 


( 1 ) - இன் இரு பக்கங்களிலிருந்தும் 4 - ஐக் கழிக்க 


X- 4 


8 cosec x 
cosec x +1 


4 


சுருக்க X- 4 | 


4 ( cosec x - 1 ) 

Cosec x + 1 


பகுதி விகுதி இரண்டையும் (cosec x + 1 ) - ஆல் பெருக்க 


X - 4 


4 cot x 
( cosec x + 1 ) 


5 cot x 
இதில் 

cosec x + 1 


= Y என்று பதிலிட 


4Y2 
X- 4 = 

25 


எனவே , Y : - ( x - 4 ) 


இச் சமன்பாடு ஒரு பரவளையத்தைக் ( parabola ) குறிக்கிறது . 
இப் பரவளையமே x- வளைகோடாகும் . இதன் உச்சி (vertex ) 


277 


மீண்டும் வரும் மாறிகள் 


( 4 , 0 ) என்ற புள்ளி ஆகும் . இப் பரவளையத்தின் அச்சு ( axis ) , 
X- அச்சு ஆகும் . ஆகவே , x - அளவுகோலை அமைப்பதன் முதற் 


கட்டமாக , 


y : = 2 ( x - 4 ) 


என்ற பரவளையத்தை வரைந்துகொள்ளவேண்டும் . இப் பர 
வளையத்தின் மீதுள்ள 

புள்ளிகள் சிலவற்றைச் 

சமன் 
பாட்டிலிருந்து கணக்கிட்டு , அவற்றைக் குறித்து , பின்னர் இப் 
புள்ளிகள் வழியாக இழைவான வளைகோடு ஒன்றை வரைந்தால் 
தேவையான பரவளையம் கிடைக்கும் . 


அட்டவணை 22 


X 


X 


COS X 


COS X 


( பாகை ) 


( பாகை ) 


0 


-1.000 


100 


0.174 


10 


0.985 


110 


0.342 


20 


- 0.940 


120 


0.500 


30 


- 0.866 


130 


0.643 


40 


0.766 


140 


0.766 


50 


0.643 


150 


0.866 


60 


- 0.500 


160 


0.940 


70 


- 0.342 


170 


0.985 


80 


- 0.174 


180 


1.000 


90 


0 


இப்பொழுது x-வளைகோடு வரையப்பட்டுள்ளதே தவிர 
இன்னும் அதன் மீது அளவீடுகள் செய்யப்படவில்லை . 


a tan x + b sec x + 1 = 0 


278 


நேமவரைவியல் 


COS X 


a 


என்பதில் a 

0 எனப் 
எனப் பதிலிட்டால் b 

எனக் 
கிடைக்கிறது . எனவே 

என்ற புள்ளியையும் , 
b = - cos ( x . ) என்ற புள்ளியையும் இணைக்கும் குறியிணைப்புக் 
கோடு X - அளவுகோலை x ,, என்ற அளவீட்டில் வெட்டும் . எனவே , 
x - அளவுகோலில் 0 , 10 , 20 , 

180 என்ற 

அளவீடுகள் 
செய்ய a = 0 என்ற புள்ளியை முறையே b - அளவுகோலின் 
cos 0 ° , cos 10 ° , 

cos 20 ° , 

cos 180 ° என்ற அள 
வீடுகளுக்குரிய புள்ளிகளுடன் இணைக்கும் குறியிணைப்புக் 


1806 


. 


170 


. 


160 


150 


X 


140 


130 


120 


110 
100 


90 
80 


701 


50 


50. 


40 


30 


20 


10 


- 


8 செமீ 


படம் 106 


கோடுகளை வரையவேண்டும் . x - இன் வெவ்வேறு மதிப்பு 
களுக்கான - cos x என்பதன் மதிப்புகள் அட்டவணை 22 - இல் 


மீண்டும் வரும் மாறிகள் 


279 


உள்ளன . வரையப்பட்ட குறியிணைப்புக் கோடுகள் x- வளை 
கோட்டை 

ஒத்த அளவீடுகளில் வெட்டும் .. X - அளவுகோலை 
அமைத்து முடித்ததும் , குறியிணைப்புக் கோடுகளைத் துடைத் 
தழித்து விடலாம் . அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையம் படம் 
106 - இல் காட்டப்பட்டுள்ளது . 


வளைகோட்டுக்குரிய சமன்பாட்டைப் பயன்படுத்தி , தேவை 
யான வளைகோட்டை வரைவதற்குக் கணக்கீடுகள் மிகுதியாக 
இருக்கும் . சில கணக்குகளில் , வளைகோட்டுக்குரிய சமன் 
பாட்டைக் கண்டுபிடிப்பதே அரிதாக இருக்கும் . எனவே , 
இந்த முறையைக் காட்டிலும் குறியிணைப்புக் கோடுகளின் இரண்டு 
தொகுதிகளை வரைந்து வளைகோட்டு அளவுகோலை அமைக்கும் 
இரண்டாவது முறையே எளிய முறையாகும் . 


எடுத்துக்காட்டு 40 


a sin x + b cos x = 1 என்ற சமன்பாட்டுக்கு 

ஒரு நேம 
வரையம் அமை . a ( 1 - 2 ) : b ( 0 - 1 ) ; x ( 0 - 90 ° ) . 


கொடுத்துள்ள சமன்பாட்டை sin x - ஆல் வகுத்து 


a + b cot x = cosec x 


என 


f , ( u ) + f , ( v ) f , ( w ) = f , ( w ) 


என்ற அமைப்பில் எழுதிக் கொள்க . எனவே , a , b - அளவு 
கோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது அமைக்கவேண்டும் . 
a , b - அளவுகோல்களின் அளவுகோல் சமன்பாடுகளை முறையே 


y = my a 


S = m , b 


10 , 12 


எனக் 


a 


எனக் கொள்க . ml 

= 10 எனக் கொள்க . a , b - அளவு 
கோல்களின் இடைத்தூரத்தை வசதிக்காக 8 செ.மீ. 
கொள்ளலாம் . a , b - அளவுகோல்களை அமைத்த பின்னர் , 
x - அளவுகோலை அமைக்க வேண்டும் படம் ( 107 ) . 

அளவு 
கோலின் தொடக்கப் புள்ளிக்கான 0 என்ற அளவீடு - யின் 
நெடுக்கத்திற்குள் இல்லாததால் , குறியிணைப்புக் கோடுகளின் 
இரண்டு தொகுதிகளை வரைந்து x- அளவுகோலை அமைப்பதே 
எளிய முறையாகும் . 


280 


நேமவரைவியல் 


2 ) 


10 


- 


20 


1.5 


30 


46 


50 


60 


படம் 107 


a sin x + b cos x 


என்பதில் b = 0 ; எனில் a = cosec x . எனவே , b = 0 என்ற 
புள்ளியை a அளவுகோலின் cosec 0 ° , cosec 10° ...., 

cosec 90 ° 
என்ற அளவீடுகளுக்குரிய புள்ளிகளுடன் இணைக்கும் குறியிணைப் 
புக் கோடுகளின் மீது முறையே x - அளவுகோலின் 0 , 10 , ...... , 
90 என்ற அளவீடுகளுக்குரிய புள்ளிகள் இருக்கும் . cosec 0 ° . 
cosec 10 ° , 

cosec 90 ° என்பவற்றின் மதிப்புகள் முறையே 
0 , 5.76,292 , 2 , 1.56 , 1.31 , 1.15.1.06 , 1.02 , 1 எனக் 
கோணக் கணிதப்பட்டியல்களில் காணலாம் . 1 - அளவுகோலில் 
0. 5.76 , 2.92 என்ற அளவீடுகள் செய்யப்படவில்லை . மேலும் 
இந்த அளவீடுகளைக் குறிக்கத் தாளின் நீளம் ஒத்து வராது . 
எனவே , x = 0 , 10 , 20 என்ற புள்ளிகள் வழியாகச் செல்லும் 


மீண்டும் வரும் மாறிகள் 


281 


குறியிணைப்புக் கோடுகளை வரைய a = 2 எனத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்க . எனவே , 


1- 2 sin x 


b = 


COS X 


sec x 


2 tan x 


x = 0 எனில் b 

= seco 


2 tan 0 = 1 


x = 10 எனில் b 


sec 10 ° 


2 tan 10 ° 


0.66 


20 எனில் 5 

= sec 20 ° 


2 tan 20 ° = 0.34 


எனவே a = 2 என்ற புள்ளியை b = 1 , 0.66.b = 0.34 
என்ற புள்ளிகளுடன் இணைக்கும் குறியிணைப்புக் கோடுகளின் மீது 
முறையே x = 0 , x = 10 , x = 20 என்ற புள்ளிகள் இருக்கும் . 


a 


மேற்கூறிய கணக்கீடுகளின்படி x = 0 , 10 , -- , 90 என்ற 
புள்ளிகளுக்கான குறியிணைப்புக் கோடுகளின் தொகுதி ஒன்றை 
வரைந்து கொள்ளலாம் . இதுபோல இப்புள்ளிகளுக்கான குறி 
யிணைப்புக் கோடுகளின் மற்றொரு தொகுதியை வரைந்தால் 
x - வளைகோட்டுக்குரிய புள்ளிகளும் அவைகளுக்கு ஒத்த அளவீடு 
களும் தெரிந்துவிடும் . 


1 - sin x 


a = 1 எனில் : 


COS X 


== 


1 - cos ( 90° - x ) 
sin ( 90 ° - x ) 


2 sin ? 


2 sin 


( 15-1 ) 
( 46-1 ) [cos 46 " -1 ] 
( 43-2 ) 


= tan 


ல 


எனவே x = 0 , 10 ........... 90 ° என்ற புள்ளிகள் முறையே a = 1 
என்ற புள்ளியை b - அளவுகோலின் tan 45 ° , tan 40°, ... 
tan 0 ° என்ற புள்ளிகளுடன் இணைக்கும் குறியிணைப்புக் கோடு 
களின் மீது இருக்கும் . tan 45 ° , tan 40 ... , tan 0 ° என்பவற் 


282 


நேமவரைவியல் 


றின் மதிப்புகள் முறையே 1 , 0.84 , 0.70 , 0.58 , 0,47 , 0.36 . 
0.27 , 0.18 , 0.09 , 0 ஆகும் . 


இவ்வாறு x - அளவுகோலில் குறிக்கப்படவேண்டிய 
ஒவ்வோர் அளவீட்டுக்கும் இரண்டு குறியிணைப்புக் கோடுகளை 
வரைய வேண்டும் . இவ்விரண்டு கோடுகளும் வெட்டிக்கொள்ளும் 
புள்ளியே அந்த அளவீட்டுக்குரிய புள்ளியாகும் . ஒத்த குறி 
யிணைப்புக் கோடுகள் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகள் வழியாக ஓர் 
இழைவான வளைகோடு வரைந்தால் தேவையான x - வளைகோடு 
கிடைக்கும் . பின்னர் x = 0 , 10 , -..... 90 என்ற புள்ளிகளுக்குரிய 
அளவீடுகளை எழுதவேண்டும் . அமைத்து முடிக்கப்பட்ட நேம 
வரையம் படம் 107 - இல் காட்டப்பட்டுள்ளது . 0,10 , 90 
என்பவற்றைத் தவிர , இவைகளுக்கிடையில் உள்ள வேறு சில அள 
வீடுகளை x - வளைகோட்டின் மீது குறிக்க விரும்பினால் , தேவை 

அளவீடு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியிணைப்புக் கோடு 
வரைந்து . இக்குறியிணைப்புக் கோடானது x - வளைகோட்டை 
வெட்டுமிடத்தில் அதற்குரிய அளவீட்டைச் செய்யவேண்டும் . 
0,10 ........ , 90 என்ற அளவீடுகளுக்கிடையில் உள்ள வளைகோட் 
டுத் தூரங்கள் ( arcual distances ) எவ்விதத்தில் மாறுபடுகின்றன 
என்பதை வைத்துக் கண்மதிப்பாகவும் இடையில் உள்ள வேறு 
சில அளவீடுகளைச் செய்யலாம் . கண்மதிப்பாக அளவுக் குறியீடு 
செய்வதில் , எதிர்பார்க்கும் அளவு துல்லியம் இருக்காது . 


யான 


எடுத்துக்காட்டு 41 


- e sin - என்ற கெப்ளரின் சமன்பாட்டுக்கு ( Kepler s 
equation ) ஒரு நேமவரையம் அமை . இங்கு , 


கோளின் ( planet ) சுற்றுப்பாதையின் ( orbit ) மையப் 
பிறழ்ச்சி ( eccentricity ) , ( 0 - 1 ) . 


& = ஆரையன் அளவையில் ( radian measure ) கொடுக்கப் 

பட்ட ஒரு கோணம் . ( 0 - T ) . 


* = ஆரையன் அளவையில் கொடுக்கப்பட்ட மற்றொரு 

கோணம் , ( 0 - T ) . 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 


a + e sing 


உ 


283 


மீண்டும் வரும் மாறிகள் 


எனப் படித்தர அமைப்பில் ( standard form ) எழுதிக் கொள்க , 
a , e - அளவுகோல்களின் அளவுகோல் சமன்பாடுகளை முறையே 


X = 11 | N 


y = mn , e 


3 , m , 


எனக் கொள்க . m , = 

10 என எடுத்துக் கொள்க . 
எனவே , X - அளவுகோலின் நீளம் 31 அதாவது 9.4 25 செ.மீ. 
ஆகும் . e - அளவு கோலின் நீளம் 10 செ.மீ. ஆகும் . a , e- அளவு 
கோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது ஒரே திசையில் 

அமைக்கவேண்டும் ( படம் 108 ) . a , e - அளவு 
கோல்களின் இடைத் தூரத்தை வசதிக்காக 8 செமீ . என 
எடுத்துக் கொள்ளலாம் . முந்திய எடுத்துக்காட்டில் கையாண்ட 
முறையைப் பின்பற்றி இந்த எடுத்துக்காட்டிலும் வளைகோட்டு 
அளவுகோலை அமைக்கலாம் . 


செல்லுமாறு 


அட்டவணை 23 


sinº 


Ø – 

- sin 


( ஆரையன் அளவை ) 


0 


0 


0 


0.5 


0.4794 


0.0206 


1.0 


0.8415 


0.1585 


1.5 


0.9975 


0.5025 


= 1.5708 


T / 2 


0.5708 


1.0000 


2.0 


0.9093 


1.0907 


2.5 


0.5984 


1.9016 


3.0 


0.1411 


2.8589 


3.1416 


0 


T 


3.1416 


a + e sin p 

உ 
என்னும் சமன்பாட்டில் e = 0 எனில் & = . எனவே - அளவு 
கோலின் 0 , 0.5 , 1 , 1.5 , 1/2 , 2 , 2.5 , 3 , * என்ற அளவீடு 


284 


நேமவரைவியல் 


களுக்குரிய புள்ளிகள் முறையே e = 0 என்ற புள்ளியை 

அளவுகோலின் 0 , 0.5 , 1 , 1.5 , 1/2 , 2 , 2.5 , 3 , என்ற 
அளவீடுகளுக்குரிய புள்ளிகளுடன் இணைக்கும் குறியிணைப்புக் 
கோடுகளின் மீது இருக்கும் . 


3 


3 


T 


2-5 


a 


2.5 


2 


1/2 
1.5 


-2 


05 


m / 2 
1.5 


T 


0-5 


0-5 


படம் 108 


2 = 1 


- அளவீடுகளுக்கான புள்ளிகளைக் குறிக்க , இப்புள்ளிகளுக் 
குரிய குறியிணைப்புக் கோடுகளின் மற்றொரு தொகுதியை வரைய 
வேண்டும் . கொடுத்துள்ள சமன்பாட்டில் 

எனில் 
a = $ -sing . - - யின் வெவ்வேறு மதிப்புகளுக்கான ( p - sin p ) 
என்பதன் மதிப்புகள் அட்டவணை 23 - இல் கொடுக்கப் 
பட்டுள்ளன . எனவே , e = 1 என்ற புள்ளியை அட்டவணையின் 
இறுதி நிரலில் கொடுக்கப்பட்டுள்ள a - வின் மதிப்புகளுக்குரிய 
புள்ளிகளுடன் இணைக்கும் குறியிணைப்புக் கோடுகளின் மீது 
முறையே ¢ = 0 , 0.5 , 1. 1.5 , 1/2 , 2 , 2.5 , 3 , 1 என்ற 
புள்ளிகள் இருக்கும் . 


மீண்டும் வரும் மாறிகள் 


285 


- அளவுகோலில் குறிக்கப்படவேண்டிய ஒவ்வோர் அளவீட் 
டுக்கும் இரண்டு குறியிணைப்புக் கோடுகள் வரைந்தால் அவை 
வெட்டிக் கொள்ளும் புள்ளியே அந்த அளவீட்டுக்குரிய புள்ளி 
யாகும் . - - யின் வெவ்வேறு மதிப்புகளுக்குக் குறிக்கப்பட்ட 
புள்ளிகள் வழியாக வரையப்பட்ட இழைவான வளைகோடே 

- வளைகோடாகும் . பின்னர் , குறிக்கப்பட்ட புள்ளிகளுக்குரிய 
அளவீடுகளை எழுதி , 4 - அளவுகோலை அமைத்து முடிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 42 


X 


b x என்ற சமன்பாட்டுக்குத் தீர்வு காண ஒரு நேம 
வரையம் அமை . a ( 1 - 10 ) ; b ( 1 - 10 ) ; x ( 0.1 - 0-5 ) . 


கொடுத்துள்ள சமன்பாட்டை மடக்கை அமைப்பில் 


log b + log x = x log a 


அதாவது log b - ( log a ) x 


log x 


என மாற்றி எழுதிக்கொள்க . இச் சமன்பாட்டை 

f . ( u ) - f : ( v ) f : ( w ) = f , ( w ) 


என்ற அமைப்பில் இருப்பதாகக் கருதினால் 


y = m , log b 
S = m , log a 


என்னும் b , a- அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது 
ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் செல்லுமாறு அமைக்க 
வேண்டும் . m , = 10 , m , = 10 எனத் தேர்ந்தெடுத்துக்கொள்க . 
a , b - அளவுகோல்களை அச்சடித்த மடக்கை அளவுகோல்களின் 
உதவியால் எளிதில் அமைக்கலாம் . வசதிக்காக , a , b- அளவு 
கோல்களுக்கிடையே உள்ள தூரம் 8 செ . மீ . ஆக எடுத்துக் 
கொள்ளப்பட்டுள்ளது . குறியிணைப்புக் கோடுகளின் இரண்டு 
தொகுதிகளை வரைந்து x - அளவுகோலை அமைக்கலாம் . 


1 


எனவே , 


0.1 , 


ax என்பதில் a = 1 எனில் b 


bx 


X 


0.2 , 0.3 , 0.4 , 0.5 என்ற புள்ளிகள் முறையே a = 1 என்ற 
புள்ளியை b = 10 , 5 , 3.33 , 2,5 , 2 என்ற புள்ளிகளுடன் 
இணைக்கும் குறியிணைப்புக் கோடுகளின் மீது இருக்கும் .. 


286 


நேமவரைவியல் 


X 


10x 


bx = d என்பதில் a = 10 எனில் b = 


x - இன் 


X 


வெவ்வேறு மதிப்புகளுக்கான 10 * 


என்பதன் 


மதிப்புகள் 


அட்டவணை 24 - இல் கொடுக்கப்பட்டுள்ளன . எனவே , x = 

= 0.1 , 
0.2 , 0.3 , 0.4 , 0.5 என்ற புள்ளிகள் முறையே a 

= 10 

10 என்ற 
புள்ளியை அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள b - யின் மதிப்பு 
களுக்குரிய புள்ளிகளுடன் இணைக்கும் குறியிணைப்புக் கோடுகளின் 
மீது இருக்கும் . b - அளவுகோலில் 10 முடிய அளவீடு செய்தால் 


அட்டவணை 24 


108 


b 


X 


0.1 


1.259 
0.1 


12.590 


0.2 


1,585 
0.2 


= 


7.925 


0.3 


1.995 
0.3 


6.650 


2.512 


0.4 


11 


6.280 


0.4 


3,162 


0.5 


6.324 


போதும் என்றாலும் , b = 12.59 என்பதற்குரிய புள்ளியை ம் - அளவு 
கோலில் குறித்து வைத்துக் கொள்ளவேண்டும் . ஒத்த 
குறியிணைப்புக் கோடுகள் 

வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளைக் 
குறித்து , இப் புள்ளிகள் வழியாக இழைவான வளைகோடு 
வரைந்து அளவீடு செய்தால் x - அளவுகோல் 

கிடைக்கும் . 
அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையம் படம் 109 -இல் காட்டப் 
பட்டுள்ளது . 


மீண்டும் வரும் மாறிகள் 


287 


IO 


01 


846 


Fo.2 


2 


Fo3 


F04 


-0.5 


3 


3 


-5 


6 


7 


- 8 


9 
10 


படம் 109 


கொடுத்துள்ள சமன் பாட்டை 

log b + (log a ) ( - x ) 


log x 


என எழுதி , இது 

f : ( u ) + f , ( v ) f , ( w ) = f , ( w ) 


என்ற அமைப்பில் இருப்பதாகக் கருதலாம் அல்லவா ? எனவே , 


10 log b 


S = 10 log a 


288 


நேமவரைவியல் 


என்ற அளவுகோல்களை இரு இணைகோடுகளின் மீது ஒரே 
திசையில் செல்லுமாறும் அமைக்கலாம் ( படம் 110 ) . a 1 , 
b = 1 என்பன முறையே a , b - அளவுகோல்களின் தொடக்கப் 
புள்ளிகள் ஆகும் , a , b - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளி 
களுக்கிடையே உள்ள தூரத்தை , வசதிக்காக 4 செ.மீ. 

எனக் 


0.1 


101 


9 - b 


0.2 


8 


7 


6 


6 


0.4 


5 


0-5 


1 


شست 


3 


. 


2 


2 


1 


படம் 110 


கொண்டு a , b - அளவுகோல்களை அமைக்கலாம் . 

x - அளவு 
கோலை அமைப்பதற்கு படம் 109 - இல் பயன்படுத்திய 
a , b - மதிப்புகளுக்குரிய குறியிணைப்புக் கோடுகளையே வரைந்து 
கொள்ளலாம் . ஒத்த குறியிணைப்புக் கோடுகள் வெட்டிக் 
கொள்ளும் புள்ளிகள் 

வழியாகச் செல்லும் இழைவான 
வளைகோடு 6 - அளவுகோலுக்கு இடதுபக்கம் இருப்பதைக் 
காண்க . 

இதன் காரணம் என்ன ? 


மீண்டும் வரும் மாறிகள் 


289 


z 


k fz ( w ) 

m / 
f , ( w ) + 


(1 ) 


4x 


x + 1 


எனவே . 


x - அளவுகோலில் உள்ள புள்ளியின் 2 - ஆயம் 


4x 


ஆகும் . 


1- x 


எனவே , 0 < x < 1 எனில் , z ஒரு குறை எண்ணாக 
இருக்கும் . எனவே தான் 0 முதல் 1 முடிய உள்ள அளவீடுகளைக் 
கொண்ட x - வளைகோடு b - அளவுகோலுக்கு இடது பக்கம் 
இருக்கும் . 


எடுத்துக்காட்டு 43 


ax 5 என்ற சமன்பாட்டுக்குத் தீர்வுகாண - ஒரு நேம 
வரையம் அமை . a ( 1 - 100 ) ; b ( 0 - 10 ) . 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 

x log a = b log x 


என மடக்கை அமைப்பில் எழுதிக் கொள்க . எனவே , 


log x 


log a + b 


0 . 


[ = 12 ] 


ச் சமன்பாடு f . ( u ) + f ( v ) f ; ( w ) = f , ( w ) 
என்ற அமைப்பில் உள்ளதாகக் கருதிக் கொள்ளலாம் . இங்கு 
f , ( w ) என்பது 0 ஆகும் . அளவுகோல் சமன்பாடுகளை 


y = m log a 
S = m , b 


எனக் கொள்க . m / = 5 , m , = 1 எனத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்க . a -1, b = 0 என்ற புள்ளிகள் முறையே a , b , 
அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகள் ஆகும் . இப் புள்ளி 

19 


290 


நேமவரைவியல் 


கொள்க . 


களுக்கிடையே உள்ள தூரத்தை 2 செ.மீ. எனக் 
x - அளவுகோலை அமைக்கப் பயன்படும் z , z - ஆயங்களை இப் 
பொழுது கண்டுபிடிக்கலாம் . 


k fa ( w ) 


2 


= 


f ( w ) + 


(1 ) 


log x 


2 [ –191 


log x 


1 


+ 


X 


5 


10 log x 
5 log x 


m , f : ( w ) 


2 


= 


f , ( w ) + 


( .) 


0 ( ஏனெனில் f , ( w ) 


0 ] 


z = 0 என்பதால் , x - அளவுகோலானது a , b - அளவுகோல் 
களின் தொடக்கப்புள்ளிகளை இணைக்கும் நேர் கோட்டின் மீது 
அமையும் என்பது புலப்படும் . அதாவது a , b - அளவுகோல்களின் 
தொடக்கப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடே x - அச்சாகும் .. 
இப்பொழுது x • இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கான புள்ளிகள் 
இருக்கக்கூடிய குறியிணைப்புக் கோடுகளின் தொகுதியொன்றை 
வரைந்தால் அவை x - அச்சை ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . 


a = 1 , 6 


xb என்ற சமன்பாட்டை a = x , b = x என்னும் 
மதிப்புகள் நிறைவு செய்யும் . எனவே , a , b இவற்றின் சமமான 
மதிப்புகளை இணைக்கும் குறியிணைப்புக்கோடு x - அச்சை அதே 
மதிப்பில் வெட்டும் எனத் தெரிகிறது . எடுத்துக்காட்டாக , 
1 என்ற 

புள்ளிகளுக்கான குறியிணைப்புக்கோடு 
x - அச்சை 1 என்ற அளவீட்டில் வெட்டும் . a = 2 , b = 2 என்ற 
புள்ளிகளுக்கான குறியிணைப்புக்கோடு x - அச்சை 2 

என்ற 
அளவீட்டில் வெட்டும் . இவ்வாறு x - அளவுகோலின் வெவ்வேறு 
அளவீடுகளுக்கான குறியிணைப்புக் கோடுகளை வரைந்து 
x - அளவுகோலை அமைக்கவேண்டும் . அமைத்து முடிக்கப்பட்ட 
நேமவரையம் படம் 111 - இல் காட்டப்பட்டுள்ளது . 


மீண்டும் வரும் மாறிகள் 


291 


1 


X - 


0 . 


இந் நேமவரையத்தில் X - அளவுகோலின் அமைப்பைப் பற்றி 
இப்பொழுது ஆராயலாம் . a - அளவுகோலில் குறை எண்களுக்கு 
அளவீடுகள் இல்லாதலால் x - அளவுகோலிலும் குறை எண்கள் 
இடம் பெறாது . b = 0 என்ற புள்ளிக்குரிய X - அளவீடு 0 ஆகும் . 

என்ற புள்ளிக்குரிய அளவீடு 1 ஆகும் . b 
1 என்ற புள்ளிகளுக்கிடையே உள்ள x - அச்சின் பகுதியில் 
ஒவ்வொரு புள்ளிக்கும் ஓர் அளவீடுதான் உள்ளது . 

ஆனால் , 
1 என்ற புள்ளிக்கு இடது பக்கம் உள்ள X - அச்சின் பகுதியில் 
ஒவ்வொரு புள்ளிக்கும் இரண்டு அளவீடுகள் உள்ளன . இதிலிருந்து 
கொடுக்கப்பட்ட a , b இவற்றின் மதிப்புகளை ax = xb 
சமன்பாட்டில் பதிலீடு செய்யும் பொழுது , x = 1 என்றிருக்கு 
மாறு x - க்கு ஏதேனும் ஒரு மதிப்புக் கிடைத்தால் x 2 1 என்றி 
ருக்குமாறு மற்றும் ஒரு மதிப்பும் கிடைக்கும் எனத் தெரிகிறது . 


a 


என்ற 


100 


D 
10 


80 


60 


40 


20 


10 


X 


-- 


10 


20 


8 


உ 


e3 
+ 
15 


15 


0.0 


படம் 11 ] 


292 


நேமவரைவியல் 


Q 


= 


1 என்ற புள்ளிக்கு இடது பக்கம் உள்ள x - அச்சின் பகுதியில் 
ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குமேல் அளவீடுகள் செய்ய முடியாது . 
அளவீடு செய்யப்பட்ட பகுதியின் இடது முனைக்குரிய அளவீடு 
e அதாவது 2. 7183 என்பது குறிப்பிடத்தக்கது . இதுபோன்றே 
b = 0 என்ற புள்ளிக்கு வலது 

பக்கம் உள்ள x - அச்சின் 
பகுதியிலும் அளவீடு செய்ய 

முடியாது . a , b இவற்றின் 
கொடுக்கப்பட்ட மதிப்புகளுக்கு வரையப்பட்ட குறியிணைப்புக் 
கோடானது , x - அச்சை ( என்ற அளவீட்டுக்கு இடது பக்கமோ . 
0 என்ற அளவீட்டுக்கு வலது பக்கமோ வெட்டினால் , வெட்டும் 
புள்ளிக்குரிய x - இன் மதிப்பு ஒரு சற்பனை எண்ணாகத்தான் 
(imaginary number ) இருக்குமே ஒழிய மெய் எண்ணாக ( real 
number ) இருக்க முடியாது . இதிலிருந்து a , b இவற்றின் 

வற்றின் சில 
மதிப்புகளுக்கு 


ax 


15 


என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் x - க்கு மெய் 
மதிப்பு இருக்க முடியாது எனத் தெரிகிறது . எடுத்துக்காட்டாக , 
a = 2 , b = 1 என்ற புள்ளிகளுக்கான குறியிணைப்புக்கோடு 
x அச்சை வெட்டும் புள்ளிக்கு அளவீடு ஏதும் இல்லை ஆதலால் , 
2x = x என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் , 
x - க்கு மெய்மதிப்பு (real value ) இல்லை எனத் தெரிகிறது . 


இனி , x - அளவுகோலின் இடது முனைக்கு e என்ற அளவீடும் 
வலது முனைக்கு 0 என்ற அளவீடும் எப்படி வந்தன எனக் 
காணலாம் . 


2 


- 10 log x 
x- 5 log x 


பகுதி , விகுதி இரண்டையும் - 5 log x - ஆல் வகுத்தால் 


2 


z 


= 


1 


x 


( 


5 log x 


) 


இங்கு log x என்பது x - இன் பொதுமடக்கை என்பதை நினைவிற் 
கொள்க . 0 < x < 1 எனில் 

எனவே , 
5 log x 


X 


< 0 . 


மீண்டும் வரும் மாறிகள் 


293 


0 < z < 2. படம் 111 - இல் a 1 என்ற புள்ளியில் z 
b = 0 என்ற புள்ளியில் 2 = 2. ஆகவே , x - அளவுகோலில் 
0 முதல் 1 முடிய உள்ள அளவீடுகள் a = 1 என்ற புள்ளிக்கும் 
b என்ற புள்ளிக்கும் இடையில் உள்ளன . மேலும் x - இன் 
மதிப்பு 1 எனில் z = 0 . எனவேதான் 

X - அளவுகோலின் 
1 என்ற அளவீடு a = 1 என்ற புள்ளியில் உள்ளது . x - இன் 
மதிப்பு சுழியை நோக்கிச் 

சென்றால் z - இன் மதிப்பு 
2 - ஐ நோக்கிச் செல்லும் . எனவேதான் x - அளவுகோலின் 
0 என்ற அளவீடு b 0 என்ற புள்ளியில் உள்ளது . 


X 


விட 


x > 1 எனில் 

- > 1 என நிறுவலாம் . எனவே , 

5 log x 
x > 1 எனில் , z ஒரு குறை எண்ணாகும் . ஆகவே , x - அளவு 
கோலில் , 1 

மிகுதியாக உள்ள அளவீடுகள் ,, 
a = 1 என்ற புள்ளிக்கு டதுபக்கம் உள்ளன . 

உள்ளன . மேலும் , 
சிறுமமாக இருக்கும் பொழுது x = e என நிறுவலாம் . 
5 log x 
எனவே , z - இன் மிகக் குறைவான மதிப்புக்குரிய X - இன் மதிப்பு 
e ஆகும் . ஆகவேதான் x 

ஆகவேதான் x - அளவுகோலின் இடது முனையில் 
e என்ற அளவீடு உள்ளது . 


X 


x = e எனில் z 

= 


10 log e 
5loge 


e 


11 


10 ( 0. 4343 ) 
2.7183-5 ( 0.4343 ) 


= 


7.943 


x = 1 

என்ற அளவீட்டுக்கும் x = e என்ற அளவீட்டுக்கும் 
இடையே உள்ள தூரத்தை அளந்து பார்த்தால் அது 7.943 
செ.மீ. ஆக இருப்பது தெரியும் . 


x - இன் மதிப்பு முடிவிலியை நோக்கிச் சென்றால் , z - இன் 
மதிப்பு சுழியை நோக்கிச் செல்லும் . எனவேதான் x - அளவு 
கோலின் 0 என்ற அளவீடு a = 1 என்ற புள்ளியில் உள்ளது .. 


21 , இருபடிச் சமன்பாடு ( Quadratic equation ) 

கொடுக்கப்பட்ட இருபடிச் சமன்பாடு எந்த அமைப்பில் 
இருப்பினும் , அதை x + ax + b = 0 என்ற படித்தர அமைப்பில் 


294 


நேமவரைவியல் 


எழுதலாம் . a , b இவற்றின் மதிப்புகள் மாற மாற , பல்வேறு 
இருபடிச் சமன்பாடுகள் 

கிடைக்கும் . இச் சமன்பாடுகள் 
யாவற்றிற்கும் தீர்வு காண ஒரு நேமவரையம் அமைத்தால் 
போதுமானது . இப்பொழுது a . b இவற்றின் நெடுக்கங்கள் 
ஒவ்வொன்றையும் - 10 முதல் 10 முடிய எனக் கொண்டு 
x : + ax + b = 0 என்ற இருபடிச் சமன்பாட்டுக்குத் தீர்வு காண 
ஒரு நேமவரையம் அமைக்கலாம் . 


x2 + ax + b = ) 


என்ற சமன்பாட்டை 


f : ( u ) + f , ( v ) f , ( w ) = f : ( w ) 


என்ற அமைப்பில் இருக்குமாறு 


b + ax = 


- x ? 


என எழுதிக் கொள்க . எனவே , b , a - அளவுகோல்களை இரண்டு 
இணைகோடுகளின் மீதும் , x- அளவுகோலை ஒரு வளைகோட்டின் 
மீதும் அமைத்து ஒரு நேமவரையத்தை அமைக்கலாம் . b , 
அளவுகோல்களின் அளவுகோல் சமன்பாடுகளை முறையே 


b , a 


y = m , b 


S = 


m ., a 


எனக் கொள்க . m ; 

- 0. 5 , m , 

0.5 எனத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்க . 6 

0 , a - 0 என்ற புள்ளிகள் முறையே b , a - அளவு 
கோல்களின் தொடக்கப்புள்ளிகள் ஆகும் . இப்புள்ளிகளை 
இணைக்கும் நேர்கோடு கிடைக்கோடாக வருமாறு , b , a - அளவு 
கோல்களை இரு நிலைக்குத்துக் கோடுகளின் மீது ஒரே திசையில் 
செல்லுமாறு அமைக்க வேண்டும் ( படம் 112 ) . b , a 

அளவு 
கோல்களின் இடைத்தூரத்தை வசதிக்காக 8 செ.மீ. எனக் 
கொள்ளலாம் . b . a 

b , a - அளவுகோல்களை அமைத்த பின்னர் , 
குறியிணைப்புக் கோடுகளின் இரண்டு தொகுதிகளை வரைந்து x . 
அளவுகோலை அமைக்கவும் . 

x - அளவுகோலில் 0 முதல் 10 
முடிய அளவீடு 

செய்து கொள்ளலாம் . கொடுத்துள்ள 


295 


மீண்டும் வரும் மாறிகள் 


சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் , 0 முதல் 10 முடிய 
உள்ள x - இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு ஒத்த b , a இவற்றின் 
இரண்டு தொகுதி மதிப்புகளை அட்டவணை 25 - இல் உள்ளவாறு 
தேர்ந்தெடுத்துக் கொள்க . ஒத்த குறியிணைப்புக்கோடுகள் 
வெட்டிக் கொள்ளும் புள்ளிகளைக் குறித்து இப்புள்ளிகள் வழியாக 


அட்டவணை 25 


தொகுதி II 


தொகுதி 1 
b | 


X 


b 


O 


1 


0 


0 


0 


--- 


1 


1 


0 


-- 


2 


1 


- 


2 


0 


2 


--- 


2 


3 


0 


3 


3 


-- 


3 


4 


- 


0 


- 4 


4 


4 


- 5 


- 5 


0 


5 


- 6 


5 


- 6 


0 


6 


6 


- 7 


7 


7 


0 


-- 


7 


- 8 


8 


8 


9 


0 


8 


0 


9 


9 


9 


-10 


- 10 


0 


10 


10 


-11 


x - 


ஓர் இழைவான வளைகோடு வரைந்து அளவீடு செய்தால் x 
அளவுகோல் கிடைக்கும் . X - அளவுகோலை அமைத்து முடித்ததும் 
அதை 

அமைக்கப் பயன்படுத்திய குறியிணைப்புக் கோடுகளைத் 
துடைத்தழித்து விடலாம் . 


அளந்து , 


X 


அளவுகோலை 


2 , z - அச்சுத்தூரங்களை 
அமைப்பின் , 


998 


நேமவரைவியல் 


b 
10 


للبنيناه 


05 


10 


ما 


112 
فداله 


z 


kfz ( w ) 
f ( w ) + ] m , 

m 


+ [ 


8x 


* + 1 


m , f ( w ) 


2 = 


] 
+ 
( 
w 
) 
دی 


۲۶۱ 
مه 


( 
1 
+ 
x 
) 
و 


மீண்டும் வரும் மாறிகள் 


297 


b . அளவு 


x > 0 எனில் , 0 < z < 8 ; z < 0 . எனவேதான் மிகை எண் 
களுக்குரிய x - அளவுகோல் , b , a - அளவுகோல்களுக்கிடையில் , 
b , a . அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகளை இணைக்கும் 
நேர்கோட்டுக்குக் கீழே உள்ளது . -1 < x < 0 எனில் 2 , z - 
ஆயங்கள் இரண்டுமே குறை எண்கள் ஆகும் . எனவே , - 1 முதல் 
0 முடிய உள்ள அளவீடுகளுக்குரிய x அளவுகோல் , 
கோலுக்கு இடதுபக்கத்தில் , b , a - அளவு கோல்களின் தொடக்கப் 
புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டுக்குக் கீழே இருக்கும் . x < - 1 
எனில் , > 8 ; z > 0 . எனவே , 1 என்பதற்குக் குறைவாக 
உள்ள அளவீடுகளுக்குரிய x - அளவு கோல் , a - அளவுகோலுக்கு 
வலது பக்கத்தில் , b , a - அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகளை 
இணைக்கும் நேர்கோட்டுக்கு மேலே இருக்கும் . 


- 


படம் 112 - இல் காட்டப்பட்டுள்ள நேமவரையத்திலிருந்து 
x + ax + b = 0 என்ற சமன்பாட்டின் மிகை மூலங்களை ( positive 
roots ) மட்டுமே நேரடியாகக் காணலாம் . எனினும் , சமன் 
பாட்டுக் கொள்கையைப் (theory of equation ) பயன்படுத்தி 
இயற் கணிதத்தின் வாயிலாகவோ அல்லது அமைக்கப்பட்ட நேம 
வரையத்தின் வாயிலாகவோ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் 
குறை மூலங்களையும் ( negative roots ) காணலாம் . x2 + ax + b = 0 

சமன்பாட்டின் மூலங்களைக் ( roots ) காணப் படம் 
112 - ஐ எப்படிப் பயன்படுத்துவது ? 


என்ற 


b , a - மதிப்புகளுக்குரிய குறியிணைப்புக்கோடு X - அளவுகோலை 
இரண்டு புள்ளிகளிலோ , ஒரு புள்ளியிலோ 

வெட்டக்கூடும் . 
அல்லது 3 அளவுகோலை 

வெட்டாமலும் 

போகலாம் . 
குறியிணைப்புக்கோடு X - அளவுகோலுக்குத் தொடுகோடாகவும் 
அமையலாம் . 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் இரண்டு மூலங்களும் மிகை 
மூலங்களாக இருந்தால் தான் குறியிணைப்புக்கோடு x - வளை 
கோட்டை இரண்டு இடங்களில் வெட்டும் . குறியிணைப்புக்கோடு 
x - வளை கோட்டை இரண்டு புள்ளிகளில் வெட்டினால் x - இன் 
இரண்டு மதிப்புகளையும் படத்திலிருந்து நேரடியாகக் கண்டு 
பிடித்து விடலாம் . 

. 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் ஒரு மூலம் மிகை மூல 
மாகவும் , மற்றொரு மூலம் குறை மூலமாகவும் இருந்தால்தான் 
குறியிணைப்புக்கோடு x - வளைகோட்டை ஓரிடத்தில் வெட்டும் . 
குறியிணைப்புக்கோடு வளைகோட்டை 

புள்ளியில் 


X 


298 


நேமவரைவியல் 


என்ற 


வெட்டினால் சமன்பாட்டின் மிகைமூலத்தைப் படத்திலிருந்து 
நேரடியாகக் கண்டுபிடித்துவிடலாம் . குறை மூலத்தைப் 
படத்திலிருந்து நேரடியாகக் காணமுடியாது . ஏனெனில் X - இன் 
மிகை 

மதிப்புகளுக்கே ( positive values ) x- அளவுகோல் 
அமைக்கப்பட்டுள்ளது . 

x2 + ax + h = 0 என்ற சமன்பாட்டின் இரு மூலங்களின் 
கூட்டுத்தொகை (sum ) , --a ஆகும் . 

. எனவே , படத்திலிருந்து 
கண்டுபிடித்த மிகை மூலத்தை – a என்பதிலிருந்து கழித்தால் 
இரண்டாவது மூலம் கிடைக்கும் . x2 + ax + b = 0 
சமன்பாட்டின் இரு மூலங்களின் பெருக்குத்தொகை ( product ) 
b ஆகும் . எனவே , படத்திலிருந்து கண்டுபிடித்த மூலத்தால் , 
b- ஐ வகுத்தாலும் இரண்டாவது மூலம் கிடைக்கும் . எனினும் 
இரண்டாவது மூலமான குறை மூலத்தை வரைபட வாயிலாகவும் 
காணலாம் . ஓர் இருபடிச் சமன்பாட்டுக்குரிய இரு மூலங்களின் 
குறிகளும் ( signs ) மாற்றப்பட்டால் , மூலங்களின் பெருக்குத் 
தொகை மாறாது . ஆனால் , கூட்டுத் தொகை , குறியால் மாறுபடும் . 
எனவே , கொடுக்கப்பட்ட - யின் மதிப்புக்கும் , கொடுக்கப்பட்ட 
a யின் குறிமாற்றப்பட்ட ( changed in sign ) மதிப்புக்கும் வரையப் 
பட்ட குறியிணைப்புக்கோடு , x - வளைகோட்டை , கொடுக்கப்பட்ட 
சமன்பாட்டுக்குரிய மூலங்களின் குறிமாற்றப்பட்ட மதிப்புகளில் 
வெட்டும் . எனவே , படம் 112 - ஐப் பயன்படுத்தி x + ax + 
b = 0 என்ற சமன்பாட்டின் குறை மூலத்தைக் காணவேண்டு 
மெனில் , கொடுக்கப்பட்ட b - யின் மதிப்புக்கும் , கொடுக்கப்பட்ட 
a - யின் குறிமாற்றப்பட்ட மதிப்புக்கும் குறியிணைப்புக்கோடு 
வரைந்து , அக்கோடு X - வளைகோட்டை வெட்டும் இடத்தில் 
உள்ள மதிப்பின் குறியினை மாற்றிக் கொள்ளவேண்டும் . 

கொடுக்கப்பட்ட a , b இவற்றின் மதிப்புகளுக்கு வரையப் 
பட்ட குறியிணைப்புக்கோடு x - வளைகோட்டின் தொடுகோடாக 
இருந்தால் , சமன்பாட்டின் மூலங்கள் இரண்டும் சமமான மிகை 
மூலங்கள் ஆகும் . தொடுபுள்ளியில் ( point of contact ) உள்ள 
மதிப்பே அந்தச் சமமான மூலம் ஆகும் . கொடுக்கப்பட்ட ர - யின் 
மதிப்புக்கும் , a - யின் குறிமாற்றப்பட்ட மதிப்புக்கும் வரையப் 
பட்ட குறியிணைப்புக்கோடு X - வளைகோட்டுக்குத் தொடுகோடாக 
இருப்பின் , சமன்பாட்டின் இரு மூலங்களும் 

ரு மூலங்களும் சமமான குறை 
மூலங்கள் ஆகும் . 

தொடுபுள்ளியில் உள்ள மதிப்பின் குறியை 
மாற்றிக் கொண்டால் அந்தச் சமமான குறை மூலம் கிடைக்கும் . 

கொடுக்கப்பட்ட a , b இவற்றின் மதிப்புகளுக்கு வரையப் 
பட்ட குறியிணைப்புக்கோடு , x - வளை கோட்டை வெட்டாமலேயே 


மீண்டும் வரும் மாறிகள் 


299 


a - யின் 


சென்றால் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் இரு மூலங்களும் 
குறை மூலங்களாகவோ அல்லது இரண்டும் கற்பனை மூலங் 
களாகவோ (imaginary roots ) இருக்கும் . இரு மூலங்களும் குறை 
மூலங்களாக இருந்தால் , கொடுக்கப்பட்ட -யின் மதிப்புக்கும் 

குறிமாற்றப்பட்ட மதிப்புக்கும் வரையப்பட்ட 
குறியிணைப்புக்கோடு x- வளைகோட்டை இரண்டு இடங்களில் 
வெட்டும் . இந்த இரண்டு இடங்களில் உள்ள மதிப்புகளின் 
குறிகளை மாற்றிக் கொண்டால் , தேவையான குறை மூலங்கள் 
கிடைக்கும் . கொடுக்கப்பட்ட 5 - யின் மதிப்பு , a - யின் குறி 
மாற்றப்பட்ட மதிப்பு இவைகளுக்கு வரையப்பட்ட 
குறியிணைப்புக்கோடும் x - வளைகோட்டை வெட்டவில்லை எனில் , 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் இரு மூலங்களும் கற்பனை 
மூலங்கள் ஆகும் . கற்பனை மூலங்களைக்காண நேமவரையம் 
பயன்படாது . a < 4b எனில் , x + ax + b = 0 என்ற சமன் 
பாட்டின் இரு மூலங்களும் கற்பனை மூலங்கள் ஆகும் . 

மெய் எண் கெழுக்களைக் கொண்ட சமன்பாட்டில் கற்பனை 
மூலங்கள் இரட்டை இரட்டையாக ( pairs ) வரும் . எனவே , 
x ? + ax + b = 0 என்ற இருபடிச் சமன்பாட்டுக்கு ஒரு கற்பனை 
மூலமும் ஒரு மெய் மூலமும் ( real root ) இருக்க முடியாது . 


22. முப்படிச் சமன்பாடு ( Cubic equation ) 

கொடுக்கப்பட்ட முப்படிச் சமன்பாடு 


x3 + px " + qx + r = 0 
என்ற அமைப்பில் இருந்தால் , இச்சமன்பாட்டின் ஒவ்வொரு 
மூலத்தையும் - ? குறைவுபடுத்தி ( decrease ) அதாவது , 
மிகுதிப்படுத்தி ( increase ) இதை 

x3 + ax + b = 0 
என்ற 

படித்தர அமைப்பில் மாற்றி அமைக்கலாம் . 
சமன்பாட்டுக் கொள்கையைப் பற்றி அறியாதவர்களுக்கு மேற் 
சொன்னது சற்று புரியாமல் இருக்கலாம் . எனவே , அதற்கு 
விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது 

x3 + px ? + qx + r = 0 
என்ற முப்படிச் சமன்பாட்டின் மூலங்கள் a , B. 7 எனில் , 

P 

- B + . 
a + 

7 + ? என்ற மூன்றையும் மூலங்களாகக் 
3 
கொண்ட சமன்பாடு 


300 


நேமவரைவியல் 


x + ax + b = 0 
என்ற அமைப்பில் இருக்கும் . 


x + px ? + qx + r 0 என்ற சமன்பாட்டுக்கு வரைபட 
வழியில் தீர்வுகாண வேண்டுமெனில் , முதலில் இச் சமன்பாட்டை 
x + ax + b = 0 என்ற அமைப்பில் மாற்றி அமைத்துக் 
கொள்வது நல்லது . 

மெய் எண் கெழுக்களைக் கொண்ட சமன்பாட்டில் கற்பனை 
மூலங்கள் இரட்டை இரட்டையாக வரும் . எனவே , ஒரு முப்படிச் 
சமன்பாட்டுக்கு ஒரு மெய் மூலமும் இரு கற்பனை மூலங்களும் 
இருக்கும் . அல்லது மூன்றுமே மெய்மூலங்களாக இருக்கும் . 

4a3 + 27b2 > 0 எனில் x3 + a x + b 0 என்ற சமன் 
பாட்டின் ஒரு மூலம் மெய்யாகவும் இரண்டு மூலங்கள் கற்பனை 
யாகவும் இருக்கும் . மேலும் , இதில் b < 0 எனில் , அந்த மெய்மூலம் 
மிகை மூலமாகவும் , b > 0 எனில் அந்த மெய்மூலம் குறை மூல 
மாகவும் , b = 0 எனில் அந்த மெய்மூலம் சுழியாகவும் இருக்கும் . 
4a3 + 27b2 S 0 எனில் x + ax + b = 0 என்ற சமன்பாட்டின் 
மூன்று மூலங்களும் மெய்யாக இருக்கும் . குறிப்பாக 
4a3 + 27b2 = 0 எனில் , 

= 0 எனில் , மூன்று மெய்மூலங்களில் இரண்டு 
மூலங்கள் சமமாகும் . 


- 


ப்பொழுது x + ax + b = 0 என்ற முப்படிச் சமன் 
பாட்டுக்குத் தீர்வுகாண ஒரு நேமவரையம் அமைக்கலாம் . 
a , b - இவற்றின் நெடுக்கங்கள் ஒவ்வொன்றையும் - 20 முதல் 
20 முடிய எனக் கொள்ளலாம் . கொடுத்துள்ள சமன்பாட்டை 

b + ax = x3 
என்ற அமைப்பில் எழுதிக் கொள்க . 

எனவே , b , a - அளவு 
கோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீதும் , x - அளவுகோலை 
ஒரு வளைகோட்டின் மீதும் அமைக்கவேண்டும் . b , a - அளவு 
கோல்களின் அளவுகோல் சமன்பாடுகளை முறையே 

y = mi 

S = m , a 
m , 0.25 , 

= 0.25 எனத் 

எனத் தேர்ந் 
தெடுத்துக் கொள்க . b = 0 , a = 0 என்ற புள்ளிகள் முறையே 
b , a - அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகள் ஆகும் . 

ஆகும் . இப் 
புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு ஒரு கிடைக்கோடாக வருமாறு 
b , a . அளவுகோல்களை இரு நிலைக்குத்துக் கோடுகளின் மீது ஒரே 
திசையில் செல்லுமாறு அமைக்க வேண்டும் ( படம் 113 ) . b , a . 


mb 


எனக் கொள்க . 


M ) 


மீண்டும் வரும் மாறிகள் 


301 


அளவுகோல்களின் இடைத்தூரத்தை வசதிக்காக 8 செ . மீ . 
எனக் கொள்ளலாம் . b , a - அளவுகோல்களை அமைத்தபின்னர் , 
குறியிணைப்புக்கோடுகளின் இரண்டு தொகுதிகளை வரைந்து 
x - அளவுகோலை அமைக்கவும் . .x - அளவுகோலில் 0 முதல் 
5 முடிய அளவீடு செய்து கொள்ளலாம் . கொடுத்துள்ள சமன் 
பாட்டை நிறைவு செய்யும் வகையில் 0 முதல் 5 முடிய உள்ள 
x - இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு ஒத்த b , a இவற்றின் இரண்டு 
தொகுதி மதிப்புகளை அட்டவணை 26 - இல் உள்ளவாறு தேர்ந் 
தெடுத்துக் கொள்க . ஒத்த குறியிணைப்புக்கோடுகள் வெட்டிக் 
கொள்ளும் புள்ளிகளைக் குறித்து இப்புள்ளிகள் வழியாக ஓர் இழை 
வான வளைகோடு வரைந்து அளவீடு செய்தால் x - அளவுகோல் 
கிடைக்கும் . 

பின்னர் 0.5 , 1.5 . 2.5 , 3.5 , 4.5 


என்ற 


அட்டவணை 26 


தொகுதி | 


தொகுதி II 
b 


X 


h 


4 


0 


0 


0 


0 


20 


1 


0 


- 1 


20 


19 


2 


0 


--- 


4 


20 


6 


3 


0 


-- 


9 


- 18 


3 


16 


0 


20 


4 


11 


0 


25 


5 


20 


21 


அளவீடுகளை 

x - அளவுகோலின் மீது செய்து கொள்ளலாம் . 
இதற்கு b = 0 என்ற புள்ளியை முறையே a - அளவுகோலின் 
0.25 . 

2.25 , - 6.25 , 12. 25 , 20.25 என்ற அளவீடு 
களூக்குரிய புள்ளிகளுடன் இணைக்கும் குறியிணைப்புக் கோடுகளை 
வரையவேண்டும் . இக் கோடுகள் x - வளைகோட்டைத் தேவை 
அளவீடுகளில் 

வெட்டும் . x - அளவுகோலை அமைத்து 
முடித்ததும் அதை அமைக்கப் பயன்படுத்திய குறியிணைப்புக் 
கோடுகளைத் துடைத்தழித்து விடலாம் . 


யான 


அச்சுத் 


z , z - 


தூரங்களை 

அளந்து 


x - அளவுகோலை 


அமைப்பின் 


302 


நேமவரைவியல் 


z 


k fa ( w ) 
f > ( w ) + 

mi 


(11) 


= 


• 8 x 
x +1 


m , f , ( w ) 


N 


ப 


m , 


f : ( w ) + 


mi 


* 3 


4 ( x + 1 ) 


20 


20 


10 


10 


உட 


0 


- 


- 


-10 


- 10 


-20 


-20 


-20 


படம் 113 
x > 0 எனில் , 0 < z < 8 ; z < 0. எனவேதான் மிகை எண் 
ரிய x - அளவுகோல் , b , a - அளவுகோல்களுக்கிடையில் ,, 


மீண்டும் வரும் மாறிகள் 


303 


b , a - அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகளை இணைக்கும் 
நேர்கோட்டுக்குக் கீழே உள்ளது . 1 << 0 எனில் z < 0 ; 
z > 0. எனவே --- 1 முதல் 0 முடிய உள்ள அளவீடுகளுக்குரிய 
x - அளவுகோல் , b - அளவுகோலுக்கு இடது பக்கத்தில் , b , a - 
அளவுகோல்களின் 

தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் நேர் 
கோட்டுக்கு மேலே இருக்கும் . x < 1 எனில் 2 > 8 , z < 0 . 
எனவே , 1 என்பதற்குக் குறைவாக உள்ள அளவீடுகளுக்குரிய 
x - அளவுகோல் , a - அளவுகோலுக்கு 

வலது 

பக்கத்தில் , 
b , a - அளவுகோல்களின் 

தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் 
நேர்கோட்டுக்குக் கீழே இருக்கும் . 


படம் 113 - இல் காட்டப்பட்டுள்ள நேமவரையத்திலிருந்து 
x3 + ax + b = 0 என்ற 

சமன்பாட்டின் 

மிகை 

மூலங்களை 
மட்டுமே நேரடியாகக் 

நேரடியாகக் காணலாம் . எனினும் , சமன்பாட்டுக் 
கொள்கையைப் பயன்படுத்தி இயற்கணித வாயிலாகவோ 
அல்லது அமைக்கப்பட்ட நேமவரையத்தின் வாயிலாகவோ , 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் குறைமூலங்களையும் காணலாம் . 
x3 + a x + b = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களைக் காணப் 
படம் 113 - ஐ எப்படிப் பயன்படுத்துவது ? 


x3 + ax + b = ) என்ற சமன்பாட்டின் மூன்று மூலங்களின் 
கூட்டுத்தொகை 0 ஆகும் . எனவே 

கொடுக்கப்பட்ட சமன் 
பாட்டின் மூலங்கள் மூன்றும் மிகை மூலங்களாக இருக்க வாய்ப் 
பில்லை . ஆகவே b , a - மதிப்புகளுக்குரிய குறியிணைப்புக்கோடு 
x - அளவுகோலை மூன்று புள்ளிகளில் 
குறியிணைப்புக்கோடு X - அளவுகோலை இரண்டு புள்ளிகளிலோ ஒரு 
புள்ளியிலோ வெட்டக்கூடும் . அல்லது 

x - அளவுகோலை 
வெட்டாமலும் போகலாம் . குறிணையிப்புக்கோடு x - அளவு 
கோலுக்குத் தொடுகோடாகவும் அமையலாம் . 


வெட்டாது . 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்குரிய மூன்று மூலங்களில் , 
ஏதேனும் இரண்டு மிகை மூலங்களாக இருந்தால்தான் , குறி 
யிணைப்புக்கோடு x - 

வளைகோட்டை இரண்டு இடங்களில் 
வெட்டும் . குறியிணைப்புக்கோடு x - வளைகோட்டை இரண்டு 
புள்ளிகளில் வெட்டினால் 

கொடுக்கப்பட்ட முப்படிச் சமன் 
பாட்டின் மிகை மூலங்கள் இரண்டையும் படத்திலிருந்து 
நேரடியாகக் கண்டுபிடித்து விடலாம் . x + ax + b = 0 என்ற 
சமன்பாட்டின் மூன்று மூலங்களின் கூட்டுத்தொகை 0 ஆதலால் 
மூன்றாவது மூலம் குறை மூலமாகவே இருக்கும் . கண்டுபிடித்த 
இரண்டு மூலங்களின் குறியை மாற்றிக் கூட்டினால் மூன்றாவது 


304 


நேமவரைவியல் 


மூலான 

குறை மூலம் கிடைக்கும் . இக்குறை மூலத்தை வரை 
பட வாயிலாகவும் காண முடியும் . 


1 


X 


+ ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்குரிய மூலங்களின் 
தறிகளை மாற்றி , அமைக்கப்பட்ட சமன்பாடு x3 + ax - 6 = 0 
ஆகும் . எனவே , கொடுக்கப்பட்ட a - யின் மதிப்புக்கும் . - யின் 
குறிமாற்றப்பட்ட மதிப்புக்கும் வரையப்பட்ட குறியிணைப்புக் 
கோடு , 

x - வளை கோட்டைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக் 
குரிய மூலங்களின் குறிமாற்றப்பட்ட மதிப்புகளில் வெட்டும் ,. 
எனவே , படம் 113 - ஐப் பயன்படுத்தி x3 + ax + b - 0 என்ற 
சமன்பாட்டின் குறைமூலத்தைக் காணவேண்டுமெனில் . 
கொடுக்கப்பட்ட ) - யின் மதிப்புக்கும் - யின் குறிமாற்றப்பட்ட 
மதிப்புக்கும் குறியிணைப்புக்கோடு வரைந்து , அக்கோடு X - வளை 
கோட்டை வெட்டும் இடத்தில் உள்ள மதிப்பின் குறியினை 
மாற்றிக்கொள்ள வேண்டும் . 

கொடுக்கப்பட்ட a , b இவற்றின் மதிப்புகளுக்கு வரையப் 
பட்ட குறியிணைப்புக்கோடு x - வளைகோட்டின் தொடுகோடாக 
இருந்தால் , இரண்டு மூலங்கள் சமமான மிகை மூலங்களாகவும் , 
மூன்றாவது மூலம் குறை மூலமாகவும் இருக்கும் . குறை 
மூலத்தைக் காணும் முறை முன்பே விளக்கப்பட்டுள்ளது . 
குறியிணைப்புக்கோடு வளைகோட்டை 

ஒரு புள்ளியில் 
வெட்டினால் கொடுக்கப்பட்ட முப்படிச் சமன்பாட்டின் ஒரு 
மூலத்தை நேரடியாகக் காணலாம் . இம் மூலம் மிகை மூலமாகும் . 
மற்ற மூலங்கள் இரண்டும் குறை மூலங்களாகவோ அல்லது 
இரண்டும் கற்பனை மூலங்களாகவோ இருக்கும் . இரு மூலங்களும் 
குறை மூலங்களாக இருந்தால் , கொடுக்கப்பட்ட 

d- யின் 
மதிப்புக்கும் b - யின் குறிமாற்றப்பட்ட மதிப்புக்கும் வரையப் 
பட்ட குறியிணைப்புக்கோடு 

வளைகோட்டை இரண்டு 
இடங்களில் வெட்டும் . இந்த இரண்டு இடங்களில் உள்ள 
மதிப்புகளின் குறிகளை மாற்றிக் கொண்டால் தேவையான குறை 
மூலங்கள் கிடைக்கும் . இரண்டு குறை மூலங்களும் சமமாக 
இருப்பின் , மேற்கண்டவாறு வரையப்பட்ட குறியிணைப்புக்கோடு 
x - வளைகோட்டின் தொடுகோடாக அமையும் . இரு மூலங்களும் 
கற்பனை மூலங்களாக இருந்தால் கொடுக்கப்பட்ட a - யின் 
மதிப்புக்கும் 5 - யின் குறிமாற்றப்பட்ட மதிப்புக்கும் வரையப் 
பட்ட குறியிணைப்புக்கோடு X - வளைகோட்டை வெட்டாது . 


x 


கொடுக்கப்பட்ட 

a , b - மதிப்புகளுக்கு வரையப்பட்ட 
குறியிணைப்புக்கோடு Y - வளைகோட்டை வெட்டாமலேயே 


மீண்டும் வரும் மாறிகள் 


305 


சென்றால் சமன்பாட்டின் மூன்று மூலங்களில் ஒன்று குறை 
மூலமாகவும் மற்ற இரண்டு கற்பனை மூலங்களாகவும் இருக்கும் . 
குறை மூலத்தைக் காணும் முறை முன்பே விளக்கப்பட்டுள்ளது . 
கற்பனை மூலங்களைக் காண நேமவரையம் பயன்படாது . 


3 


6 


- 


இனி , " + " + (/ - / = () என்ற சமன்பாட்டுக்குத் 
தீர்வு காணப் படம் 113 - ஐ எப்படிப் பயன்படுத்துவது எனப் 
பார்க்கலாம் . முதலில் இச்சமன்பாட்டின் ஒவ்வொரு மூலத்தை 
யும் குறைவுபடுத்தி அதாவது மிகுதிப்படுத்தி 
xs + . ax + / ) = 0 என்ற அமைப்பில் மாற்றி அமைத்துக் கொள்ள 
வேண்டும் . பின்னர் படத்தின் உதவியால் 3 + ax + 1 = 0 என்ற 
சமன்பாட்டுக்குரிய மூலங்களைக் கண்டுபிடித்து , ஒவ் வொரு 
மூலத்திலிருந்தும் -ஐக் கழித்தால் * + px ? + qx + 1 = 0 
என்ற சமன்பாட்டின் மூலங்கள் கிடைக்கும் . 
எடுத்துக்காட்டாக , + 6.32 + 7x + 1 

+ 61 + 7.x + 1 = 0 என்ற சமன் 
பாட்டுக்குத் தீர்வு காணலாம் . 

காணலாம் . இச் சமன்பாட்டின் மூன்று 
மூலங்களின் கூட்டுத்தொகை - 6 ஆகும் . எனவே , ஒவ்வொரு 
மூலத்தையும் 

3 | அதாவது - 2 

குறைவுபடுத்தினால் 
x + al + b = 0 என்ற அமைப்பில் 

சமன்பாடு 

மாறும் . 
ஒவ்வொரு மூலத்தையும் -- 2 குறைவுபடுத்தி மாற்றி அமைக்கப் 
பட்ட சமன்பாடு 
( x 2 ) + 2 ) 
6 ( x - 232 + 7 ( x - 2 ) + 1 

) = ) 
விரித்தெழுதிச் சுருக்க 

x - 5.x + 3 
ஆகும் . இச் சமன்பாட்டைத் தொகுப்பு வகுத்தல் முறையாலும் 
( synthetic divison method ) காணலாம் . இவைபற்றிய விவரங்கள் 
வேண்டுமாயின் இயற்கணித நூல்களில் சமன்பாட்டுக் கொள்கை 
பற்றிய அதிகாரத்தில் படித்து அறிந்து கொள்க . x-5.x + 3 = 0 
என்ற சமன்பாடு x + ux + b 0 என்ற அமைப்பில் உள்ளது . 
இங்கு a , I இவற்றின் மதிப்புகள் முறையே - 5 , 3 ஆகும் . 

புள்ளிகளு க் 

கு வரையப்பட்ட 
குறியிணைப்புக்கோடு : - வளைகோட்டை (0.65 , 1.85 என்ற 
இரண்டு அளவீடுகளில் வெட்டுகிறது (படம் 113 ) . 

எனவே , 
x 5x + 3 0 என்ற சமன்பாட்டுக்கு 0.65 , 1.85 என்பன 
இரண்டு மூலங்கள் ஆகும் . மூன்று மூலங்களின் கூடுதல் 0 

20 


- 


0 


3 


5. h 


என்ற 


( 


306 


நேமவரைவியல் 


3 


X 


ஆதலால் , மூன்றாவது மூலம் 2.5 ஆகும் . a = 

- 5 , 
என்ற புள்ளிகளுக்குரிய குறியினப்புக்கோடு வரைந்து இக்கோடு 

வளைகோட்டை வெட்டுமிடத்தில் உள்ள மதிப்பின் குறியை 
மாற்றினாலும் - 2.5 என்ற மூன்றாவது மூலம் கிடைக்கும் . 
x3 - 5x + 3 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களான 0.65 , 1.85 , 
- 2.5 ஒவ்வொன்றுடனும் - 2- ஐக் கூட்டக் கிடைக்கும் - 1.35 , 

4.5 ஆகிய மூன்றுமே x + 6.x + 7x + 1 = 0 
என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களாகும் . நேம 
வரையம் ஒரு வரைபட முறை ஆதலால் கண்டுபிடித்த மூலங்கள் 
ஓரளவே துல்லியமாக இருக்கும் . 


0.15 , 


1 


f4 ( 4 ) 


23 . 


) என்ற வகைச் சமன்பாடு 


11 ( 1 ) 


இச் சமன்பாட்டுக்குப் படம் 114 - இல் காட்டியபடி இரண்டு 
வெட்டிக்கொள்ளும் நேர்கோடுகளின் மீது !! , I - அளவுகோல்களை 
யும் , ஒரு வளைகோட்டின் மீது - அளவு கோலையும் அமைத்து 
நேமவரையம் அமைக்கலாம்.. ! - அளவுகோல்கள் வெட்டிக் 
கொள்ளும் புள்ளியானது ! , v - அளவுகோல்கள் இரண்டுக்கும் 
தொடக்கப் புள்ளியாக இருக்கவேண்டும் . !! , - அளவுகோல் 
களின் அளவுகோல் சமன்பாடுகளை முறையே 

x = m f ( u ) 

I = m ( 3 ) 
கொள்க . 

கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நிறைவு 
செய்யும் வகையில் உள்ள u , I , - மதிப்புகள் ஒரே 

நேர் 


எனக் 


4 


8 


I -- 


படம் 114 


மீண்டும் வரும் மாறிகள் 


307 


10 , 1 


கோட்டில் அமையவேண்டுமெனில் W - அளவுகோலை எப்படி 
அமைப்பதெனக் காணலாம் . 

மதிப்புகளுக்கு வரையப் 
பட்ட BC என்ற குறியிணைப்புக் கோடு IV - அளவுகோலை D என்ற 
புள்ளியில் வெட்டட்டும் . ! , - அளவுகோல்களின் தொடக்கப் 
புள்ளியை A என்க . AB - ஐ E என்ற புள்ளியில் வெட்டுமாறு 
D வழியாக AC - க்கு இணையாக ஒரு கோடு 

ஒரு கோடு வரைக . AE , 
ED என்ற தூரங்களை முறையே 3 , z எனக் கொள்க . படம் 
114 - இல் ABC , EBD என்ற வடிவொத்த முக்கோணங்களி 


லிருந்து 


AB 
AC 


EB 
ED 


AB = X , 


AC 

= ) ஆதலால் 


M 


} 


Z 


குறுக்குப் பெருக்கிப் புறமாற்றம் செய்ய 

yz + x3 x ) 
xyz ஆல் வகுக்க 


Z 


1 


+ 


P 


== 


X 


yz 


2 


x , y இவற்றின் சார்பு மதிப்புகளைப் பதிலிட 


7 


+ 


|| 


1 
7 


1 

m ; fi ( u ) 
m ஆல் பெருக்க 


m , f , ( v) z 


| ta ) + ( ) - " 


1 


1 


இச் சமன்பாடு 

f , ( w ) 

+ 
f , ( u ) f ( 1 ) f : ( w ) 
என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்கவேண்டுமெனில் , 


11 , 2 


-- 


f , ( w ) 


in . 


z 


f : ( 141 ) 


( 2 ) 


... 


M ) 


308 


நேமவரைவியல் 


( 2 ) - இல் இருந்து 

z = m , f ( w ) 
( 1 ) - இல் 2 - இன் மதிப்பைப் பதிலிட்டுக் குறுக்குப் பெருக்க 

E = m , f , ( w ) f , ( w ) 
எனவே , W - அளவுகோலை அமைக்க , வின் வெவ்வேறு 
மதிப்புகளுக்கான : , - - மதிப்புகளைக் கணக்கிட்டு அட்டவணைப் 
படுத்திக் கொள்ளவேண்டும் . - ஆயத்தை ! , I - 

அளவுகோல் 
களின் தொடக்கப் புள்ளியிலிருந்து 1 - அளவுகோல் செல்லும் 
திசையிலும் , z - ஆயத்தை u - அளவுகோலுக்குரிய நேர் 
கோட்டிலிருந்து - அளவுகோல் செல்லும் திசையிலும் அளக்க 
வேண்டும் . 


குறிப்பு 
1. f ( v ) | = 1 எனில் , 

z m , f ( 11 ) 

= 1 , 1 ( W ) 
இதே அடிப்படையில் தான் 


. 


1 


1 


+ 


1 
f : ( v ) 


f ( w ) 


என்ற சமன்பாட்டுக்கு அதிகாரம் ஆறில் நேமவரையம் 
அமைக்கப்பட்டது என்பதைக் காணலாம் . 

1 f , ( w ) 1 

+ 
fi ( 1 ) f , ( v ) 

f ( w ) 
என்ற சமன்பாட்டில் f : ( w ) = 1 எனில் 


2 . 


1 


f ( u ) 


1 , ( w ) 
+ 

f , ( v ) 


இவ் வகைச் 


என்ற சிறப்பு வகையான சமன்பாடு கிடைக்கிறது . 

சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் 
2 = m , என்பதால் W - அளவுகோலானது அளவு 
கோலுக்கு இணையான நேர்கோட்டின் மீது அமையும் . 


எடுத்துக்காட்டு 44 


1 


1 


+ 


3w2 
2 v ? 


2w 


என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேம 
u ( 0 - 10 ) ; I ( 0 - 20 ) ; w ( 0 - 5 ) . 


வரையம் அமை . 


மீண்டும் வரும் மாறிகள் 


309 


கொடுத்துள்ள சமன்பாடு 

1 f , ( 11 ) 

1 
+ 
1 , ( n ) 

1. ( W ) 
என்ற அமைப்பில் உள்ளது . 

எனவே , 14 , 

V - அளவுகோல்களை 
இரண்டு வெட்டிக்கொள்ளும் நேர்கோடுகளின்மீதும் , w - அளவு 
கோலை ஒரு வளைகோட்டின் மீதும் அமைக்க வேண்டும் . ul , V 
அளவுகோல்களின் அளவுகோல் சமன்பாடுகளை முறையே 


X 


111 , ப 
1 

11. ( 2 v2 ) 
எனக் கொள்க . வின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m , ( 10 - 0 ) 


u 


- 


10 1111 


m , = 0.8 எனக் கொள்க . 

1 - யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் 2m , ( 20-0 ) 


800 m , 


in ) 


0.01 எனக் கொள்க . எனவே , u , ! - அளவுகோல்களின் 
குறியீட்டுச் சமன்பாடுகள் முறையே 


0.8u 


y 


0.02 - 


ஆயங்களை 


ஆகும் . அளவுகோலை அமைக்க , 14 வின் வெவ்வேறு 
மதிப்புகளுக்கான z , - - 

z muf , ( w ) 
அதாவது , : 

= m , f , ( w ) f ( w ) 
அதாவது , - 0.06 4 


1.6M 


2 


என்ற 


செல்லும் 


வாய்பாடுகளைப் பயன்படுத்திக் கணக்கிடவேண்டும் 
(( அட்டவணை 27 ) , ! , I - அளவுகோல்கள் வெட்டிக்கொள்ளும் 
புள்ளியே இந்த இரண்டு அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகள் 
ஆகும் . இப்புள்ளியிலிருந்து தான் 2 , = - அச்சுத்தூரங்களை அளக்க 
வேண்டும் . 2 - அச்சுத் தூரத்தை ! - அளவுகோல் 
திசையிலும் , 2 - அச்சுத் தூரத்தை y - அளவுகோல் செல்லும் 
திசையிலும் அளக்கவேண்டும் . வசதிக்காக , u , V அளவு 
கோல்களை , செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் இரண்டு நேர் 
கோடுகளின் மீது அமைத்துக்கொள்க ( படம் 115) . 


310 


நேமவரைவியல் 


அளவுகோல்களை அமைத்த பிறகு அட்டவணை 27 - இல் உள்ளபடி , 
z , z - அச்சுத் 

அளந்து W - அளவுகோலுக்குரிய 
அட்டவணை 27 


தூரங்களை 


W 


Z 


1.6 


. 


0 , 06 M 


0 


0 


O 


1 


1.6 


0.06 


2 


3.2 


0.48 


3 


1.62 


4 


6.4 


3. 84 


5 


8.0 


7.50 


20 


Io 


i 


0 


படம் 115 


311 


மீண்டும் வரும் மாறிகள் 


புள்ளிகளைக் குறிக்கவேண்டும் . இவ்வாறு குறித்த புள்ளிகள் 
வழியாக இழைவான வளைகோடு வரைந்தால் அதுவே w - 
அச்சாகும் . பிறகு , குறித்த புள்ளிகளுக்குரிய அளவீடுகளை 
எழுதினால் - அளவு கோல் கிடைக்கும் . 
24 , f ( u ) f : (v ) f : ( * ) - f : ( v ) f; ( w ) 

f , ( ! ) - f ( w ) 
சமன்பாடு 


என்ற 


வகைச் 


இச் சமன்பாட்டுக்குப் படம் 116 - இல் காட்டியபடி ப - அளவு 
கோலை ஒரு நேர்கோட்டின் மீதும் , v , w - அளவுகோல்களை 
இரண்டு வளைகோடுகளின் மீதும் அமைத்து நேமவரையம் 
அமைக்கலாம் . u - அளவுகோலின் தொடக்கப்புள்ளியை A என்க . 
u - அளவுகோலின் அளவுகோல் சமன்பாட்டை 


x = my f ( u ) 
எனக் கொள்க . சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் 
உள்ள u , v , w - மதிப்புகள் ஒரே நேர்கோட்டில் அமைய 
வேண்டுமெனில் , v , M - அளவுகோல்களை எவ்வாறு அமைக்க 


- 


E 


Z 


M 


N 


/ 


- 


-- 


படம் 


116 


வேண்டும் ? வசதிக்காக u - 

வசதிக்காக u - அளவுகோலை ஒரு நிலைகுத்துக் 
கோட்டின் மீது அமைத்துக் கொள்க . 

A வழியாக AX என்ற 
ஒரு நேர்கோடு வரைக . வசதிக்காக இக் கோட்டைக் கிடைக் 
கோடாக எடுத்துக் கொள்க . 


312 


நேமவரைவியல் 


, I - மதிப்புகளை இணைக்கும் BC என்ற குறியிணைப்புக்கோடு 
W - அளவுகோலை D என்ற புள்ளியில் வெட்டட்டும் . D , C என்ற 
புள்ளிகள் வழியாக A B - க்கு இணையாக நேர்கோடுகள் வரைக . 
இக் கோடுகள் 1Y - ஐ முறையே M. N என்ற புள்ளிகளில் 
வெட்டட்டும் . பின்னர் E , F என்ற புள்ளிகள் முறையே 1B , MD 
இவற்றின் மீது இருக்குமாறு D , C வழியாக 1X - க்கு இணையாகக் 
கோடுகள் வரைக . 4.M z , MD 

y , NC 

1 
எனக் கொள்க . படம் 116 - இல் , // DEB , / CFD இரண்டும் 
வடிவொத்தன . 


2. AN 


EB 
எனவே , 

FD 


11 


ED 
FC 


2 


அதாவது 


11 


--- 


z - 


y 


- 


அதாவது 


1 


zr - yZ 
y - z 


புறமாற்றம் செய்து சுருக்க 

y z - yz 

y - 
இதில் x- இன் மதிப்பைப் பதிலிட 

y z - yz 
1 / ( u ) 

y 


Y : - : 


* 


ச் சமன்பாடு 

f . ( v ) f : ( v ) - f . ( 1 ) 1. ( v ) 
f ( u ) 

f . ( 1 ) -f: ( w ) 
என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்க 

குறிக்க வேண்டு 
மெனில் , 

y = m , J , ( v ) 

myf , ( w ) 
y mf , ( v ) 

z = m , f . ( w ) 
எனவே , y - அளவுகோலை அமைக்க 

y = m , f , ( v ) 
y mf ( v ) 


7 


மீண்டும் வரும் மாறிகள் 


313 


என்ற வாய்பாடுகளையும் , 1 - அளவுகோலை அமைக்க 

= // 1 , J. ( w ) 

n 1 ( 11 ) 


. 


என்ற வாய்பாடுகளையும் பயன்படுத்த வேண்டும் . y , - - அச்சுத் 
தூரங்களை 

1 - அளவு கோலின் தொடக்கப் புள்ளியிலிருந்து 
u - அளவுகோல் செல்லும் திசையிலும் , , - அச்சுத் 
தூரங்களை ப 

u - அளவுகோலின் தொடக்கப் புள்ளியிலிருந்து , 
வசதிக்கேற்றவாறு ஏதாவது ஒரு திசையிலும் அளந்து கொள்ள 
வேண்டும் . , - அச்சுத்தூரங்கள் இரண்டையும் ஒரே 
திசையில் அளக்கவேண்டும் என்பதை நினைவிற் கொள்க .. 
வசதிக்காக y , z - ஆயங்களுக்குரிய அச்சை நிலைக்குத்துக் 
கோடாகவும் , - ஆயங்களுக்குரிய அச்சைக் கிடைக் 
கோடாகவும் எடுத்துக் கொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டு 45 


என்ற 


1 .. - hy 

சமன்பாட்டுக்கு ஒரு நேம 
h , + h , 
வரையம் அமை . இங்கு 
S = ரப்பரின் ( rubber ) மென்மைக் கூறு ( softness factor ) , 

( 0.1-0 . 65 ) . 
h . சோதனைத் துண்டின் ( test piece ) தொடக்க உயரம் , 

( 1.0-1.4 ) செ . மீ . 


பின் 


, 


30 நொடி இறுக்கத்திற்குப் ( compression ) 
உயரம் , ( 0.2 - 1 ) செ . மீ . 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 


11 , ( 1 ) - ( -- 1 ) ( - hy ) 

h . - ( - 1 ) 
என எழுதிக் கொள்க . இது 

1. ( v) f , ( w ) - f : (v) fs ( w ) 
f ( u ) 

f . ( v ) -f, ( w ) 
என்ற அமைப்பில் உள்ளது . S - அளவுகோலின் அளவுகோல் 
சமன்பாட்டை 


X = m S 


314 


நேமவரைவியல் 


எனக் கொள்க . h , - அளவு கோலை அமைக்க y , y - ஆயங்களைப் 
பயன்படுத்தவேண்டும் . இங்கு 




I 


-11 


11 ( -1) 
அதாவது , 1 = 
// - அளவுகோலை அமைக்க 2 , z- ஆயங்களைப் பயன்படுத்த 
வேண்டும் . இங்கு 

z m , ( - 1 ) 
அதாவது , z 

n , 


1 


- 


= 111 


Fo 0.8 0.60.4 0.2 


ம 


0. 
-0.6 
0.5 


0.3 
-02 


ho 

T 
10 +2 14 


படம் 117 


மீண்டும் வரும் மாறிகள் 


315 


111 


5 , . 


எனவே , 


4 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . 
அளவுகோலுக்கு x - 5S 
h , - அளவுகோலுக்கு 


S 


41. 





= 


5 


11, - அளவுகோலுக்கு = 


4 , 


. 


* 


5 


- 


வசதிக்காக - அளவுகோலை நிலைக்குத்துக் கோட்டின் மீது 
அமைத்துக் கொள்க ( படம் 117 ) . v . : - ஆயங்களுக்குரிய 
அச்சைக் கிடைக்கோடாக எடுத்துக் கொள்க . h . , - அளவுகோலில் 
உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் - ஆயம் 

- 5 என்பதால் , 
11,, - அளவுகோல் ஒரு கிடைக்கோட்டின்மீது அமைந்துள்ளது . 
இதேபோன்று 1 - அளவுகோலும் ஒரு கிடைக்கோட்டின்மீது 
அமைவதைக் காணலாம் . , z - அச்சுத் தூரங்களை அளந்து 
முறையே 11 .... 

h , - அளவுகோல்களை அமைக்கவேண்டும் . 
1.1 , 11 0.6 எனில் , S - இன் மதிப்பு ஏறத்தாழ 0.3 என 
அமைத்து முடிக்கப்பட்ட . நேமவரையத்திலிருந்து காணலாம் . 

அமைக்கப்பட்ட நேமவரையத்தில் Z - விளக்கப்படத்திற் 
குரிய இரு இணையளவுகோல்களும் ஒரு குறுக்குக் கோட்டு அளவு 
கோலும் இருப்பதைக் காண்க . கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

11 .. 1 + 

h , 1 - S 
என மாற்றியமைத்துக் கொண்டால் 2- விளக்கப்படத்திற்குரிய 

f , ( u ) 

f . ( w ) 

f , ( v ) 
என்ற வகைச் சமன்பாடு கிடைப்பதே இதன் காரணம் ஆகும் . 


தேவையான நேமவரையத்தை 2 - விளக்கப்பட முறையிலும் 
அமைக்கலாம் . இம் முறையில் h ,, h , - அளவுகோல்களை எளிதில் 
அமைத்துவிடலாம் . ஆனால் , $ - அளவுகோலை அமைக்க 
h , - அச்சின்மீது S - இன் துணையளவுகோலை அமைக்கவேண்டும் . 
பின்னர் h , - அச்சின்மீது கணக்கீட்டிற்கேற்ப 

நிலைப்புள்ளி 
ஒன்றைக் குறித்து , அதன் வழியாகத் 

துணையளவுகோலின் 
அளவுக் குறியீடுகளுக்கு நேர்கோடுகள் 

வரையவேண்டும் . 
மேலும் , S - இன் துணையளவுகோலை அமைப்பதற்கே கணக்கீடுகள் 
மிகுதி . எனவே , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு Z - விளக்கப் 
பட முறையைவிடப் படம் 117 - இல் அமைக்கப்பட்ட முறையே 
எளிதாகும் . 


316 


நேமவரைவியல் 


25. நேர்கோட்டு ஆய விளக்கப் படங்கள் ( Line co - ordinate charts ) 

u , I , V என்னும் மூன்று மாறிகளுக்கிடையே உள்ள தொடர்பு 
ஒரு சமன்பாட்டின் அமைப்பில் இல்லாதவாறு , அம் மூன்று மாறி 
களின் ஒத்த மதிப்புகள் அட்டவணை அமைப்பில் கிடைக்கக்கூடும் . 
இந் நிலையில் , u , V , என்ற மூன்றுக்கும் உள்ள தொடர்பினைக் 
காட்ட நேமவரையம் அமைக்க முடியுமா எனப் பார்க்கலாம் . 


u , 


1 


மூன்றவது மாறியின் மதிப்புகள் எல்லாவற்றிற்கும் மற்ற 
இரண்டு மாறிகளின் சார்புகளுக்கிடையே நேர்கோட்டுத் 
தொடர்பு இருக்குமெனில் , மூன்று மாறிகளுக்குமிடையே உள்ள 
தொடர்பினைக் காட்ட ஒரு நேமவரையம் அமைக்கலாம் . 
என்னும் மாறிகளின் சார்புகளை fi ( u ) , f . ( v ) என்னும் இச் சார்பு 
களுக்கிடையே நேர்கோட்டுத் தொடர்பு இருப்பதாகவும் 
கொள்க . 

எனவே , 

fi ( u ) a + b f , ( v ) 
இச் சமன்பாடு u , v , w என்ற மூன்று மாறிகளுக்கிடையே உள்ள 
தொடர்பைக் குறிப்பதால் a , h என்பன பொதுவாக w- வின் 
சார்புகளாக இருக்கும் . ஆகவே , 

f , ( u ) = a + b f . ( r ) 
என்ற சமன்பாடு 

f, ( u ) - f ( v ) f ( w ) = f ( w ) 
என்ற அமைப்பில் இருக்கும் . இச் சமன்பாட்டுக்குரிய நேமவரை 
யத்தில் , u , , - அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது 
ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் செல்லுமாறு அமைக்க 
வேண்டும் . 4 - அளவுகோல் பொதுவாக ஒரு வளைகோட்டின் மீது 
அமையும் , 


f ; ( w ) , / , ( w ) என்ற சார்புகள் தெரியாது . ஆனால் , W - வின் 
குறிப்பிட்ட ஒருசில மதிப்புகளுக்குரிய , ( w ), f ( w ) இவற்றின் 
மதிப்புகள் மட்டுமே அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கும் . 
எனவே , அட்டவணையில் கொடுக்கப்பட்ட W - வின் மதிப்புகளுக்கு 
மட்டுமே W - அளவுகோலில் அளவீடு செய்யமுடியும் . கொடுக்கப் 
பட்ட ம - வின் மதிப்புகளுக்கான புள்ளிகளை நேமவரையத்தில் 
குறிப்பதற்கேற்ப , குறியிணைப்புக் கோடுகளின் இரண்டு தொகுதி 
களுக்குரிய u , v - மதிப்புகளை , கொடுக்கப்பட்ட அட்டவணையி 
லிருந்து எளிதில் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் . இவ்வாறு மீண் 
டும் வரும் மாறியான W - வின் சார்புகள் எவை எனத் தெரியாத 
போதும் மற்ற இரண்டு மாறிகளின் சார்புகளுக்கிடையே நேர் 


மீண்டும் வரும் மாறிகள் 


317 


கோட்டுத் தொடர்பு இருக்கும்பொழுது , இரண்டு தொகுதி குறி 
யிணைப்புக் கோடுகளின் உதவியால் 4 - அளவுகோலை அமைத்து 
நேமவரையம் அமைக்கலாம் . இந்தச் சிறப்பு வகையான நேம 
வரையத்திற்கு நேர் கோட்டு ஆய விளக்கப்படம் ( line co - ordinate 
chart ) எனப் பெயர் . ஒரு குறியிணைப்புக் கோட்டுக்குரிய u , I 
மதிப்புகளை அந்த நேர்கோட்டின் ஆயங்கள் எனலாம் . 
கோட்டு அளவுகோலுக்குரிய சார்புகள் கொடுக்கப்படவில்லை 
எனினும் , குறியிணைப்புக் கோடுகளின் உதவியால் நேமவரை 
யத்தை அமைத்து முடிப்பதால் இந் நேமவரையத்தை நேர் 
கோட்டு ஆய விளக்கப்படம் என அழைக்கலாம் . 


வளை 


எடுத்துக்காட்டு 46 


துத்தநாகச் சல்ஃபேட்டின் ( zinc sulphate ) செறிவுகள் எல்லா 
வற்றிற்கும் , துத்தநாகக் குளோரைடு ( zinc chloride ) - துத்த 
நாகச் சல்ஃபேட்டு - நீர் என்ற முத்தனிம அமைப்புக்கு ( ternary 
System ) , அடர்த்தியானது ( density ) , ( 1.0 முதல் 1.5கி.மி.லி. 
முடிய ) துத்தநாகக் குளோரைடு எடையின் நூற்று வீதத்துடன் 
( 0 முதல் 20 முடிய ) நேர்கோட்டுத் தொடர்புடையது .. பின் 
வரும் அட்டவணையைப் பயன்படுத்தி இதற்கு நேர்கோட்டு 
ஆய விளக்கப்படம் அமை . 


துத்தநாகக் குளோரைடு எடையின் 

நூற்றுவீதத்தை 
V என்ற எழுத்தாலும் அடர்த்தியை u என்ற எழுத்தாலும் குறித் 
துக் கொள்க . !! - ஆனது v - யுடன் நேர்கோட்டுத் தொடர்புடை 
யது ஆதலால் u = a + b v ஆகும் . 1 , I - அளவுகோல்களின் அளவு 
கோல் சமன்பாடுகளை முறையே , 


X 


--- 


mu 


y = m , 


V 


எனக் கொள்க . 1 -வின் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m , ( 1.5 - 1.0 ) 


0.5m1 


m , = 20 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . V - யின் சமன்பாட்டி 
லிருந்து 

அளவுகோல் நீளம் m , ( 20 - 0 ) 


20 m , 


318 


நேமவரைவியல் 


துத்தநாகச் சல்ஃபேட்டு துத்தநாகக் குளோரைடு அடர்த்தி 


எடையின் நூற்றுவீதம் எடையின் நூற்றுவீதம் 


கி . மி.லி , 


0 


0 
20 


0.997 
1.185 


5 


0 
20 


1.050 
1.232 


10 


0 
20 


1.105 
1.290 


15 


0 
20 


1.166 
1.353 


20 


0 
20 


1.230 
1.419 


25 


0 
10 


1.297 
1.400 


28 


0 
10 


1.338 
1.448 


0.5 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே ! , - அளவு 
கோல்களின் குறியீட்டுச் சமன்பாடுகள் முறையே , 


x = 20u 


I = 0.5 I 


ஆகும் . படம் 118 - இல் காட்டியபடி , ! -அளவுகோல்களை இரண்டு 
இணைகோடுகளின் மீது ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் 
செல்லுமாறு அமைக்கவேண்டும் . u , V- அளவுகோல்களின் இடைத் 
தூரத்தை எதுவாக வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் . 


மீண்டும் வரும் மாறிகள் 


319 


துத்தநாகச் சல்ஃபேட்டு எடையின் நூற்றுவீதத்தை W என்ற 
எழுத்தால் குறித்துக் கொள்க , அட்டவணையில் கொடுக்கப்பட்ட 
M - வின் மதிப்புகளுக்குரிய புள்ளிகளைப் படத்தில் குறிக்கவேண்டும் . 
1.5 


2 


Zn 
Soa 


1.4 


28 


Zn 
CI2 


25 


6 


20 


8 


-15 


-10 


-10 


1-2 


-12 


F14 


10 


- 


1-1 


-16 


- 


18 


20 


o 


படம் 


118 


w = 0 என்ற புள்ளியைக் குறிக்கும் விதம் படத்தில் காட்டப் 
பட்டுள்ளது . இப்புள்ளிக்குரிய u , v- மதிப்புகளைக் கொடுக்கப்பட்ட 
அட்டவணையில் காணலாம் . எனவே , V = 0. u = 0.997 என்ற 
புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடும் y = 20 , u = 1.185 என்ற 
புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடும் வெட்டிக் கொள்ளும் 
புள்ளியே W = 0 ஆகும் . u - அளவுகோலில் 1 முதல் 1.5 முடியவே 
அளவீடுகள் செய்யப்பட்ட போதிலும் தேவையை முன்னிட்டு 
1 = 0.997 என்ற புள்ளியைக் குறித்துக் கொள்ளவேண்டும் 

0 என்ற புள்ளியைக் குறித்தது போல , w = 5 , 10 , 15 , 20 , 
25 , 28 என்ற புள்ளிகளைக் குறிக்கவேண்டும் . 

பின்னர் இப் 
புள்ளிகள் வழியாக இழைவான வளைகோடு ஒன்றை வரைந்தால் 


320 


நேமவரைவியல் 


W - அளவுகோல் கிடைக்கும் . அமைத்து முடிக்கப்பட்ட நேம் 
வரையத்தில் -அளவுகோல் ஏறத்தாழ ஒரு சீர் அளவுகோல்போல் 
இருப்பதால் 1 , 2 , 3 , 4 , 6 , 7 , போன்ற இடைநிலை 
( intermealistic ) மதிப்புகளுக்குரிய -அவுக் குறியீடுகளைக் கண் 
மதிப்பாகக் குறிக்கலாம் . 


- அளவு கோல் ஒரு சீரிலா அளவுகோலாக இருந்தால் இடை 
நிலை அளவுக் குறியீடுகளைக் குறிப்பது எப்படி ? - அளவுகோலின் 
ஒரு முனையிலிருந்து ! - அளவுகோலில் குறிக்கப்பட்ட வெவ்வேறு 
அளவீடுகளுக்குள்ள வளைகோட்டுத் தூரங்களை அளந்து கொள்ள 
வேண்டும் . இந்தத் தூரங்களை மட்டாயமாகவும் இவைகளுக்கு 
ஒத்த அள வீடுகளைக் குத்தாயமாகவும் கொண்டு , வளைகோட்டுத் 
தூரங்களுக்கும் அளவீடுகளுக்கும் உள்ள தொடர்பினைக் காட்டும் 
வரைபடத்தை வரையவேண்டும் . இவ் வரைபடத்திலிருந்து 
தேவையான அளவீட்டுக்குரிய வளைகோட்டுத் தூரத்தைக்காண 
லாம் . பின்னர் , இவ் வளைகோட்டுத் தூரத்திற்குரிய புள்ளியை 
அளவுகோலின் மீது குறித்தால் தேவையான அளவீட்டுக் 
குரிய அளவுக்குறியீடு கிடைக்கும் . 


u , V- அளவுகோல்களை ஒரே திசையில் செல்லுமாறும் நேம 
வரையத்தை - அமைக்கலாம் . அப்பொழுது , 4 - அளவுகோலானது 
11 , : - அளவுகோல்களுக்கு 

இடையில் 

இல்லாமல் , வெளியில் 
இருக்கும் . 


எடுத்துக்காட்டு 47 

சில உப்புகளின் நிறையுற்ற நீரியக் கரைசல்களின் ( saturated 
aqueous solutions ) ஆவி அழுத்தம் p ( 3 முதல் 30 மி.மீ. பாதரசம் 
முடிய ) , வெப்பநிலை t ( 0 ° முதல் 27 முடிய ) என்ற இரண்டுக்கும் 


உப்புகள் 


A 


B 


K., SO , 


9.1881 


2332.5 


KCI 


8,8750 


2258.0 


Na CI 


8.9850 


2306.0 


CsCI 


8.5621 


2198.5 


Na , So + 


10.3630 


2696.6 


மீண்டும் வரும் மாறிகள் 


321 


A - 


என்ற 


B 
உள்ள தொடர்பானது log p = A 

சமன் 

1 + 273 
பாட்டால் கொடுக்கப்பட்டுள்ளது . A , B என்பவற்றின் மதிப்புகள் 
கீழ்க்கண்டவாறு உப்புகளைப் பொறுத்தன . 


இந்த அட்டவணையைப் பயன்படுத்திக் கொடுக்கப்பட்ட 
சமன்பாட்டுக்கு நேர்கோட்டு ஆய விளக்கப்படம் ஒன்றை அமை . 


நேர்கோட்டு ஆய 

விளக்கப்படம் அமைப்பதற்கேற்ப 
ஒவ்வோர் உப்புக்கும் , p , 1 என்பவற்றின் ஒத்த மதிப்புகளின் 
இரண்டு தொகுதிகளைக் கொடுக்கக்கூடிய அட்டவணையை முதலில் 
அமைத்துக் கொள்ளவேண்டும் . 


B 


log p = A - 


1 + 273 


என்ற சமன்பாட்டிலிருந்து , அந்தந்த உப்புக்குரிய A , B - மதிப்பு 
களைப் பயன்படுத்தி = 0 , ! என்ற மதிப்புகளுக்கான 


= 27 


அட்டவணை 28 


உப்புகள் 


1 


log P 


p 


K ; 50 , 


0 


0.6441 


4.407 


27 


1.4131 


25.890 


KCI 


0.6040 


4.018 


27 


1.3483 


22.300 


Ma C / 


0 


0.5380 


3.451 


27 


1.2983 


19.870 


CsCl 


0 


0.5091 


3.229 


| 


27 


1.2338 


| 


17.130 


| 


ப 


Na , SO . 


0 


0.4850 


3.055 


27 


1.3743 


23.680 


21 


322 


நேமவரைவியல் 


p - யின் மதிப்புகள் அட்டவணை 28 - இல் கொடுக்கப்பட்டுள்ளன . 
கணக்கீட்டு வேலைகளைக் குறைத்துக் கொள்வதற்காக t - க்கு 0 , 27 
என்ற அதே மதிப்புகள் ஒவ்வோர் உப்புக்கும் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளப்பட்டுள்ளன . 


p , 1 - அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது 
ஒன்றுக்கொன்று எதிரான திசைகளில் செல்லுமாறு அமைக்க 
வேண்டும் . p , t - அளவுகோல்களின் இடைத்தூரம் எதுவாக 
வேண்டுமானாலும் 

இருக்கலாம் . 1 அளவுகோல்களின் 
அளவுகோல் சமன்பாடுகளை முறையே 


m , log p 


r - m , [ - +2 ] 


எனக் கொள்ள வேண்டும் . - யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் 

log 3 ) 


m , (log 30 


m ) 


சமன் 


m / 10 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . ( -யின் 
பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் 


Y ) 


( 213 35. 


= 0.00033 11 , 


M. 


- 


30,000 எனக் கொள்க . p , 1 - அளவுகோல்களின் குறியீட்டுச் 
சமன்பாடுகள் முறையே 


x = 10 log p 


y 


30,000 
1 + 273 


ஆகும் . p - அளவுகோலைக் கீழிருந்து மேலாகவும், 
t - அளவுகோலை மேலிருந்து கீழாகவும் அமைத்துக் 

கொள்க 
30,000 
( படம் 119 ) . 

என்பது ஒரு கூடும் சார்பாதலாலும் 

t + 273 
( increasing function ) , t - அளவுகோலை மேலிருந்து கீழாக 
அமைப்பதாலும் , t - அளவுகோலில் அளவீடுகள் மேலிருந்து 


மீண்டும் வரும் மாறிகள் 


323 


கீழாகக் கூடிக்கொண்டு செல்லும் . - அளவுகோலை அச்சடித்த 
மடக்கை அளவுகோலின் உதவியால் எளிதில் அமைத்துவிடலாம் . 
1 - அளவுகோலை அமைக்க - யின் வெவ்வேறு மதிப்புகளுக்கான 
தூரங்களைக் குறியீட்டுச் சமன்பாட்டிலிருந்து கணக்கிட்டு 
அட்டவணைப்படுத்திக் கொள்ளவேண்டும் . அட்டவணை 29 -இன் 


அட்டவணை 29 


30,000 
1 + 273 


30,000 
t + 273 


30,000 

273 


( 


- 


20999) 


0 


- 109.9 


0 


5 


107.9 


2.0 


10 


106.0 


3.9 


15 


104.2 


5.7 


20 


- 102.4 


7.5 


25 


100.7 


9.2 


27 


100.0 


9.9 


இறுதி நிரலில் உள்ள எண்கள் 1 - அளவுகோலில் 0 என்ற அள 
வீட்டிலிருந்து மற்ற அளவீடுகளுக்குள்ள தூரங்கள் ஆகும் . 
செ . மீ . , மி . மீ . அளவுகள் குறிக்கப்பட்ட சீர் அளவுகோலைப் 
பயன்படுத்தி ,. அளவீடுகள் மேலிருந்து கீழாகக் கூடிக்கொண்டு 
செல்லுமாறு 1 - அளவுகோலை அமைக்கவேண்டும் . 


பிறகு அட்டவணை 28 - ஐப் பயன்படுத்தி p , 1 - மதிப்பு 
களுக்கான குறியிணைப்புக்கோடுகளின் இரண்டு தொகுதிகளை 
வரைந்து உப்புகளுக்குரிய 

புள்ளிகளைக் குறிக்கவேண்டும் . 
1 = 0 . p 

4.407 

என்ற புள்ளிகளுக்குரிய குறியிணைப்புக் 
கோட்டையும் 1 

25.89 என்ற புள்ளிகளுக்குரிய 
குறியிணைப்புக் கோட்டையும் வரைந்து 

கோடுகள் 
வெட்டிக்கொள்ளும் புள்ளியை 1 எனக் குறிக்கவேண்டும் . 
1 என்ற இந்த எண் K , SO , என்பதைக் குறிக்கும் . 

குறிக்கும் . இது 
போன்றே மற்ற நான்கு உப்புகளுக்குரிய புன்ளிகளை 2 , 3 , 4 , 
5 


27 , p 


க் 


324 


நேமவரைவியல் 


என்று குறிக்க வேண்டும் . 1 , 2 , 3 , 4 , 5 என்ற எண்கள் 
அளவீடுகள் அல்ல . இவை உப்புகளைக் குறிக்கக் கூடிய எண்களே 
ஆகும் . எனவே குறிக்கப்பட்ட புள்ளிகள் வழியாக இழைவான 
வளைகோடு ஒன்றை வரைவது பொருளற்றது . 


30 


25 


| K2 S04 
2 Kall 
3 Na cl 
4 Csc 
5 Nop So4 


20 


15 


F10 


10 


2 . 
3.16 


8 ) 


-15 


6 


5 


-20 


4 


25 


L27 


படம் 119 


அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையத்தில் இரண்டு 
இணையளவுகோல்களும் இந்த அளவுகோல்களுக்கிடையே சில 
புள்ளிகளும் உள்ளன . 

இம்மாதிரியாக மூன்றாவது அளவு 
கோலின்றி அதற்குப் பதிலாகச் சில புள்ளிகளைக் கொண்ட 
நேமவரையத்தை எவ்வாறு பயன்படுத்துவது ? கொடுக்கப்பட்ட 
p , t - மதிப்புகளுக்கு வரையப்பட்ட குறியிணைப்புக்கோடானது , 
உப்புகளைக் குறிக்கும் ஐந்து புள்ளிகளில் எந்தப் புள்ளி 
வழியாகவும் செல்லாமல் இருக்கலாம் . எனவே p , 1 - மதிப்பு 


மீண்டும் வரும் மாறிகள் 


325 


களிலிருந்து அவை எந்த உப்புக்குரியவை எனக் காண அமைக்கப் 
பட்ட நேமவரையத்தைப் பெரும்பாலும் பயன்படுத்துவது 
கிடையாது . கொடுக்கப்பட்ட ஐந்து உப்புகளில் ஏதேனும் ஒர் 
உப்புக்குரிய p- யின் மதிப்பு கொடுக்கப்பட்டால் t - யின் மதிப்பை 
யும் , 1 - யின் மதிப்பு கொடுக்கப்பட்டால் p - யின் மதிப்பையும் 
காணவே அமைக்கப்பட்ட நேமவரையம் பயன்படுகிறது . ஓர் 
உப்புக்குரிய p - மதிப்பு கொடுக்கப்பட்டால் p - யின் மதிப்புக் 
கான புள்ளியையும் அந்த உப்புக்கான புள்ளியையும் ஒரு நேர் 
கோட்டால் இணைத்தால் இக்கோடு t - அளவுகோலைத் தேவை 

மதிப்பில் வெட்டும் . இது போன்ற ஓர் உப்புக்குரிய 
1 - மதிப்பு கொடுக்கப்பட்டால் p - யின் மதிப்பைக் காணலாம் . 


யான t 


p , 1 - அளவுகோல்கள் ஒரே திசையில் செல்லுமாறு நேம 
வரையத்தை அமைத்தால் உப்புகளைக் குறிக்கும் புள்ளிகள் 
p , 1 - அளவுகோல்களுக்கிடையில் இல்லாமல் வெளியே இருக்கும் . 


பயிற்சி 


1 . 


ஒர் அச்சகத்தில் பணியாற்றும் சிலரை வேலையிலிருந்து 
நீக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது . எனவே , அவர் 
களுக்கு m மாதங்களுக்குரிய சம்பளத்தைக் கொடுத்து 
வேலையிலிருந்து நீக்கி விடுகின்றனர் . m - இன் மதிப்பைக் 
காண m2 = 

my + c என்ற சமன்பாடு பயன்படுத்தப் 
படுகிறது . இதில் y என்பது நீக்கப்படும் தொழிலாளி அந்த 
அச்சகத்தில் பணியாற்றிய ஆண்டுகளின் எண்ணிக்கை 
யையும் , C என்பது அத் தொழிலாளிக்குள்ள குழந்தைகளின் 
எண்ணிக்கையையும் குறிக்கின்றன . இச் சமன்பாட்டுக்கு 
ஒரு நேமவரையம் அமை . 

m ( 0 - 5 ) ; y ( 0 - 4 ) ; C ( 0 - 8 ) . 


கீழ்க்கண்ட சமன்பாடுகளுக்கு நேமவரையம் அமை ( 2 - 26 ) . 


2 . 


a + 0.005d (1 + 12 ) = 1 


a = சாதனத்தின் வயது , ( 0 - 30 ) ஆண்டுகள் . 


d = வயது கணக்கிடப்பட்ட ஆண்டில் சாதனத்தின் மதிப் 

பிறக்கம் ( depreciation ) , ( 0 - 50 ) % 


1 = சாதனத்தின் ஆயுள் , ( 3 - 40 ) ஆண்டுகள் . 


326 


நேம்வரைவியல் 


3 . 


s - ( = ) : 00 


E = கூட்டின் ( shell ) திறப்பாடு ( efficiency ) , நூற்று 

வீதம் . 
p = துவாரங்களின் { holes ) புரியிடைத் தூரம் . 

( 0 - 25 ) செ.மீ. 
d துவாரங்களின் விட்டம் , ( 0 - 10 ) செ.மீ. 


D 


4 . 


5.1 


d ! 
Dz 
= = இயந்திரத் தண்டின் (shaft ) முறுக்குக் குணகம் 

( torsional modulus ), ( 0 - 500 ) செ.மீ .3 
D = இயந்திரத் தண்டின் வெளிவிட்டம் , ( 0 - 20 ) 

செ.மீ , 
d உள்விட்டம் , ( 0 - 20 ) செ.மீ. 


A = 


5. A = 2mr + 2mrh 

உருளையின் மொத்த மேற்பரப்பு , செ.மீ. 

ஆரம் , ( 2 - 10 ) செ.மீ. 
h 

உயரம் , ( 5 - 20 ) செ.மீ. 


T 


6 
. 


. 


V = – ( 3a + h ) in 
y = கோளத்துண்டின் ( spherical segment ) 

கன அளவு , செ . மீ . 
a = துண்டின் அடிப்பக்க ( base ) ஆரம் , ( 5 - 25 ) 

செ.மீ. 


துண்டின் உயரம் , ( 2 - 25 ) செ.மீ. 


h 


7 . 


- 


b 
8h 


+ 


2 


வட்டத்தின் ஆரம் , ( 0 - 20 ) செ.மீ. 
b = வட்டத் துண்டின் அடிப்பக்கம் , ( 0 - 20 ) 

செ . மீ . 
h = வட்டத் துண்டின் உயரம் , ( 0 - 40 ) செ.மீ. 


மீண்டும் வரும் மாறிகள் 


327 


8 . 


k = } gt ( T_ t ) 


h 


உயரம் , ( 0 - 100 ) செ.மீ. 


t 


நேரம் , ( 0 - 30 ) நொடி . 


T = தூக்கி எறியப்பட்ட பொருள் 

மீண்டும் 
கிடைத் தளத்தை ( horizontal plane ) 
வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் , 
( 0 - 30 ) நொடி . 


g 

= 981 செ.மீ . நொடி . 


9 . 


sin 2x = a sinx + b 


a ( 0 - 2 ) ; b ( 0 - 1 ) ; x ( 0 ° - 90 ° ) 


10 . 


tan x = ax + b 


a ( -1 முதல் 1 முடிய ) ; b ( 0 - 2 ) ; x ( 0 ° = 45 ° ) 


11 . 


b 
log ( 1 + x ) = a + 


X 


a ( 0 - 1 ) ; b ( 0 - 1 ) 


12 . 


axb 


x ? 


a ( 1 - 10 ) ; b ( 0.1 - 10 ) 


- 


1 


13 . 


ax b ம் 


a ( 1 - 10 ) ; b ( 1 - 10 ) 


14 . 


ax x5 


2x 


a ( 1 - 10 ) ; b ( 0 - 5 ) 


15 . 


x + ax2 + b = 0 


b ( -100 முதல் 


a ( - 100 முதல் 100 முடிய ) ; 
100 முடிய ) 


328 


நேமவரைவியல் 


b 


16 . 


ax 


1 


( 1 ( 0 - 1 ) ; b ( --10 முதல் 0 முடிய ) 


17 . 


= al + 1 ) 

a ( 0 - 10 ) ; b ( 0 - 1000 ) 


18 . 


x1.5 + ax + b = ( 0 

a ( - 100 முதல் 0 முடிய ) ; b ( - 30 முதல் 0 முடிய ) 


1 


1 


19 . 


7TW 
+ 

1 


31 


12 


w ? 


u ( 0 - 10 ) ; ( 0 - 50 ) 


20 . 


3 w ? + 2 
+ 

12 


1 


u ( 1 - 6 ) ; v ( 0 - 10 ) ; w ( 1 - 5 ) 


X 


21 . 


Z 


x2 + y ^ 


x ( 0.5 - 10 ) ; } ( 1 - 5 ) 


22 . 


R = - 


12 


음 


P 


R == அம்மோனியா ஆவிக்கும் மந்த வாயுக்கும் 
( inert gas ) உள்ள விகிதம் . 


P = அழுத்தம் , ( 300 - 800 ) மி.மீ. பாதரசம் . 


p = கொண்மி 

( condenser ) வெப்பநிலையில் 
அம்மோனியாவின் 

ஆவி அழுத்தம் , 
( 10 - 100 ) மி.மீ. பாதரசம் . 


23 . 


y = + ( K ) 


R ( 15 - 25 ) ; r ( 0 - 10 ) 


மீண்டும் வரும் மாறிகள் 


329 


a + h ? 


24 . 


/ 


a + b 


( u ( 1 - 5 ) ; 1 ) ( 1 - 5 ) ; / ( 10 - 5 ) 


25 . 


10 = 


I I + + I 


I ( 1 - 2.5 ) ; I ( 1 - 1.5 ) 


26 . 


( 


ad ( u + h ) 

a ( 0 - 5 ) ; 6 ( 0 - 5 ) 


27 . 


கந்தக அமிலத்தின் ( sulphuric acid ) அடர்த்தி எண்ணை 
log s = a + bC என்ற சமன்பாட்டிலிருந்து காணலாம் . 
இங்கு 

அடர்த்தி எண் , ( 0.95 - 1.25 ) 
C = செறிவு , ( 1 - 30 ) % 
பல்வேறு வெப்பநிலைகளுக்குரிய a , b இவற்றின் மதிப்பு 
களைக் கீழ்க்கண்ட அட்டவணை கொடுக்கிறது . 


வெப்பநிலை ( ° C ) 


( ° C ) 


. 


b 


10 


0.00005 


0.0029467 


15 


-0.00044 


0.0029149 


25 


-0.00144 


0.0028605 


30 


- 0.00215 


0.0028408 


இதற்கு நேர்கோட்டு ஆய விளக்கப்படம் ஒன்றை அமை . 


28 . 


log ( -0.4 ) = a + bt என்ற சமன்பாட்டில் a , 6 
என்பன C - யின் சார்புகளாகும் . இங்கு 


1 = சோடியம் ஹைட்ராக்சைடு ( sodium hydroxide ) 

கரைசலின் பிசுப்புமை (viscosity ), ( 0.7 - 8.0 ) 
சென்டிபாய்சு ( centipoise) 


330 


நேமவரைவியல் 


f 


C = செறிவு , ( 0.5 - 8 ) கி . / லிட்டர் ( litre ) 

வெப்பநிலை . ( 20 - 40) C 
பல்வேறு செறிவுகளுக்கான , 1 இவற்றின் மதிப்புகள் 
கீழ்க்கண்ட அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


( 


t = 20 எனில் ! 


t = 35 எனில் - 


0.5 
1.0 
2.0 
3.0 
4.0 
5.0 
6.0 
7.0 
8.0 


1.112 
1.234 
1.545 
1.963 
2.548 
3.330 
4.370 
5.820 
7.800 


0.798 
0.887 
1.096 
1.373 
1.739 
2.216 
2.830 
3.613 
4,604 


29 . 


இதற்கு நேர்கோட்டு ஆய விளக்கப்படம் ஒன்று அமை . 
P = asb என்னும் சமன்பாட்டில் P என்பது குளோரின் 
மோனாக்சைடானது ( chlorine monoxide ) அதன் நீரியக் 
கரைசல்களின் மீது கொண்டுள்ள பகுதி அழுத்தம் 
ஆகும் . S என்பது குளோரின் மோனாக்சைடின் கரை 
திறன் ஆகும் . இங்கு a , b என்பன கீழ்க்கண்டவாறு 
வெப்பநிலையைப் பொறுத்தன . 


t 


u 


b 


. 


0 
2 
4 
6 
8 
10 
12 
14 
16 
18 
20 


0.01757 
0.02280 
0.02675 
0.02955 
0.03200 
0.03472 
0.03830 
0.04309 
0.04970 
0.05921 
0.07163 


2.003 
1.958 
1.955 
1.968 
1.982 
1.995 
2.007 
2.020 
2.034 
2.046 
2.060 


மீண்டும் வரும் மாறிகள் 

331 
இதற்கு நேர்கோட்டு ஆய விளக்கப்படம் ஒன்றை அமை , 
P ( 1 - 20 ) ; S ( 3 - 40 ) கி . / 100 கி . நீர் . 

1 ) 
30 . log i = a + 

என்ற சமன்பாட்டில் 
1 + 210 
அக்கிரிலிக் ஒற்றை உறுப்பியின் ( acrylic 
monomer ) பிசுப்புமை , ( 0.4 - 1 ) சென்டி 

LITSG ( centistoke) 
[ = வெப்பநிலை , ( 


a , b என்பன 

ஒற்றை உறுப்பியைப் பொறுத்தன . 
* , t - இவற்றின் ஒத்த மதிப்புகள் கீழே அட்டவணையில் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


பியூட்டைல் மைத்தாக்ரிலேட்டு 

( butyl methacrylate ) 


1.025 
0.610 


25 
70 


ஈத்தைல் மைத்தாக்ரிலேட்டு 

( ethyl methacrylate ) 


0.905 
0.420 


0 
70 


ஈத்தைல் அக்ரிலேட்டு 

( ethyl acrylate ) 


0,811 
0.377 


0 
70 


மீத்தைல் மைத்தாக்ரிலேட்டு 

( methyl methacrylate ) 


0.765 
0.377 


0 
70 


மீத்தைல் அக்ரிலேட்டு 

(( methyl acrylate ) 


நீத் 


0.650 
0.400 


0 
50 


இதற்கு நேர்கோட்டு ஆய விளக்கப்படம் ஒன்றை அமை . 


8. ஒருங்கிணைக்கப்பட்ட 

நேமவரையங்கள் 
( Combined Nomograms ) 


மூன்று இணையளவுகோல்களைக் கொண்ட நேமவரையங்கள் 
சிலவற்றை ஒருங்கிணைத்து 

f , ( u ) + f : (1 ) + 1 , ( w ) + ....... = Jn ( 1 ) 


என்றவகைச் சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைத்தது 
நினைவிருக்கலாம் . இதேபோன்று ஒரு புள்ளியில் சந்திக்கும் மூன்று 
அளவுகோல்களைக் கொண்ட நேமவரையங்கள் சிலவற்றை 
ஒருங்கிணைத்து 


1 
f , ( u ) 


+ + 


1 
f , ( r ) 


1 
f , ( w ) 


+ . 


1 
fn (i ) 


: 


என்றவகைச் சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கப்பட்டது . 
இவ்விரண்டு வகைச் சமன்பாடுகளைத் தவிர வேறு பல சமன் 
பாடுகளுக்கும் மூன்று இணையளவுகோல்களைக் கொண்ட நேம 
வரையங்கள் , 2 - விளக்கப்படங்கள் , ஒரு புள்ளியில் சந்திக்கும் 
மூன்று அளவுகோல்களைக் கொண்ட நேமவரையங்கள் , மீண்டும் 
வரும் மாறிகளைக் கொண்ட சமன்பாடுகளுக்கான நேம 
வரையங்கள் போன்றவற்றை ஒருங்கிணைத்து நேமவரையங்கள் 
அமைக்கலாம் . 


26 . 


f . ( u ) + f : ( v ) f , ( w ) f (t ) என்ற வகைச் சமன்பாடு 
இச் சமன்பாட்டை 

f ( v ) f ( w ) = q 


அதாவது - (1 ) 


= f ( w ) 


( 
1 
) 


flu ) + 4 = f , ( 1 ) ( 2 ) 
என்னும் இரு மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக் 
கொண்டு படம் 120 - இல் காட்டியவாறு நேமவரையம் அமைக்க 
லாம் . சமன்பாடு ( 1 ) - க்கு Z • விளக்கப்படமும் , சமன்பாடு 


333 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


(( 2 ) - க்கு இணையளவுகோல் நேமவரையமும் அமைக்கப்பட்டு 
ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன . ( / - அளவுகோல் ஓர் இயக்குமையக் 
கோடாதலால் 4 - அச்சின் மீது அளவுக்குறியீடுகள் தேவையில்லை . 


சமன்பாடு ( 1 ) - க்கு Z - விளக்கப்படம் அமைக்கையில் இடது 
பக்க நிலைக்குத்துக் கோட்டின் மீது q- அளவுகோலையும் வலது 
பக்க நிலைக்குத்துக் கோட்டின் மீது - அளவுகோலையும் அமைக்க 
வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை . படம் 120 - இல் காட்டிய 


7 


. 


படம் 120 


இவ் 


வாறு I - அளவுகோலை இடதுபக்க நிலைக்குத்துக் கோட்டின் 
மீதும் , 4 - அளவுகோலை வலதுபக்க நிலைக்குத்துக் கோட்டின் 
மீதும் அமைக்கலாம் . வகை அமைப்பிலும் w - வின் 
துணையளவுகோலை 

பு - அச்சின் 

மீது அமைக்கவேண்டும் . 
W - அளவுகோலை அமைக்கப் பயன்படுத்தும் நிலைப்புள்ளியை 
y - அச்சின்மீதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் . 

f , ( u) + f , ( v) f ( w ) = f ( t ) 
என்ற சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைத்த முறையை அடிப் 
படையாகக் கொண்டு , மீண்டும் வரும் மாறியைக் கொண்ட 


f . ( u ) + f : ( v ) f , ( w ) = f = ( w ) 


என்ற சமன்பாட்டுக்குப் படம் 121 - இல் காட்டியவாறும் நேம 
வரையம் அமைக்கலாம் . இவ்வாறு அமைப்பதற்கு f , ( w ) என்ற 
சார்பை நான்காவது 

மாறியின் சார்பாகக் கருதிக்கொண்டு 
அதற்கெனத் தனியாக ஓர் அளவுகோல் அமைக்க வேண்டும் . 
எனவே , இவ் வமைப்பில் W என்னும் மாறிக்கு இரு 


அளவு 


334 


நேமவரைவியல் 


கோல்கள் இருக்கும் . நிலைக்குத்துக்கோட்டின் மீது ஒரு W அளவு 
கோல் இருக்கும் . மூலைவிட்டக் கோட்டின்மீது மற்றொரு 

அளவுகோல் இருக்கும் . 


W 


V 


W 


+ 


* 


படம் 121 


w- வின் மதிப்பும் , 4 , V என்பவற்றில் ஒன்றன் மதிப்பும் தரப் 
பட்டால் படம் 121-இன் அமைப்பில் உள்ள நேமவரையத்தைப் 
பயன்படுத்தி மூன்றாவது மாறியின் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் . 
ஆனால் 1 , v இவற்றின் மதிப்புகளிலிருந்து ம - வின் மதிப்பைக் 
கண்டுபிடிக்கப் படம் 121 - இல் உள்ள அமைப்பு ஏற்றதல்ல . 
ஏனெனில் q - அச்சின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து கொடுக்கப் 
பட்ட u , v - மதிப்புகளுக்கு வரையப்பட்ட இரண்டு குறியிணைப்புக் 
கோடுகளும் இரண்டு w- அளவுகோல்களையும் சமமதிப்பில் 
வெட்டுமாறு அமைந்தால் தான் தேவையான W- மதிப்பு கிடைக் 
கும் . q- அச்சில் உள்ள அந்தக் குறிபிட்ட புள்ளியைக் கண்டு 
பிடிப்பதற்கோ சோதனைப் பிழை முறையைப் (trial and error 
method ) பயன்படுத்த வேண்டும் . அதாவது 4 - அச்சில் உள்ள 
ஏதேனும் ஒரு புள்ளி தேவையான புள்ளியாக இருக்குமா எனச் 
சோதனை செய்து பார்த்து இல்லையேல் , தேவையான புள்ளி 
கிடைக்கும்வரை ஒவ்வொரு புள்ளிக்கும் சோதனை 
பார்க்கவேண்டும் . இது எளிய செயலல்ல ஆதலால் 


செய்து 


f , ( u ) + f , ( v ) f , ( w ) = f , ( w ) 


என்ற சமன்பாட்டுக்கு முந்திய அதிகாரத்தில் படித்த நேம 
வரைய அமைப்பே சிறந்தது . 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


335 


27 . 


f , ( u ) 1 , ( v ) + f : ( w ) f , ( t ) = f : ( 1 ) என்றவகைச் 
சமன்பாடு 


ச் சமன்பாட்டை 


f : ( u ) f ( I ) - q 


அதாவது 


9 
( u ) 


w 


= f ( v ) ..... ( 1 ) 


q + f , ( w ) f ; ( t ) = f : ( 1 ) 


( 2 ) 


என்னும் இரு சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக்கொண்டு படம் 
122 - இல் காட்டியவாறு நேமவரையம் அமைக்கலாம் . 


W 


படம் 122 


என்றவகைச் 


2s . f ( u ) f ( v ) + f ( w ) f , ( 1 ) = f , ( 1 ) + f ( t ) 

சமன்பாடு 


இச் சமன்பாட்டை 


f , ( u ) f , ( v ) - q = f : ( ) ... 


( 
1 
) 


f , ( w ) f ( l ) + 4 = f : ( 1 ) 


( 2 ) 


என்னும் இரண்டு சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக்கொண்டு 
படம் | 23 - இல் காட்டியவாறு நேமவரையம் அமைக்கலாம் , 


336 


நேமவரைவியல் 


1 


A 


படம் 123 


1 
f ( u ) 

1 
29 . 

+ 
f : ( ) f . ( * ) f : ( 1 ) 

என்றவகைச் சமன்பாடு 
இச்சமன்பாட்டை பு என்னும் இடை நிலை மாறியின் 
உதவியால் 

f , ( v ) 

9 
fi ( u ) 

f , ( v ) 
அதாவது 

f . ( 1 ) 

- ( 1 ) 
q 


... 


1 


1 


1 
+ 

f , ( 1 ) 


( 2 ) 


4 


M AA 


படம் 124 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


337 


என்னும் இரு மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக் 
கொண்டு படம் 124 - இல் காட்டிவாறு நேமவரையம் அமைக்க 
லாம் . 


முந்திய அதிகாரத்தில் பார்த்த 

f , ( 11 ) 
+ 

f , ( 1 ) 


1 


= 


1. 


என்ற சமன்பாட்டுக்கு 


q 


f : ( v ) 
f : ( w ) 
f : ( v ) 

4 


-- 


அதாவது 


f ( w ) ..... ( 1 ) 


1 


1 


1 


+ 


( 2 ) 


4 


fi ( u ) 


f , ( w) 


என்னும் இரு சமன்பாடுகளுக்குரிய நேமவரையங்களை 
ஒருங்கிணைத்து , படம் 125 - இல் காட்டியவாறும் நேமவரையம் 
அமைக்கலாம் . இவ்வமைப்பில் சமன்பாடு ( 1 ) -க்கு அமைக்கப் 
பட்ட நேமவரையத்தில் ஒரு w - அளவுகோலும் , சமன்பாடு 
( 2 ) - க்கு அமைக்கப்பட்ட நேமவரையத்தில் மற்றொரு W - அளவு 
கோலும் , ஆக இரு W அளவுகோல்கள் உள்ளன . W - வின் 
மதிப்பும் , ! , என்பவற்றில் ஒன்றன் மதிப்பும் தரப்பட்டால் 


IN 


படம் 125 


22 


338 


நேமவரைவியல் 


இந்த நமவரையத்தைப் பயன்படுத்தி மூன் வது மாறியின் 
மதிப்பை 

எளிதில் கண்டு பிடித்து விடலாம் . ஆனால் 
u , I - மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் அவற்றிற்கு ஒத்த ம - வின் 
மதிப்பை , படம் 125 - ஐப் பயன்படுத்தி அவ்வளவு எளிதில் 
காணமுடியாது . 

எனவே 


- 


- 


1 f , ( w ) 

1 
+ 
f ( n ) 

f : ( + ) 
என்ற சமன்பாட்டுக்கு முந்திய அதிகாரத்தில் படித்த அமைப்பே 
சிறந்தது . 


f , ( ) 


1 


30 . 


f , ( u ) 
f ( 1 ) 


+ 


= 


என்றவகைச் சமன்பாடு 


| . ( I ) 


ச் சமன்பாட்டை 


1 , ( v ) 
1. ( u ) 
f . ( 1 ) 


அதாவது 


f . ( u ) 


( 
1 
) 


1 


뉴 


f , ( W ) 1 
+ 

( 2 ) 
| f4 ( 1 ) f . ( ) 
என்னும் இரு சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக்கொண்டு 
படம் 126 - இல் காட்டியவாறு நேமவரையம் அமைக்கலாம் . 


IN 


படம் 126 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


335 


f , ( 11 ) 
31. 1 , ( n ) + f , ( 1 ) 

கான்றவகைச் சான்பாடு 
இச் சமன்பாட்டுக்கு இரண்டு இணையான அல்லது இரண்டு 
செங்குத்தான குறியிணைப்புக் கோடுகளைப் பயன்படுத்தி நேம 
வரையம் அமைக்கலாம் என அதிகாரம் ஐந்தில் சொல்லப்பட்டது . 
இச்சமன்பாட்டுக்கு 


f , ( w ) 

f , (1 ) 


பு 


அதாவது 


f , ( w ) 

பு 


= f , ( t ) 


( 1 ) 


- f ( v ) = f , ( u ) .... 


( 2 ) 


என்னும் சமன்பாடுகளுக்குரிய 

நேமவரையங்களை 
ஒருங்கிணைத்து , படம் 127 - இல் காட்டியவாறும் நேமவரையம் 
அமைக்கலாம் . 


- 


VA 


படம் 


121 


32. f ( u ) f ( 1 ) f ( w ) = f ( 1 ) f ( s ) என்றவகைச் சமன்பாடு 
இச் சமன்பாட்டை 
f . ( u ) . 

( 1 ) 
1 ( 1 ) 


f , ( 1 ) 


f . ( s ) 


f , ( w ) 


... 


( 2 ) 


4 


340 


நேமவரைவியல் 


என்னும் இரு சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக் கொண்டு 
படம் 128 - இல் காட்டியவாறு நேமவரையம் அமைக்கலாம் . 


// 


H 


பாடம் 128 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை மடக்கை அமைப்பில் மாற்றி 
எழுதிக் கொண்டு இணையளவுகோல் நேமவரையமும் அமைக்க 
லாம் . 


33. f . ( u ) f , ( v ) f , ( w ) 
சமன்பாடு 


f , ( 1 ) f : ( s ) f; ( r ) 


என்றவகைச் 


NA 


i 


ப.ம் 129 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


341 


இச் சமன்பாட்டை 

f ( u ) 4 
f , ( t ) f : ( v ) 


( 1 ) 


f . ( s ) f , ( ) 

( 2 ) 
4 

f ; (r ) 
என்னும் இரு சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக்கொண்டு 
படம் 119 - இல் காட்டியவாறு நேமவரையம் அமைக்கலாம் . 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை , மடக்கை அமைப்பில் மாற்றி 
எழுதிக்கொண்டு இணையளவுகோல் நேமவரையமும் அமைக் 
கலாம் . 


34 . 


f ( u ) + f ( v ) 
fi( u ) -f,( v ) 


+ 


1,(x) என்றவகைச் சமன்பாடு 


f . (1 ) 


இச் சமன்பாட்டை 

f . ( u ) + f ( v ) = p 
அதாவது -f ; ( u ) + p = f (v ) 

f , ( v ) ...... ( 1 ) 
f , ( u ) - f ( v ) = q 


அதாவது 


- q + f ( u ) 


f , ( v ) 


( 2 ) 


p f ( w ) 

( 3 ) 

4 f , (t ) 
என்னும் மூன்று சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக்கொண்டு 
படம் 130 - இல் காட்டியவாறு நேமவரையம் அமைக்கலாம் . 

미 


-- 


II 


படம் 130 


342 


நேமவரைவியல் 


இவ் வமைப்பில் u என்ற மாறிக்கு இரு அளவுகோல்களும் 
" என்ற மாறிக்கு இரு அளவுகோல்களும் தேவைப்படுகின்றன . 
அத்துடன் இந்த அமைப்பிலுள்ள நேமவரையத்தைப் பயன் 
படுத்தி , u , w , ! - மதிப்புகளிலிருந்து - யின் மதிப்பையோ , 
v , w , ! - மதிப்புகளிலிருந்து u - வின் மதிப்பையோ காண்பது 
எளிதல்ல . கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்குப் படம் 131 அல்லது 
132 - இல் காட்டியவாறும் நேமவரையம் அமைக்கலாம் . 
அளவுகோல் சமன்பாடுகளை 


x = m f (u ) 
y = m , f , ( ) 
z = im , f , ( w ) 

S = m f (i ) 
எனக் கொள்க . நான்கு அளவுகோல்களையும் நான்கு இணைகோடு 
களின்மீது அமைக்கவேண்டும் ( படம் 131 ) . நான்கு அளவுகோல் 
களின் தொடக்கப் புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டின் மீது அமைய 
வேண்டும் . தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு 
இயக்கு மையக் கோடாகப் பயன்படுகிறது . u , V , W - அளவு 
கோல்கள் மூன்றும் கீழிருந்து மேலாகச் செல்லவேண்டும் . 
t - அளவுகோல் மேலிருந்து கீழாகச் செல்லவேண்டும் . W- அளவு 
கோலை u . v - அளவுகோல்களுக்கிடையில் அமைத்துக்கொள்ள 
வேண்டும் . படத்தில் A , B , C , D என்ற புள்ளிகள் முறையே 


. 


படம் 131 


343 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள 


u , v , w , 1 - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகள் ஆகும் . 
AC , CB , BD என்னும் நீளங்களை முறையே a , b , c செ.மீ. 
எனக் கொள்க . கொடுக்கப்பட்ட u , y - மதிப்புகளை இணைக்கும் 
EF என்ற குறியிணைப்புக் கோடு , இயக்கு மையக் கோட்டை G 
என்ற புள்ளியில் வெட்டட்டும் . G என்ற 

புள்ளியையும் , 
கொடுக்கப்பட்ட W- வின் மதிப்புக்கான H என்ற புள்ளியையும் 
இணைக்கும் குறியிணைப்புக் கோடு ! - அச்சை J- யில் வெட்டட்டும் . 
கொடுக்கப்பட்ட u , V , W - மதிப்புகளுக்கு ஒத்த 1 - யின் மதிப்புக் 
கான புள்ளி J ஆக இருக்கவேண்டுமெனில் , அளவுகோல் குணகங் 
களுக்கும் , அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளுக்கிடையே 
உள்ள தூரங்களுக்கும் உள்ள தொடர்புகளை இப்பொழுது காண 
லாம் . படம் 131 

131 - இல் AGE , BGF என்ற வடிவொத்த 
முக்கோணங்களிலிருந்து 


AE 
BF 


AG 
BG 


X 


a + b + d 

d 


அதாவது 


( 
1 
) 


11 





CGH , DGJ என்ற 


இங்கு d என்பது BG - யின் நீளமாகும் . 
வடிவொத்த முக்கோணங்களிலிருந்து 


CH 
DJ 


CG 
DG 


Z 


b + d 


= 


அதாவது 


.... ( 2 ) 


S 


C_d 


a + b 


( 1 ) - இல் இருந்து d = 


( $ ) 


-1 


d- யின் இந்த மதிப்பை ( 2 ) - இல் பதிலிட்டுச் சுருக்கினால் 


2 


bx + ay 


= 


S 


cx - ( a + b + c ) y 


இதில் x , y , z , S இவற்றின் சார்பு மதிப்புகளைப் பதிலிட 


m , f ( w ) 
m, f (i ) 


b m , f .( u ) + a m , f ( v) 
c m , fi (u ) - ( a + b + c) m , f ( v )) 


344 


நேமவரைவியல் 


இச் சமன்பாடு 


fa ( w ) 
ft) 


f . ( u ) + f ( v ) 
fl ( u ) - 1 , ( v ) 


என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்கவேண்டுமெனில் , 


b my 


= a n2 


cm = 

( a + b + c ) m , 
b 13 


( 


t }} | , h . 

u என்பவற்றின் மதிப்புகளை வசதிக்கேற்பத் 
தேர்ந்தெடுத்துக்கொண்டால் , முதலிரண்டு தொடர்புகளி 
லிருந்து b , c இவற்றின் மதிப்புகளைக் கண்டுகொள்ளலாம் . 
பின்னர் 1 , அல்லது m - இன் மதிப்பை வசதிக்கேற்பத் தேர்ந் 
தெடுத்துக்கொண்டு இறுதித் தொடர்பிலிருந்து m , அல்லது 
m , - இன் மதிப்பைக் கண்டுபிடித்துக் கொள்ளவேண்டும் . 


மேற்கண்ட அமைப்பில் ஒரு குறியிணைப்புக் கோடு u , - 
பதிப்புகளையும் , மற்றொரு குறியிணைப்புக் கோடு w , t - மதிப்பு 
களையும் இணைக்கின்றன என்பதை நினைவிற் கொள்க . இவ்விரு 
குறியிணைப்புக் கோடுகளும் இயக்கு மையக்கோட்டில் வெட்டிக் 
கொள்கின்றன . 

இரண்டு இணையான குறியிணைப்புக் கோடுகளைப் பயன் 
படுத்தியும் 

f . ( u ) + f ( v) f ( w ) 
f , (u ) - f ( r ) f , (1 ) 


என்ற சமன்பாட்டுக்குப் படம் 132 - இல் உள்ளதுபோல் நேம 
வரையம் அமைக்கலாம் . u , N - அளவுகோல்கள் இரண்டு 
செங்குத்துக் கோடுகளின் மீது அமைக்கப்பட்டுள்ளன . w , t - 
அளவுகோல்கள் 

வேறிரண்டு செங்குத்துக் கோடுகளின் மீது 
அமைக்கப்பட்டுள்ளன . u , v - அளவுகோல்களின் தொட்க்கப் 
புள்ளி A -ஆகும் . W , I - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளி 
B ஆகும் . u , ! - அளவுகோல்கள் செல்லும் திசைகளுக்கிடையே 
உள்ள கோணம் 45 ° ஆக இருக்கவேண்டும் . இதேபோன்று V , W 
அளவுகோல்கள் செல்லும் திசைகளுக்கிடையே உள்ள கோணமும் 
45 ° ஆக இருக்கவேண்டும் . கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 
நிறைவு செய்யும் வகையில் உள்ள u , v - மதிப்புகளுக்கான 
CD என்ற குறியிணைப்புக்கோடும் , w , t - மதிப்புகளுக்கான 
EF என்ற குறியிணைப்புக்கோடும் இணைகோடுகளாக இருக்க 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


345 


வேண்டுமெனில் அளவுகோல் குணகங்களுக்கிடையே உள்ள 
தொடர்பு என்ன ? 


- 


D 


- 


- 


1 


y 


450 


( 8-450 ) 


YBV 


படம் 


132 


என்க . 


எனவே , 


L ACD = - 45 ° . 


LBEF = 8 
A AGD- இல் இருந்து . 


cot ( 8- 45 ° ) = 


AS 


AC 
AD 


X 


அதாவது 


1 + tana 
tan - 1 


y 


x + y 


குறுக்குப் பெருக்கிச் சுருக்க tan t = 


A BEF - இல் இருந்து 


BF 
tan 82 

BE 


2 


S 


x + y 


2 


ஆகவே , 


- 


x , y , z , S என்பவற்றின் சார்பு மதிப்புகளைப் பதிலிட 

my fi ( u ) + m , f , ( v ) m , f , ( w ) 
m , f ( u ) - m , f , ( V) m4f : ( 1 ) 


- 


இச் சமன்பாடு 

f , ( u ) + f , ( v ) 
fi ( u ) -1, ( 9 ) 


1 (3) + f, -1 ) 


f , ( w ) 
f ( t ) 


346 


நேமவரைவியல் 


என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்க வேண்டுமெனில் 
m , = m ,, m , = m4 என்ற தொடர்புகள் இருக்க வேண்டும் . 
வசதிக்காக A , B என்ற இரண்டு புள்ளிகளும் ஒன்றியிருக்குமாறு 
அளவுகோல்களை அமைத்துக் கொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டு 48 


( " 


) 


1 = s என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் 


2W 


அமை . u ( 0 - 30 ) ; 1 ( 0 - 10 ) ; W ( 0 - 25 ) : 1 ( 0 - 150 ) ; s ( 0 - 7 ) . 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 


பு 


அதாவது } + q 


u 


( 1 ) 


S2 


4 
2w 


* 


( 2 ) 


என்ற இரு சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக்கொண்டு படம் 
133 - இல் காட்டிய அமைப்பில் நேமவரையம் அமைக்கலாம் . 


HI / 


, 


படம் 133 


முதற் கட்டமாக 


v + q = u 


என்ற சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கலாம் . அளவுகோல் 
சமன்பாடுகளை 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள 


347 


x = m V 


y = 11 , 4 


1 = 1113u 


எனக் கொள்க . இங்கு 111 , 


hli , 


- 


}} + , 


) 


- யின் சமன்பாட்டிலிருந்து 
அளவுகோல் நீளம் - } , { 10 - 0 ) 

= 10 m , 


m , 

1 எனக் கொள்க , 4 - அளவுகோல் ஓர் இயக்குமையக் 
கோடாகப் பயன்படுகிறது . 4 - அளவுகோலின் மீது அளவுக் 
குறியீடுகள் தேவையில்லை ஆதலால் . m , - இன் மதிப்பைத் 
தேர்தெடுத்துக் கொள்ளாமல் , my - இன் மதிப்பை வசதிக் 
கேற்பத் தேர்தெடுத்துக் கொள்ளலாம் . எனினும் m , - இன் 

in , 
மதிப்பை m , = 

என்ற வாய்பாட்டிலிருந்து கண்டு 

m + m , 
பிடித்துக் கொள்ள வேண்டும் . 1 - வின் சமன்பாட்டிலிருந்து 


அளவுகோல் நீளம் 


m , ( 30 - 0 ) 


= 


30013 


m , 0.4 எனக் கொள்க . 

u . V - அளவுகோல்களின் நீளங்கள் 
சமமாக இருக்கத் தேவை இல்லை என்பதையும் , m , - இன் மதிப்பு 
my , m , - மதிப்புகளைவிடக் 

குறைவாக இருக்க வேண்டும் 
என்பதையும் நினைவிற் கொள்க . இப்பொழுது 0.4 = 

m , 


1+ m , 


எனவே , m , = , 

u , q , ! - அளவுகோல்களின் 
சமன்பாடுகள் முறையே 


குறியீட்டுச் 


X - V 


2 


y 


g 


3 


z = 0.4u 


ஆகும் . இந்த அளவுகோல்களை மூன்று இணைகோடுகளின் மீது 
அமைக்கவும் ( படம் 134 ) . 4. அளவுகோலின்மீது அளவுக் 
குறியீடுகள் தேவை இல்லை . u - அளவுகோல் , Y , 4 - அளவு 


348 


நேமவரைவியல் 


கோல்களுக்கிடையில் இருக்கவேண்டும் . I , u - அளவுகோல் 
களின் இடைத்தூரத்திற்கும் , u , q- அளவுகோல்களின் இடைத் 
தூரத்திற்கும் உள்ள விகிதம் 3 : 2 ஆகும் . இத்தூரங்களை 
முறையே 1.5 செ.மீ , 1 செ.மீ எனக் கொள்ளலாம் . 


இரண்டாவது கட்டமாக 


44 


S 


= 


2 


- 


என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தை அமைக்கலாம் . 


V + q 


u 


என்ற 

சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் பயன்படுத்திய 
4 - அளவுகோலையே 

4 

s 





20 


1 


என்ற 


சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்திலும் 4. அளவு 
கோலாகப் பயன்படுத்தவேண்டும் . அளவுகோல் சமன்பாடுகளை 


y = n , 4 


x 


m , ( 2w ) 


y 


= nig 


ms (s ) 


z 1 ms1 


எனக் கொள்க . இங்கு 


my 


m4 


ms 


2 , = 0.1 


m , 


ms 
ms 


0.2 , 

எனக் கொள்க . t - யின் 
m , 

நெடுக்கம் 
கொடுக்கப்பட்டிருந்தபோதினும் , m ; - இன் மதிப்பை 

m4 
தொடர்பிலிருந்துதான் 

கண்டுபிடித்துக் 

கொள்ள 
வேண்டும் . 


என்ற 


ma 


m , m ; 

m , 


= 0.03 


6 , W , 5 , 1 - அளவுகோல்களின் குறியீட்டுச் சமன்பாடுகள் முறையே 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


349 


2 


3 


% 
0.4 
= 
ا 
دی 
0.1 


y 


= 0.03 


150 


30 
بيع 


til 


0 


کیا 
- 
30 


5 


101 


25 


9 


20 : 


7 


بيتين 


گا 
۔ 


5 


25 


2 . 


5 


01 2 3 4 


6 


ای 
- 
5 


و3 

.14 


350 


நேமவரைவியல் 


ஆகும் . , - அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீதும் 
3 , 1 - அளவுகோல்களை வேறிரண்டு இணைகோடுகளின் மீதும் 
அமைக்கவேண்டும் . 4/, S - அளவுகோல்கள் வெட்டிக்கொள்ளும் 
புள்ளியே இந்த இரண்டு அளவுகோல்களுக்கும் தொடக்கப் . 
புள்ளியாக இருக்கவேண்டும் . இதேபோன்று W , 1 , - அளவு 
கோல்கள் வெட்டிக்கொள்ளும் புள்ளியே இந்த இரண்டு அளவு 
கோல்களுக்கும் தொடக்கப் புள்ளியாக இருக்கவேண்டும் . வசதிக் 
காக 4 , 5- அளவுகோல்கள் செங்குத்தாக எடுத்துக்கொள்ளப் 
பட்டன . 4 - அளவுகோலின் தொடக்கப் புள்ளிக்கான அளவீடு 
0 ஆகும் . L = 0 , 1 

என்ற புள்ளிகளை இணைக்கும் 
குறியிணைப்புக்கோடு 4 - அச்சை வெட்டும் புள்ளிதான் 4 = 0 
என்ற புள்ளியாகும் . 4 . அளவுகோல்களின் தொடக்கப் 
புள்ளியையும் , w , t- அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளியையும் 
இணைக்கும் நேர்கோடு இயக்கு மையக் கோடாகப் பயன் 
படுகிறது . 

அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையத்தில் இரண்டு இயக்கு 
மையக்கோடுகள் உள்ளன . 5 , 1 = 20 , 1 = 100 , S 
எனில் , u - வின் மதிப்பைக் காணப் படத்தில் குறியிணைப்புக் 
கோடுகள் வரையப்பட்டுள்ளன . ! = 15 எனத் தெரிகிறது . 


= 0 


- 


11 


எடுத்துக்காட்டு 49 


Ri 


R ( E - E ,) என்னும் வாய்பாட்டில் 

E. 
R. 

மின்கலத் தொகுதியின் ( battery ) உள்மின் தடை , 

( 0 - 10 ) ஓம் 
R - அளக்கும் சுற்றுவழியின் ( measuring circuit ) 

புறமின் தடை , ( 0 - 100 ) ஓம் 
E - திறப்புச் சுற்றுவழி ( open circuit ) மின்னழுத்தம் , 

( 0 - 25 ) வோல்ட்டு 
E முடிப்புச் சுற்றுவழி ( closed circuit ) மின்னழுத்தம் , 

( 0 - 25 ) வோல்ட்டு . 
இவ் வாய்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமை . 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

R , E 

- 1 

R E , 
என எழுதிக்கொள்ளலாம் . 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


351 


இச் சமன்பாட்டை 

R , 
R 


1 


= 


R 
அதாவது 


R , 


( 1 ) 


1 


+ 


( - E ) 
E , 


-1 .. 


( 2 ) 


9 


என்ற இரண்டு சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக்கொண்டு 
படம் 135 - ல் காட்டிய அமைப்பில் நேமவரையம் அமைக்க 
லாம் . 


R 


E 


படம் 135 


சமன்பாடு ( 1 ) - க்கு 7. விளக்கப்படம் 

அமைக்கலாம் . 
R , 7- அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீது அமைத்து , 
R , - அளவுகோலை R , 4 - அளவுகோல்களின் தொடக்கப் 
புள்ளிகளை இணைக்கும் கோட்டின்மீது 

அமைக்கவேண்டும் . 
R , q - அளவுகோல்களின் அளவுகோல் சமன்பாடுகளை முறையே 


x = m , R 
y 

= m , q 
எனக் கொள்க . R - இன் சமன்பாட்டிலிருந்து 

அளவுகோல் நீளம் = m ( 100 - 0 ) 


= 100 ml 


352 


நேமவரைவியல் 


m , = 0.1 எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . R , - அளவுகோலை 
அமைக்க 


dm ) 


Ri 


m 
} 


d என்பது 


என்னும் R. - இன் துணையளவுகோலை R - அச்சின் மீது அமைக்க 
வேண்டும் . R - அளவுகோலின் தொடக்கப் புள்ளிதான் R , - இன் 
துணையளவுகோலுக்கும் தொடக்கப்புள்ளியாகும் . 
4 - அளவுகோலின் தொடக்கப் புள்ளிக்கும் R , - அளவுகோலை 

பு - அச்சின் மீது எடுத்துக்கொள்ளப்படும் நிலைப் 
புள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் ஆகும் . d = 10 , m , = 1 
எனத் தேர்ந்தெடுத்துக்கொண்டால் R , - இன் துணையளவு 
கோலுக்குரிய குறியீட்டுச் சமன்பாடு 


அமைக்க 


x = R , 


ஆகும் . 

இப்பொழுது துணையளவுகோலில் 0 முதல் 10 முடிய 
உள்ள அளவீடுகளுக்குரிய புள்ளிகளைக் குறித்து , இப் புள்ளி 
களுக்கு 4 - அச்சின் மீது உள்ள நிலைப்புள்ளி வழியாக நேர் 
கோடுகள் வரைந்தால் இக் கோடுகள் 

இக் கோடுகள் R , - அச்சை ஒத்த 
அளவீடுகளில் வெட்டும் ( படம் 136 ) . 


R 
பு 


R. 


என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தை அமைத்ததும் 


1 


+ 


- E ) 
E , 


9 


நேமவரையம் 


அமைக்கவேண்டும் . 


என்ற சமன்பாட்டுக்கு 
இச் சமன்பாடு 


* 


1 
f . ( u ) 


f , ( w ) 
+ 

f , ( v ) 


. 


1 
f , ( w ) 


என்ற 


அமைப்பில் உள்ளது எனலாம் . இங்கு f . ( u ) = q ; 
f , ( v ) = E , ; f ( w ) = - 1 ; f (w ) = - E. இச் சமன்பாட்டுக் 
குரிய நேமவரையத்தில் 4. E , - அளவுகோல்களை இரண்டு 
வெட்டிக்கொள்ளும் நேர்கோடுகளின்மீது அமைக்கவேண்டும் . 
4. E , - அளவுகோல்கள் வெட்டிக்கொள்ளும் புள்ளியே இவ்விரு 
அளவுகோல்களுக்கும் தொடக்கப் புள்ளி ஆகும் . 4 - அளவுகோல் 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


353 


முன்பே அமைக்கப்பட்டுள்ளது . 
கோல் சமன்பாட்டை 


E - அளவுகோலின் 


அளவு 


S = m , E 
எனக் கொள்க . ins = 0.4 எனக் கொள்க . E - அளவுகோலை 
அமைப்பதற்கு z , z - ஆயங்களைப் பயன்படுத்தவேண்டும் . 
z , I - ஆயங்கள் 
ஆயங்களுக்கான வாய்பாடுகள் ஏழாம் 

வாய்பாடுகள் ஏழாம் அதிகாரத்தில் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 
z m , ( - 1 ) அதாவது 2 
= m , ( - 1 ) ( -- E ) அதாவது Z 

= 0.4 E 
z - அச்சுத் தூரத்தை 4 - அளவுகோல் செல்லும் திசையிலும் , 
2 - அச்சுத் தூரத்தை E , - அளவுகோல் செல்லும் திசையிலும் , 


Z 


100 - R 


90 


80 


10 


70 


60 


10 


-15 


50 


40 


15 


7 
6 


-20 


ம 


30 


E 


3 


20 


20 


25 


2 


E 


10 


25 


O 


பர் 136 


354 


நேமவரைவியல் 


q , E - அளவுகோல்களின் தொடக்கப்புள்ளியிலிருந்து அளக்க 
வேண்டும் . z 

1 என்றிருப்பதால் , q - அளவுகோலின் 
தொடக்கப்புள்ளிக்கு மேலே 1 செ.மீ. தூரத்தில் 4 - அச்சின் 
மீதுள்ள புள்ளி வழியாக E , - அச்சுக்கு இணையாகச் செல்லும் 
நேர்கோடே E- அச்சாகும் எனத் தெரிகிறது . 

E- யின் 
வெவ்வேறு மதிப்புகளுக்கான z - மதிப்புகளைக் கணக்கிட்டு 
E - அளவுகோலை அமைக்கவேண்டும் . 


E = 


R = 20 , R , 10 , 

15 எனில் E. 10 என்பதை 
அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையத்தில் வரையப்பட்டுள்ள 
குறியிணைப்புக் கோடுகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் . 


பயிற்சி 


கீழ்க்கண்ட சமன்பாடுகளுக்கு நேமவரையம் அமை ( 1 - 8 ) . 


1. i = 


E - E , 

2R 


i = மின்னோட்டம் , ஆம்பியர் 


E , 


ஓர் இயந்திரத்தில் தூண்டப்பட்ட 

மின் 
இயக்கு விசை , ( 240 - 440 ) வோல்ட்டு 


E. மற்றோர் இயந்திரத்தில் தூண்டப்பட்ட 

மின் இயக்கு விசை , ( 240 - 440 ) வோல்ட்டு 
R = மின் தடை . ( 20 - 25 ) ஓம் 


2. 2ns = 5 ( c + p ) 


n = விற்கப்பட்ட பொருள்களின் எண்ணிக்கை , 

( 200 - 1000 ) 


$ = ஒரு பொருளின் விற்ற விலை , ( 10 - 50 ) 

ரூபாய் 


= 


c = விற்கப்பட்ட பொருள்களின் 

மொத்த 
அடக்க விலை , ( 500 - 18,000 ) ரூபாய் 


p 


மொத்த இலாபம் , ( 500 - 6000 ) ரூபாய் . 


ஒருங்கிணைக்கப்பட்ட நேமவரையங்கள் 


355 


3. log ( 4 ) - 


log ( ) 


a ( 0.1 - 100 ) ; a , ( 0.001 - 100 ) ; b ( 0.1 - 100 ) ; 
b , ( 0.001 - 100 ) ; / ( 0.02 - 50 ) . 


4. A - P ( 1 + 1a )" 


A = கூடுதல் , ( 100 - 2600 ) ரூபாய் 


P = அசல் , ( 100 - 1000 ) ரூபாய் 


r = கூட்டுவட்டி வீதம் , ( 0 - 10 ) சதவீதம் 


n = 


ஆண்டுகளின் எண்ணிக்கை , ( 0 - 10 ) 


5. xVy = x -- z + w " ( z - 4 ) 

x ( 0 - 4 ) ; y ( 1 - 4 ) ; z ( 3 - 6 ) ; 


w ( 1 - 2 ) . 


6. y = 


PI3 
48EI 


y = உத்தரத்தின் பெரும விலக்கம் ( maximum 

deflection ) , செ.மீ. 


P = சுமை , ( 250 - 5000 ) கி.கி. 


1 = உத்தரத்தின் நீளம் , ( 150 - 750 ) செ.மீ. 


( 15 X 10+ - 25 X 10 ) 


E = மீட்சிக் 

குணகம் , 
கி.கி./ செ.மீ . 


| = நிலைமத் திருப்புத் திறன் , ( 4X10 - 8 X 10 " ) 

செ.மீ. 


356 


நேமவரைவியல் 


7. P 


P (K ) -- 


P = அழுத்தம் , ( 0 - 1200 ) கி.கி. / செ.மீ .2 


S = தகைவு . ( 0 - 1500 ) கி.கி. / செ.மீ. 


R = வெளி ஆரம் , ( 0 - 30 ) செ.மீ. 


r = உள் ஆரம் , ( 0 - 10 ) செ.மீ. 


8 . 


= ( - 1 

( 4 - 1 ) (ந், 


+ 


) 


R. 


f 


குவியத்தூரம் , ( 0 - 25 ) செ.மீ. 


A 


ஒளிவிலகல் எண் ( refractive index ) , 
( 1.5-1.7 ) 


R. 


வளைவு ஆரம் ( radius of curvature) , ( 0 - 12 ) 
செ.மீ. 


R , 


வளைவு ஆரம் , ( 0 - 12 ) செ . மீ . 


9 . 


வட்ட நேமவரையங்கள் 


( CIRCULAR NOMOGRAMS ) 


15. f . ( u ) f , ( v ) = f ( w ) என்ற வகைச் சமன்பாடு 
அதிகாரம் நான்கில் 

f . ( u ) f ( v ) = f , ( w ) 
என்ற வகைச் சமன்பாட்டுக்கு Z - விளக்கப்படம் அமைக்கப் 
பட்டது . அதிகாரம் மூன்றில் இச் சமன்பாட்டுக்கு இணையளவு 
கோல் நேமவரையம் அமைக்கலாம் எனச் சொல்லப்பட்டது . 
இச் சமன்பாட்டுக்கு வட்ட வடிவத்திலும் நேமவரையம் அமைக்க 
லாம் . இதற்கு ஒரு வட்டப் பரிதியின் மேற்பாதியின் மீது ப - அளவு 
கோலையும் , கீழ்ப்பாதியின்மீது v - அளவுகோலையும் 
விட்டத்தின் ( horizontal diameter ) மீது W - அளவுகோலையும் 
படம் 137 - இல் காட்டியவாறு அமைக்கவேண்டும் . 


கிடை 


C 


1 


2 


W 


A 


B 


90 


P 


| 


% 190 


படம் 137 


u , V , W- அளவுகோல்கள் மூன்றுக்கும் A என்ற புள்ளியே 
தொடக்கப்புள்ளி ஆகும் . u , v - அளவுகோல்கள் வட்ட அளவு 


358 


நேமவரைவியல் 


உள்ள u , v , 


கோல்களாக ( circular scales ) இருப்பதால் , இவ்விரு அளவுகோல் 
களையும் அமைக்கக் கோண அளவையைப் ( angular measurement ) 
பயன்படுத்தவேண்டும் . சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் 

u , V , W - மதிப்புகள் ஒரே நேர்கோட்டின் மீது அமைய 
வேண்டுமெனில் , அளவுகோல் சமன்பாடுகள் எப்படி இருக்க 
வேண்டும் எனக் காணலாம் . u , v - மதிப்புகளை இணைக்கும் CD 
குறியிணைப்புக்கோடு 

E என்ற 

புள்ளியில் 
வட்டட்டும் . 


என்ற 


AB - ஐ 


LABC 


a என்க . 


LABD 


B என்க . 


AE = 2 என்க . 


வட்டத்தின் ஆரத்தை செ.மீ. எனக் கொள்க . 

வட்டத்தின் பொதுப் பண்புகளிலிருந்து 


LBAD = 900 

90 ° - 3 


LADE = a 


LBDE 


90 ° 


AADE - யிலிருந்து 


AE 


DE 
sin ( 90 ° - ) 


sin a 


அதாவது 


AE COS B 

sin a 


DE 


- BDE - யிலிருந்து 


BE 
sin ( 90 °- a ) 


DE 
sin 8 


BE sin B 


அதாவது 


= DE 


COS a 


BE sin B 


எனவே 


AE COS B 

sin a 


COS a 


அதாவது 


AE 
BE 


sin a sin B 
cos a cos B 


359 


வட்ட நேமவரையங்கள் 


அதாவது 


2 

= tan a tan s 
2r -- Z 


இப்பொழுது tan x = m f . ( u ) 

tan3 

m , f ( v ) 


2 , = m , 1 , ( w ) 


அதாவது 


2 


2r myf ( w ) 
1 + m , f ( w ) 
எனவே , m , f ( w ) = m f ( u ) m , f ( v ) 


எனக் கொள்க . 
இச் சமன்பாடு 


f , ( u ) f : (v ) = f , ( w ) 
என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்கவேண்டுமெனில் 


mi na 


}} , 


ஆகவே , f : ( u ) f , ( v ) = f , ( w ) 
என்ற சமன்பாட்டுக்கு வட்ட நேமவரையம் அமைக்கவேண்டு 
மெனில் 


tana = 1 

= m f ( u ) 


என்ற u - அளவுகோலை வட்டப் பரிதியின் மேற்பாதியின் மீதும் 

tan s = my f . ( v ) 
என்ற v - அளவுகோலை வட்டப் பரிதியின் கீழ்ப்பாதியின் மீதும் 

2r m , f , ( w ) 

1 + m , f ( w ) 
W - அளவுகோலைக் கிடைவிட்டத்தின் மீதும் அமைக்க 
வேண்டும் . my , im , , 11 , - மதிப்புகளை mm , m , என்றிருக்கு 
மாறு தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் . w - அளவுகோலின் 
தொடக்கப் புள்ளியான A - இல் a = 0 , s = 0 . 


Z 


என்ற 


u , V- அளவுகோல்களை முறையே வட்டப் பரிதியின் கீழ்ப்பாதி , 
மேற்பாதி இவற்றின் மீதும் அமைத்துக்கொள்ளலாம் . 


2 


w- அளவுகோலை அமைக்க W - வின் வெவ்வேறு மதிப்புகளுக் 

z - மதிப்புகளைக் கணக்கிட்டுக் கொள்ளவேண்டும் . 
மதிப்புகளைக் கணக்கிடாமல் கீழே விளக்கியவாறு துணையளவு 


கான 


360 


நேமவரைவியல் 


கோலின் உதவியாலும் W - அளவுகோலை அமைக்கலாம் . 
L ABF = 2 என்றிருக்குமாறு F என்னும் நிலைப்புள்ளியை 
v - அச்சின்மீது எடுத்துக் கொள்க . F வழியாக வரையப்பட்ட 
ஒரு நேர்கோடு u - அச்சை G என்ற புள்ளியிலும் , ப - அச்சை H 
என்ற புள்ளியிலும் வெட்டட்டும் ( படம் 138 ) . LABG = 8 
என்க . AH என்பது 3 என்பதற்குச் சமமாக இருக்கவேண்டு 
மெனில் , 8 - வின் மதிப்பு என்னவெனக் காணலாம் . 
137 - இல் நிறுவியது போன்று , 


படம் 


2 


H 


படம் 138 


படம் 138. இல் 


Z 


= 


tan 8 tan , 


ar 


Z 


என நிறுவலாம் . எனவே , 

tan i tan = m , f , ( w ) 
அதாவது tan i = m , coff ( w ) 
ஆகவே , tan m , cot f ( w ) 
என்னும் W - வின் துணையளவுகோலை , u - அச்சின் மீது அமைத்து 
F என்ற நிலைப்புள்ளிவழியே துணையளவுகோலின் அளவுக் குறியீடு 
ககுக்கு நேர்கோடுகள் வரைந்தால் இக் கோடுகள் w - அச்சை 
ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . 


= ms 


வட்ட நேமவரையங்கள் 


361 


= M , 


tan a 

my f | ( u ) 
tan B m , f , ( v ) 

tan 8 m , cot p f ( w ) 
என்ற அளவுகோல்களை அமைக்க u , I , W இவற்றின் வெவ்வேறு 
மதிப்புகளுக்கான 8 , 1 , 6 - மதிப்புகளைக் கணக்கிட்டுக்கொள்ள 
வேண்டும் . இவற்றைக் கணக்கிடாமலும் மேற்சொன்ன அளவு 
கோல்களை அமைக்கலாம் . 


A என்ற புள்ளியைத் தொடக்கப் புள்ளியாகக் கொண்டு 


x = 2r my fi ( u ) 


என்ற u - வின் துணையளவுகோலை , A என்ற புள்ளியில் வட்டத் 
திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின்மீது , கீழிருந்து மேலாக 
அமைத்துக்கொள்க ( படம் 139 ) . இந்த அளவுகோலின் அளவுக் 
குறியீடுகளுக்கு B வழியாக நேர்கோடுகள் வரைந்தால் , இக் 
கோடுகள் u - அளவுகோலை ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . 


* 


1 


90 - m 

2r 


-21 


படம் 139 


படம் 140 


படம் 139 - இல் 


K 


tan a 


அதாவது m.f. ( u ) = 


* 


2r 


எனவே தான் ப - அளவுகோலை அமைக்க 

x = 2r my fi ( u ) 


362 


நேமவரைவியல் 


என்ற துணையளவுகோலை A - யில் உள்ள தொடுகோட்டின் மீது 
அமைக்கவேண்டும் . 


u - அளவுகோலில் , 

பாதியின்மீது 

அளவீடுகள் 
செய்யவே இத் துணையளவுகோல் பெரிதும் பயன்படும் . இதே 
துணையளவுகோலின் உதவியால் வலது பாதியின் மீதும் அளவீடுகள் 
செய்யலாம் . ஆனால் , இதற்குத் துணையளவுகோலின் நீளம் 
மிகுந்து தேவைப்படும் . u - அளவுகோலின்மீது குறிக்கவேண்டிய 
அளவுக் குறியீடு B - யை நெருங்க நெருங்க , துணையளவு 
கோலின் நீளம் மிகுந்துகொண்டே செல்லும் . எனவே , u - அளவு 
கோலின் வலதுபாதியை அமைக்க 

B என்ற 

புள்ளியைத் 
தொடக்கப்புள்ளியாகக் கொண்டு 


2r 
x 

f 
என்ற u - வின் 

u - வின் துணையளவுகோலை , B- யில் உள்ள தொடு 
கோட்டின் மீது கீழிருந்து 

மேலாக 

அமைத்துக் கொள்க 
( படம் 140 ) . இந்த அளவுகோலின் அளவுக் குறியீடுகளுக்கு 
A - வழியாக நேர்கோடுகள் வரைந்தால் இக் கோடுகள் u அளவு 
கோலை ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . படம் 140 - இல் 


x 


tan ( 90 ° - a ) 


2r 


அதாவது 


cot a 


x 
2r 


1 

x 
அதாவது 

mf ( u) 2r 
எனவேதான் u - அளவுகோலை அமைக்க 


2r 
x 

m , f (u ) 
என்ற துணையளவுகோலை , B - யில் உள்ள தொடுகோட்டின் மீது 
அமைக்கவேண்டும் . 


இதேபோன்று v - அளவுகோலின் இடதுபாதியை அமைக்க 
A - ஐத் தொடக்கப்புள்ளியாகக் கொண்டு 

y = 2r m , f , ( v ) 
என்ற ப - , 

யின் துணையளவுகோலை , A - யில் உள்ள தொடு 
கோட்டின் மீது மேலிருந்து கீழாக அமைக்கவேண்டும் .. வலது 
பாதியை அமைக்க B - யைத் தொடக்கப் புள்ளியாகக் கொண் 


வட்ட நேமவரையங்கள் 


363 


2r 
y 

m , j , ( v ) 
என்ற ப யின் துணையளவுகோலை 

B- யில் உள்ள 

தொடு 
கோட்டின்மீது மேலிருந்து கீழாக அமைக்கவேண்டும் . 

tan 0 = m , cotofz ( w ) 
என்ற W - வின் துணையளவுகோலை !! - அச்சின்மீது அமைப்பதற்கு 

2r m , cot f ( w ) 
என்ற துணையளவுகோலை A - யில் உள்ள தொடுகோட்டின் மீதும் 

2r 
s 

m , cot pf ( w ) 
என்ற துணையளவுகோலை B - யில் உள்ள தொடுகோட்டின் மீதும் 
அமைக்கவேண்டும் . இவ்விரு அளவுகோல்களும் கீழிருந்து 
மேலாகச் செல்லும் . இவற்றின் தொடக்கப்புள்ளிகள் முறையே 
A , B ஆகும் . 
இவ்வாறு 

fi ( u ) f , ( 1 ) = f : ( w ) 
என்ற சமன்பாட்டுக்கு வட்ட நேமவரையம் அமைப்பதெனில் 
பல்வேறு துணையளவுகோல்களின் உதவி தேவைப்படுகிறது ; 
அல்லது பல்வேறு கணக்கீடுகளைச் செய்யவேண்டும் . எனவே , 
இவ்வகைச் சமன்பாட்டுக்கு வட்ட நேமவரையத்தைக் காட்டிலும் 
Z- விளக்கப்படமே ஏற்றது . எனினும் , 

f . ( u ) f , ( v ) = f , ( w ) 
என்ற அமைப்பில் உள்ள 

கோண 

கணிதச் சமன்பாடுகள் 
( trigonometric equations ) சிலவற்றிற்கு , வட்ட நேமவரையம் 
அமைப்பது எளிதாகும் . ஏனெனில் , துணையளவுகோல்களின் 
உதவி இதற்கு மிகுந்து தேவைப்படாது . 


எடுத்துக்காட்டு 50 

w = ( u - 1 ) y என்ற சமன்பாட்டுக்கு ஒரு வட்ட நேம 
வரையம் அமை . u ( 1 - 5 ) ; v ( 0 - 25 ) . 


வட்டத்தின் ஆரத்தை 3 செ.மீ. என எடுத்துக்கொள்க . 
வட்டத்தின் கிடைவிட்டத்தை AB என்க ( படம் 141 ) .u , v - 
அளவுகோல்களின் அளவுகோல் சமன்பாடுகளை முறையே 

tan a == my 

( u - 1 ) 


364 


நேமவரைவியல் 


= m , 


tan B 
எனக் கொள்க . u - அளவுகோலை அமைக்க 

2r mi ( u 1 ) 


21 


x 

m ( u – 1 ) 
என்ற துணையளவுகோல்களை முறையே A , B என்ற புள்ளிகளில் 
உள்ள தொடுகோடுகளின் மீது மேல்நோக்கிச் செல்லுமாறு 

1 
அமைக்கவேண்டும் . m = 

எனக் 

கொள்க . இப்பொழுது 
u - வின் குறைவான மதிப்புகளுக்குரிய புள்ளிகளைக் குறிக்க 

x = 3 ( u 

( u - 1 ) 
என்ற துணையளவுகோலையும் , u - வின் உயர்ந்த மதிப்புகளுக்குரிய 
புள்ளிகளைக் குறிக்க 


2 


12 


x 


u 


- 


1 


என்ற துணையளவுகோலையும் பயன்படுத்திக்கொள்ளவேண்டும் . 
மேற்சொன்ன இரு துணையளவுகோல்களின் தொடக்கப்புள்ளிகள் 

1 
முறையே A , B ஆகும் . m , = எனக் கொள்க . இப்பொழுது 


10 


y - யின் குறைவான மதிப்புகளுக்குரிய புள்ளிகளைக் குறிக்க 


y = 2r m , v 


என்ற 


அதாவது y = 0.6 ! 

துணையளவுகோலை A - ஐத் தொடக்கப் புள்ளியாகக் 
கொண்டு , A - யில் உள்ள தொடுகோட்டின்மீது கீழ்நோக்கிச் 
செல்லுமாறும் , ப - யின் உயர்ந்த மதிப்புகளுக்குரிய புள்ளிகளைக் 
குறிக்க 


2r 


y 


m , y 


60 


அதாவது y 


y 


என்ற துணையளவு கோலை B - ஐத் தொடக்கப் புள்ளியாகக் 
கொண்டு , B- யில் உள்ள தொடுகோட்டின் மீது கீழ்நோக்கிச் 
செல்லுமாறும் அமைத்துப் பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் . 


வட்ட நேமவரையங்கள் 


365 


i 


x=3(U 


2 


5 


2 


12 


뿔 


B 


25 


25 
20 


20 


15 


y1060 


15 


படம் 141 


u , I - அளவுகோல்களை அமைக்கும் முறை பட்ம் 141 - இல் 
விளக்கப்பட்டுள்ளது . u , v - அளவுகோல்களை அமைத்து 
முடித்ததும் 

அதை அமைக்கப் பயன்படுத்திய துணையளவு 
கோல்களையும் , துணையளவுகோலின் அளவுக்குறியீடுகள் வழியாக 
வரைந்த நேர்கோடுகளையும் துடைத்தழித்துவிடலாம் . 


இனி , W - அளவுகோலை அமைக்கவேண்டும் . w - வின் 
பெருமம் V ( 5 - 1 ) 25 அதாவது 10 ஆகும் . எனவே W 

அளவு 
கோலில் 0 முதல் 10 முடிய அளவீடு செய்து கொள்ளவேண்டும் . 
w - அளவுகோலை அமைக்க u - அச்சின் மீது 


366 


நேமவரைவியல் 


கொள்க . 


tall 8 = 

= m ( cot p ) w ? 
என்ற W - வின் துணையளவுகோலை அமைத்துக்கொள்ளவேண்டும் . 
வசதிக்காக = 45 ° 

எனத் தேர்ந்தெடுத்துக் 
LABF = 0 என்று இருக்குமாறு , I - அச்சின்மீது F என்ற 
நிலைப்புள்ளியைக் குறித்துக்கொள்ளவேண்டும் . u - அச்சின்மீது 
அமைக்கப்படும் வின் துணையளவுகோலின் 

அளவுக் 
குறியீடுகளுக்கு 

F வழியாக நேர்கோடுகள் வரைந்தால் 
இக் கோடுகள் கிடைவிட்டத்தை அதாவது w - அச்சை ஒத்த 
அளவீடுகளில் வெட்டும் . mm , m , என்பதால் m , 
எனவே , u - அச்சின் மீது அமைக்கப்படும் w - வின் துணையளவு 
கோலின் குறியீட்டுச் சமன்பாடு 


20 


1 


tani = 


12 


20 


ஆகும் . இந்தத் துணையளவுகோலை அமைக்க 


S = 2r 


r ( 2 , w ) 


அதாவது S = 0.3 wr 


என்ற அளவுகோலை A - ஐத் தொடக்கப் புள்ளியாகக் கொண்டு , 
A - யில் உள்ள தொடுகோட்டின்மீது மேல் நோக்கிச் 
செல்லுமாறும் 


2r 


S 


1 


w ? 


20 


120 


அதாவது 


w2 


என்ற அளவுகோலை B - ஐத் தொடக்கப் புள்ளியாகக் கொண்டு , 
B- யில் 

உள்ள தொடுகோட்டின் மீது மேல்நோக்கிச் செல்லு 
மாறும் அமைத்துப் பயன்படுத்திக்கொள்ளவேண்டும் . w - அளவு 
கோலை அமைக்கும் முறை படம் 142 - இல் காட்டப்பட்டுள்ளது . 
இம்முறையில் W - அளவுகோலின் துணையளவுகோலை அமைப் 
பதற்கே வேறு சில துணையளவுகோல்களின் உதவி தேவைப் 
படுவதால் , W - அளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாட்டைப் 
பயன்படுத்தி நேரடியாகவே கிடைவிட்டத்தின்மீது w - அளவு 


2r m , w ? 
வட்ட நேமவரையங்கள் 

367 
கோலை அமைத்துவிடலாம் . W - அளவுகோலின் அளவுகோல் 
சமன்பாடு 

1 + m w 


2 = 


6 


zmg.OES 


120 


2 


10 


W- அளவு கோல் 


6 


18/0 


15 % 


F 


படம் 142 


1 


ஆகும் . 


r = 3 , 

3 , m , 


என்பதால் 


W - அளவுகோலின் 


20 


குறியீட்டுச் சமன்பாடு 


6w2 
20 + w ? 


ஆகும் . இதைப் பயன்படுத்தி W - வின் வெவ்வேறு மதிப்புகளுக் 

z - மதிப்புகளைக் கணக்கிட்டுக் கொள்ளவேண்டும் 
( அட்டவணை 30 ) . 


கான 


368 


நேமவரைவியல் 


அட்டவணை 30 


10 


0 


2 


4 


6 


8 


10 


6w2 
20 + w 


0 


1 


2.67 


3.86 


4.57 


5 


U 


3 


2 


W 


So 


25 
20 


15 


10 


படம் -43 
அட்டவணையின் இரண்டாவது நிரையில் ( row ) உள்ள எண் 
கள் w = 0 என்ற அளவீட்டிலிருந்து மற்ற அளவீடுகளுக்குள்ள 
தூரங்கள் ஆகும் . V - அளவுகோலின் தொடக்கப் புள்ளி A 
என்பதை நினைவிற் கொள்க . செ.மீ. , மி.மீ. அளவுகள் குறிக்கப் 
பட்ட சீர் அளவுகோலைப் பயன்படுத்தி w - அளவுகோலை 
அமைக்கலாம் . அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையம் படம் 
143 - இல் காட்டப்பட்டுள்ளது . 


எடுத்துக்காட்டு 51 


tan u 


tan y 


= tan w என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் 
அமை . u ( 0 ° - 90 ° ) ; v ( 0 ° - 90 ) ; w ( 0 ° - 90 ° ) 


வட்ட நேமவரையங்கள் 


369 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 


tall cot I = tall 11 


u , v - அளவுகோல்களின் 


என்ற அமைப்பில் எழுதிக் கொள்க . 
அளவுகோல் சமன்பாடுகளை முறையே 


talla 


= 1 / tallu 


ta 3 


m ., cot | 


1 , m , 


1 


எனக் கொள்க . வசதிக்காக , 

1 எனக் கொள்க . 
எனவே , u , v - அளவுகோல்களின் குறியீட்டுச் சமன்பாடுகள் 
முறையே 


a = u 


B 


90 


இந்த அளவுகோல்களைக் கோண அளவியின் உதவியால் மிக 
விரைவில் அமைத்துவிடலாம் ( படம் 144 ) , 

- அளவுகோலை 
அமைக்க , u - அச்சின் மீது 


tan 8 /n , cot Atall 
என்ற ம - வின் துணையளவுகோலை அமைத்துக்கொள்ள வேண்டும் . 
m / ht , 

m , என்பதால் 117 , 1 . வசதிக்காக - 45 எனத் 
தேர்ந்தெடுத்துக் கொள்க . எனவே , u - அச்சின்மீது அமைக்கப் 
படும் w - வின் துணையளவுகோலின் குறியீட்டுச் சமன்பாடு 


tar 8 = tamil 


அதாவது 


8 


= W 


ஆதலால் , 


ஆகும் . இந்த அளவுகோலைக் கோண அளவியின் உதவியால் மிக 
எளிதில் அமைத்துவிடலாம் . u - அளவுகோலும் , u - அச்சின் மீது 
அமைக்கப்படும் 

4 - வின் 

துணையளவுகோலும் இக் கணக்கில் 
முழுதொத்தனவாக இருப்பதைப் பார்க்கலாம் . 

45 ° 
L ABF = 450 என்றிருக்குமாறு } - அச்சின் மீது 
F என்ற நிலைப்புள்ளியைக் குறித்துக் கொள்ளவேண்டும் . u- அச்சின் 
மீது அமைக்கப்பட்ட 14 - வின் 

துணையளவுகோலின் அளவுக் 
குறியீடுகளுக்கு F வழியாக நேர்கோடுகள் வரைந்தால் இக் 
கோடுகள் w - அச்சை ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . u , V , W - 
அளவுகோல்களை அமைக்க வட்டத்தின் ஆரம் பயன்படுத்தபடவே 
இல்லை . எனவே , வட்டத்தின் ஆரத்தை எதுவாக வேண்டு 
மானாலும் எடுத்துக்கொண்டு நேமவரையத்தை அமைக்கலாம் . 

24 


370 


நேமவரைவியல் 


ப 


40 


F8 


30 


60 


20 


70 


10 


80 


W 


90 


ஃ 


10 


2030405060 70 80 


90 


80 


10 


701 


20 


60 . 


30 


50 


40 


படம் 144 


tant 


tan y 


tunt w என்ற சமன்பாட்டுக்கு Z - விளக்கப்படமோ 
இணையளவுகோல் நேமவரையமோ அமைத்தால் கணக்கீட்டு 
வேலை மிகுதியாக இருக்கும் . எனவே , இச் சமன்பாட்டுக்கு 
வட்ட நேமவரையம் அமைப்பதே எளிது . 


36. 1. ( u ) f . ( 1 ) 


f , ( w ) f , ( t ) என்ற வகைச் சமன்பாடு 


இவ் வகைச் சமன்பாட்டுக்கு நான்காம் அதிகாரத்திலும் , 
ஐந்தாம் அதிகாரத்திலும் பல்வேறு அமைப்புகளில் நேமவரையம் 
அமைத்தது நினைவிருக்கலாம் . இச் சமன்பாட்டுக்கு வட்ட 
நேமவரையமும் அமைக்கலாம் . இதற்கு ஒரு வட்டப் பரிதியின் 
மேற்பாதியின் வெளிப்பக்கத்தில் u - அளவுகோலையும் , உட் 
பக்கத்தில் w- அளவுகோலையும் , கீழ்ப்பாதியின் வெளிப் 
பக்கத்தில் y - அளவுகோலையும் , உட்பக்கத்தில் 
கோலையும் படம் 145 - இல் காட்டியவாறு அமைக்கவேண்டும் . 
A என்ற புள்ளியில் a = s = 7 = 8 = 0. இந் நேமவரையத்தில் 
AB என்னும் கிடைவிட்டம் இயக்கு மையக் கோடாகப் பயன் 
படுசிறது . 

சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் உள்ள 


t - அளவு 


371 


வட்ட நேமவரையங்கள் 


u , v - மதிப்புகளை இணைக்கும் CD என்ற குறியிணைப்புக்கோடும் , 
w , 1 - மதிப்புகளை இணைக்கும் FG என்ற குறியிணைப்புக் கோடும் 
AB என்னும் கிடைவிட்டத்தின்மீது வெட்டிக்கொள்ள வேண்டு 
மெனில் அளவுகோல் சமன்பாடுகள் எப்படி இருக்கவேண்டும் 
எனக் காணலாம் . 


C 


F 


y 


A 


E 


P 


8 


G 


படம் 145 


படம் 137 - இல் நிறுவியதுபோல , படம் 145 - இல் 


AE 
BE 


tan a tan B 


AE 
BE 


tan y tans 


என நிறுவலாம் . எனவே , 

tan a tan s = tan y tan 8 


இப்பொழுது 

tan u = 

my f ( u ) 
tan 8 = m , f , ( v ) 
tan y = m , f , ( w ) 
tan s = m , f , ( t ) 


872 


நேமவரைவியல் 


எனக் கொள்க . எனவே ,, 

m , f ( u ) m , f , ( v ) = m , f , ( w ) m , f , ( t ) 


இச் சமன்பாடு 

fi ( u ) f , ( v ) = f , ( w ) f , ( t ) 
என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்கவேண்டுமெனில் 


m , m , = m , m4 


எனவே 


f . ( u ) f , ( v ) = f , ( w ) f . ( 1 ) 


என்ற சமன்பாட்டுக்கு வட்ட நேமவரையம் அமைக்க வேண்டு 
மெனில் , 

m f . ( u ) 
என்ற ப - அளவுகோலை ( வட்டப்பரிதியின் மேற்பாதியில் வெளிப் 
பக்கத்தின் மீதும் 


tana = 


tan s = m , f , ( v ) 
என்ற -அளவுகோலை வட்டப்பரிதியின் சீழ்ப்பாதியில் வெளிப் 
பக்கத்தின் மீதும் 


tan Y = mz fz ( w ) 


என்ற ம - அளவுகோலை வட்டப்பரிதியின் மேற்பாதியில் உட்பக்கத் 
தின் மீதும் 

tan a = m4f , ( t ) 


என்ற t - அளவு சோலை 

வட்டப்பரிதியின் கீழ்ப்பாதியில் உட் 
பக்கத்தின் மீதும் அமைக்கவேண்டும் . my , my , mg , m , இவற்றின் 
மதிப்புசளை m , m , = mgm , என்றிருக்குமாறு தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளவேண்டும் . 


u , y- அளவுகோல்களில் ஏதேனும் ஒன்றை வட்டப்பரிதியின் 
மேற்பாதியின் மீதும் மற்றொன்றைக் கீழ்ப்பாதியின் மீதும் 
அமைத்துக் கொள்ளலாம் . இதே போன்று , w , t - அளவுகோல் 
களில் ஏதேனும் ஒன்றை வட்டப்பரிதியின் மேற்பாதியின் 
மீதும் மற்றொன்றைக் கீழ்ப்பாதியின் 

மீதும் அமைத்துக் 
கொள்ளலாம் . எந்த அமைப்பில் அளவுகோல்களை அமைத்துக் 
கொண்டாலும் குறியிணைப்புக் கோடுகளை வரையும்பொழுது 


வட்ட நேமவரையங்கள் 


373 


மதிப்புகளுக்கு 

குறியிணைப்புக்கோடும் , W. 
மதிப்புகளுக்கு மற்றொரு குறியிணைப்புக்கோடும் வரையவேண்டும் . 

f , ( u ) f , ( v ) = f , ( 4 ) 
என்ற சமன்பாட்டுக்குரிய வட்ட நேமவரையத்தில் , u , v - அளவு 
கோல்களை அமைக்க , இரண்டு நிலைக்குத்தான தொடுகோடுகளின் 

அமைக்கப்பட்ட துணையளவுகோல்கள் பயன்படுத்தப் 
பட்டன அல்லவா ? அதேபோல 

f1 ( u ) f , ( r ) = f , ( w ) f , ( t ) 
என்ற சமன்பாட்டுக்குரிய வட்ட நேமவரையத்தில் , u , v , w , I 
அளவுகோல்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு துணையளவுகோல் 
களின் உதவியால் அமைக்கலாம் . 


மீது 


எடுத்துக்காட்டு 52 


u tan 2y = sin w cot 


( 2 ) 


என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமை . u ( 1 - 4 ) ; 


v ( 10 ° - 45 ° ) ; w ( 0 ° - 90 ° ) ; f ( 0 ° - 120 ° ) . 


அளவுகோல் சமன்பாடுகளை 


tan a = miu 


tan 8 


= m , tan 2y 


tan 7 = m , sin w 


tan E = m4 


cot 


( , ) 


எனக் கொள்க . v , t- அளவுகோல்களை மிக எளிதில் அமைப்பதற் 
கேற்ப m , = m = 1 எனக் கொள்க . எனவே v , t- அளவுகோல் 
களின் குறியீட்டுச் சமன்பாடுகள் முறையே 

tall s = tan 2y 


அதாவது p = 2v 


tan = cot 


( - ) 
அதாவது 6-90- , 


374 


நேமவரைவியல் 


ஆகும் . v , t- அளவுகோல்களை அமைக்கத் துணையளவுகோல்களின் 
உதவி தேவையில்லை . கோண அளவியின் உதவியே போதும் . 
ஆனால் u , w- அளவுகோல்களை அமைக்கத் துணையளவுகோல்களின் 
உதவி தேவைப்படுகிறது . வட்டத்தின் ஆரத்தை 3 செ.மீ. எனக் 
கொள்க . எனவே - அளவுகோலை அமைக்க 


X = 


6m , u 

6 


x 


( ஸ் ) 


miu 


என்ற துணையளவுகோல்களைப் பயன்படுத்தவேண்டும் . , 
எனத் தேர்ந்தெடுத்துக் கொள்க . m , m , m3m4 

என்பதால் 
m = 1 . W- அளவுகோலை அமைக்க 


y = 6 sin w 


என்ற ஒரு துணையளவுகோலின் உதவியே போதுமானது . இந்தத் 
துணையளவுகோலை அமைக்க , w- வின் வெவ்வேறு மதிப்புகளுக் 
கான y- யின் 

y-யின் மதிப்பைக் கணக்கிட்டுக் கொள்ளவேண்டும் 
( அட்டவணை 31 ) . 


அட்டவணை -31 


W 


W 


6 sin w 


6 sinw 


( பாகை ) 


( பாகை ) 


0 


0 


50 


4,5960 


10 


1.0416 


60 


5 1960 


20 


2.0520 


70 


5.6382 


30 


3.0000 


80 


5.9088 


40 


3.8568 


90 


6.0000 


U , W- அளவுகோல்கள் இரண்டையும் வட்டப்பரிதியின் மேற் 
பாதியின் மீது அமைத்தால் 


x = 6u 


y = 6 sin w 


375 


வட்ட நேமவரையங்கள் 


என்ற இரண்டு துணையளவுகோல்களையும் ஒரே நேர் கோட்டின் 
மீது அமைக்க நேரிடுகிறது . எனவே u- அளவுகோலை முதலில் 
அமைத்து அதை அமைக்கப் பயன்படுத்திய துனையளவுகோல் 
களைத் துடைத்தழித்துவிடவேண்டும் பின்னர் - அளவு கோலை 
அமைக்கவேண்டும் . 


ICO 80 


2 


[ 20 


CO 


L 


4 


20 


X 


0 


0 + 45M 


10 


உதவிப் 
படம் 


40 


20 


10 


30 


W 


40 


35 


50 7090 


15 


30 


20 


25 


ULID 


146 


வசதிக்காக ப - அளவுகோலை வட்டப்பரிதியின் மேற்பாதியின் 
மீதும் W- அளவுகோலை வட்டப்பரிதியின் கீழ்ப்பாதியின் மீதும் 
அமைத்துக்கொள்ளலாம் . இவ்வாறு அமைத்து முடிக்கப்பட்ட 
நேமவரையம் படம் 146 - இல் காட்டப்பட்டுள்ளது . 


பயிற்சி 


கீழ்க்கண்ட சமன்பாடுகளுக்கு வட்ட நேமவரையம் அமை 
( 1-9 ) . 


1 . 


I = W 


u ( 0 - 25 ) ; ! ( 0 - 20 ) 


2. u ( v + 1 ) = w + 100 

u ( 0 - 10 ) ; v ( 0 - 4 ) 


376 


நேமவரைவியல் 


3. tan u sin v = tan w 


u ( 0 ° - 90 ° ) : 1 ( 0 ° - 90 ° ) ; w ( 0 ° - 90 ° ) 


4 . 


cott 


sec g tan - 

8 ( 0 ° - 90 ° ) ; p ( 0 ° - 90 ) ; 1 (0 ° - 90 ° ) 


5 . 


R = 100 cot e , cot , 
R ஒளியளவியின் ( photometer ) வேறுபாட்டு விகிதம் 

( contrast ratio ) , ( 3 - 72 ) % 
8 . ஒளியளவியில் உள்ள ஓர் அளவு , ( 50 ° - 80 ) 


0 , = ஒளியளவியில் உள்ள மற்றோர் அளவு , ( 10 ° - 40 ° ) 


6. v = * cotº 


V 


கூம்பின் 


கன அளவு . செ.மீ. 3 


/ = கூம்பின் ஆரம் , ( 0 - 20 ) செ.மீ. 


கூம்பின் அரைஉச்சிக் கோணம் ( semi - vertical 
angle) , ( 0 ° - 45 ° ) 


7 
. 


sin i 
sin r 


1 = ஒளிவிலகல் எண் 
i 2 படுகோணம் ( angle of incidence ), ( 0 ° - 90 ° ) 


r = விலகுகோணம் ( angle of refraction ) , ( 0 ° - 90 ) 


8. My ? 


wVI 


u ( 0 - 10 ) ; v ( 0 - 10 ) ; w ( 0 - 100 ) ; t ( 0 - 100 ) 


9 . 


tan n tan 


( ) 


cot 3w 


cot 


( 4 ) 


வசதிக்கேற்ப நெடுக்கங்களை எடுத்துக்கொள்க . 


10 . அணிக்கோவை முறையில் 

நேமவரையங்கள் 
I ( Nomograms in Determinant Method ) 


இந்த அதிகாரத்தைப் படிச்க விரும்புபவர்கள் அணிக் 
கோவையைப் ( determinant ) பற்றி அறிந்து 

கொள்வது 
இன்றியமையாததாகும் . அணிக்கோவையைப் பற்றிய எல்லா 
வற்றையும் இயற்கணித நூல்களில் விரிவாகக் காணலாம் . 
எனினும் , அணிக்கோவை முறையில் நேமவரையம் அமைக்கத் 
தேவையான அளவுக்கு அணிக்கோவையைப் பற்றி , இவ் வதி 
காரத்தின் முற்பகுதியில் சுருக்கமாகத் தரப்பட்டுள்ளது . 

a , b , 


a , b , 


என்ற அமைப்பில் , இரண்டு நிரைகளும் ( rows ) , இரண்டு நிரல் 
களும் ( columns ) உள்ளன இந்த அமைப்புக்கு இரண்டாம் நிலை 
9; coop : CSU( second order determinant ) எனப் பெயர் . 
ay , b , a , b , என்பன 

இவ் 

வணிக்கோவையின் மூலகங்கள் 
( etements ) ஆகும் . இவ் வணிக்கோவையின் 

மதிப்பு 
{ a , b , -- a , b , ) ஆகும் . 


ay 6 , . 


a , b , 

b , C. 


as 


b , ( 3 


என்ற 


அமைப்பில் , மூன்று நிரைகளும் மூன்று நிரல்களும் 
உள்ளன . இந்த அமைப்புக்கு மூன்றாம் நிலை அணிக்கோவை 
{ third order determinant ) எனப் பெயர் . இவ் வணிக்கோவையின் 
மதிப்பு 

b . 
ay 

b , 
( , 

+ C 
a , C , 
a , C3 

a , b , 


378 


நேமவரைவியல் 


அதாவது 

a , ( b , c - b , c , ) - b ( a , cs - a , c , ) + c ( a , b , - a , b , ) 
ஆகும் . மேலே உள்ள மூன்றாம் நிலை அணிக்கோவையை 


a ) 


b , c . 


d , 


b , ( 


T | 


| C | | | 


b , c3 


என நிரல்வழியாக விரித்தெழுதியும் அதன் மதிப்பைக் கண்டு 
பிடிக்கலாம் . 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்களை அமைப்பதற்கு 
அணிக்கோவையின் பொதுப்பண்புகளில் கீழ்க்கண்ட மூன்றும் 
பயன்படுத்தப்படும் . 


1. ஓர் அணிக்கோவையில் ஏதேனும் இரண்டு நிரல்களை 
( அல்லது நிரைகளை ) ஒன்றுக்கொன்று இடம் மாற்றினால் 
கிலடக்கும் அணிக்கோவையின் மதிப்பானது , முதல் அணிக் 
கோவையின் குறிமாற்றப்பட்ட மதிப்பாகும் . 


2. ஓர் அணிக்கோவையின் ஒரு நிரலில் ( அல்லது நிரையில் ) 
உள்ள ஒவ்வொரு மூலகத்தையும் k என்ற ஓர் எண்ணால் 
பெருக்கினால் கிடைக்கும் அணிக்கோவையின மதிப்பானது , முதல் 
அணிக்கோவையின் மதிப்பை k - ஆல் பெருக்கினால் கிடைக்கும் 
மதிப்பாகும் . 


3. ஓர் அணிக்கோவையில் ஒரு நிரலில் ( அல்லது நிரையில் ) 
உள்ள ஒவ்வொரு மூலகத்தையும் k என்ற ஓர் எண்ணால் பெருக்கி , 
அவற்றை வேறு ஏதேனும் ஒரு நிரலில் ( அல்லது நிரையில் ) 
உள்ள ஒத்த மூலகங்களுடன் கூட்டினால் கிடைக்கும் அணிக் 
கோவையின் மதிப்பானது , முதல் அணிக்கோவையின் மதிப்புக் 
குச் சமமாகும் . 


ஓர் அணிக்கோவையின் மதிப்பு சுழி ( zero ) எனில் , மேற் 
சொன்ன மூன்று 

பொதுப்பண்புகளிலிருந்து , இந்த அணிக் 
கோவையில் ஏதேனும் இரண்டு நிரல்களை ( அல்லது நிரைகளை ) 
ஒன்றுக்கொன்று இடம் மாற்றினாலோ , ஒரு நிரலில் ( அல்லது 
நிரையில் ) உள்ள ஒவ்வொரு மூலகத்தையும் k என்ற ஓர் 
எண்ணால் பெருக்கினாலோ , ஒரு நிரலில் ( அல்லது நிரையில் ) உள்ள 
ஒவ்வொரு மூலகத்தையும் ( k என்ற ஓர் எண்ணால் பெருக்கி 
அவற்றை வேறு ஏதேனும் ஒரு நிரலில் ( அல்லது நிரையில் ) உள்ள 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


379 


ஒத்த மூலகங்களுடன் கூட்டினாலோ கிடைக்கும் 

அணிக் 
கோவையின் மதிப்பும் சுழி ஆகும் . 

அணிக்கோவை முறையில் நேமவரையம் அமைக்க மூன்றாம் 
நிலை அணிக்கோவையே அதிலும் குறிப்பாக 


1 


ai b . 
a , b , 
a , b , 


1 


1 


என்ற அமைப்பிலுள்ள அணிக்கோவையே பயன்படுத்தப்படும் . 
இவ் வணிக்கோவையில் இறுதி 

நிரலில் 

உள்ள ஒவ்வொரு 
மூலகமும் 1 என்ற எண்ணாக இருப்பது குறிப்பிடத்தக்கது . 


37 . 


சமன்பாட்டுக் கான 


அணிக்கோவை முறையில் 

முறையில் மும்மாறிச் 
நேமவரையம் 


இதற்கு முந்திய அதிகாரங்களில் , படித்தர அமைப்பில் 
உள்ள சில சமன்பாடுகளுக்குத் தளவடிவியலைப் பயன்படுத்தி 
நேமவரையம் அமைக்கும் முறைகள் விளக்கப்பட்டன . சில மும் 
மாறிச் சமன்பாடுகள் இதுவரை சொல்லப்பட்ட படித்தர 
அமைப்புகளில் இடம்பெறாமல் இருக்கலாம் . இப்பொழுது மூன்று 
மாறிகளைக் கொண்ட எந்தச் சமன்பாட்டுக்கும் நேமவரையம் 
அமைக்கும் பொதுவான முறையை அறிந்து கொள்ளலாம் . 
இப் பொதுவான முறை பகு 

முறை வடிவியலை அடிப்படை 
யாகக் கொண்டது . 


என்று 


u , v , w என்ற மூன்று மாறிகளைக் கொண்ட ஒரு சமன் 
பாட்டை எடுத்துக்கொள்க . இச் சமன்பாட்டுக்குரிய நேம 
வரையத்தில் மாறிக்கு ஓர் அளவுகோல் வீதம் மூன்று அளவு 
கோல்கள் இருக்கும் . இந்த அளவுகோல்களுக்குரிய கோடுகள் 
பொதுவாக வளைகோடுகளாக இருக்கலாம் . குறியிணைப்புக்கோடு 

சொல்லப்படும் ஒரு நேர்கோடானது , ! , , W - அளவு 
கோல்களை வெட்டும் புள்ளிகளில் உள்ள அளவீடுகள் கொடுக்கப் 
பட்ட சமன்பாட்டை நிறைவு செய்யும் வகையில் இருக்கும் . ஒரு 
குறியிணைப்புக்கோடு 1 , , w - அளவுகோல்களை முறையே 
( Xu , Yu ) , ( X , Y ) , ( Xw , Yw ) என்ற புள்ளிகளில் வெட்டுவ 
தாகக் கொள்க ( படம் 147 ) . அடைப்புகளுக்குள் கொடுக்கப் 
பட்டுள்ள இரு எண்களும் முறையே அப் புள்ளியின் X , Y - ஆயங் " 
களைக் குறிக்கின்றன . X , Y இவற்றின் கீழ்க்குறிகள் எந்த மாறிக் 
குரிய புள்ளியின் அச்சுத்தூரம் என்பதைக் குறிக்கின்றன . 


380 


நேமவரைவியல் 


வசதிக்காக X , Y - அச்சுகள் செங்குத்து அச்சுகளாக எடுத்துக் 
கொள்ளப்பட்டுள்ளன . X , Y. அச்சுகளைச் சரிவச்சு 
களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் . 


( Xu . Yt ), ( Xy , Y , ) , ( Xw , Y % ) என்ற மூன்று புள்ளிகளும் 
ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் , இம் மூன்று புள்ளிகளை 
உச்சிகளாகக் கொண்ட முக்கோணத்தின் பரப்பு சுழி ஆகும் . 
எனவே , 


Xu ( Yy - Yw ) + Xy ( Yw - Yu ) + x ( Yu - Y ) = 0 


ச் சமன்பாட்டை 


Xy Yu 1 


= 0 


( 1 ) 


X Yy 


1 


Xw Yw 1 


என்று அணிக்கோவை அமைப்பிலும் எழுதலாம் 


Y 


{ Xu , u ) 


14 


(XY ) 


X 


படம் 147 


அதிகாரம் ஏழில் 


f ( u ) + f ( v ) f ( w ) = f ( w ) 


அணிக் கோவை முறையில் நேமவரையங்கள் 


381 





என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் , W - அளவுகோலை 
அமைக்க 


z 


kf , ( w ) 
f , ( w ) + (m 


ma 

1 


Z 


II 


m , f + ( w ) 

in , 
f ( w ) + 


(10 ) 


என்ற வாய்பாடுகள் பயன்படுத்தப்பட்டன . இங்கு 

z , z 
என்பன w- வின் 

சார்புகள் ஆகும் . z , z - அச்சுகளைச் 
செங்குத்தாக எடுத்துக்கொண்டால் , 2 , z என்பன முறையே 
W - அளவுகோலில் உள்ள புள்ளியின் மட்டாயமும் குத்தாயமும் 
ஆகின்றன . இதிலிருந்து w - அளவுகோலில் உள்ள புள்ளியின் 
X , Y - ஆயங்கள் , w - வின் சார்புகளாக இருக்கும் என்பது 
தெரிகிறது . இவ்வாறாக , ஒரு மாறிக்குரிய அளவுகோலில் உள்ள 
புள்ளியின் X , Y- ஆயங்கள் அந்த மாறியின் சார்புகளாக 
இருப்பதைக் காணலாம் . எனவே , Xu , Yu என்பன 

u - வின் 
சார்புகள் ஆகும் . Xy , Y , என்பன v - யின் சார்புகள் ஆகும் . 
Xw , Yw என்பன 4 - வின் சார்புகள் ஆகும் . ஒரு மாறியின் 
சார்பென்று ஒரு மாறிலியையும் சொல்லலாம் . எடுத்துக்காட்டாக , 
4 என்ற மாறிலியை 

வின் 

சார்பாகவும் சொல்லலாம் , 
எனவே , X Yu , Xy , Yy , Xp , Yw என்பன , 4 , 


1 


- 


3 


0 , -7 


2 


போன்ற எண்களாகவும் இருக்கலாம் . 


ஆகவே , u . v , w என்னும் மூன்று மாறிகளைக் கொண்ட 
ஒரு சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்க , 

முதலில் 
அச் சமன்பாட்டை 


f ( u ) 


81 ( u ) 


1 


|| 


( 2 ) 


f , ( v ) 


g , ( v ) 


1 


f , ( w ) g ( w) 


1 


என்ற அணிக்கோவை அமைப்பில் மாற்றி அமைத்துக்கொள்ள 
வேண்டும் எனத் தெரிகிறது . சமன்பாடு ( 2 ) - இல் உள்ள 


நேமவரைவியல் 


அணிக்கோவையின் இறுதி நிரலில் உள்ள ஒவ்வொரு மூலகமும் 
1 என்ற எண்ணாக இருப்பதைக் காண்க . மேலும் , ஒரு நிரையில் 
உள்ள மூலகங்கள் - - வின் சார்புகளாகவும் , மற்றொரு நிரையில் 
உள்ள மூலகங்கள் V - யின் சார்புகளாகவும் , 

யின் சார்புகளாகவும் , இன்னொரு நிரையில் 
உள்ள மூலகங்கள் - வின் சார்புகளாகவும் உள்ளன . மேலே 
உள்ள 

அணிக்கோவைச் சமன்பாட்டுக்கு நேமவரையத்தின் 
வரையரைச் சமன்பாடு ( defining equation ) எனப் பெயர் . 
சமன்பாடு ( 2 ) - இல் இருந்து , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக் 
குரிய நேமவரையத்தில் 

u • அளவுகோலுக்கு X = f ( u ) , Y - 81 ( u ) 
1 - அளவுகோலுக்கு X = f , ( v ) , Y = 8 , ( v ) 
W - அளவுகோலுக்கு X - f , ( w ) , Y- 8 , ( w ) 

இடைக்கிறது . இத் தொடர்புகளிலிருந்து . U. * , * 
இவற்றின் பல்வேறு மதிப்புகளுக்கான X , Y - மதிப்புகளைக் 
கணக்கிட்டு u , Y , W - அளவுகோல்களை அமைத்தால் தேவையான 
நேமவரைபம் கிடைக்கும் . 


இப்பொழுது x + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்கு 
அணிக்கோவை முறையில் நேமவரையம் அமைப்பது எப்படி 
எனக் காணலாம் . கொடுத்துள்ள சமன்பாட்டை 


. 


1 


1 


0 


1 


என்று அணிக்கோவை அமைப்பில் முதலில் மாற்றிக் கொள்க . 
சமன்பாடு ( 3 ) - இல் உள்ள அணிக்கோவை எப்படி வந்ததென 
வியப்பாக இருக்கலாம் . அணிக்கோவையைப் பற்றி நன்கு 
அறிந்திருந்தால் சோதனைப் பிழை முறையால் கொடுத்துள்ள 
சமன்பாட்டை அணிக்கோவை அமைப்பில் மாற்றிக்கொள்ள 
லாம் . எனினும் சோதனைப் பிழை முறையைத் தவிர வேறொரு 
முறை கீழே விளக்கப்பட்டுள்ளது . 

pra , q - b என்க . எனவே , X + px + q- 0. இம்மூன்று 
தொடர்புகளையும் 

x + px +7 ( 1 ) 0 

a + p ( 1 ) + q ( 0 ) 0 
- b + p ( 0 ) +4 ( 1 ) = 0 


மணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


383 


என எழுதிக் கொள்ளலாம் . இம் மூன்று சமன்பாடுகளிலிருந்தும் 
p . q என்ற இரண்டையும் நீக்கினால் 


X 


1 


0 


1 


0 


1 


- 0 


1 


எனக் கிடைக்கும் . இச்சமன்பாட்டில் உள்ள அணிக்கோவை 
யானது , p . ( என்பவற்றின் தொடர்புகளைக் காட்டக்கூடிய மூன்று 
சமன்பாடுகளில் உள்ள p , q சார்பற்ற மூன்று கெழுக்களாலும் 
p - யின் மூன்று கெழுக்களாலும் 4 - லன் மூன்று கெழுக்களாலும் 
அமைக்கப்பட்டதாகும் . 


அணிக்கோவையின் பொதுப் பண்புகளைப் பயன்படுத்தி , 
சமன்பாடு ( 3 ) - ஐ வரையறைச் சமன்பாடாக மாற்றியமைக்க 
லாம் , சமன்பாடு ( 3 ) - இல் உள்ள அணிக்கோவையில் , இரண் 
டாவது நிரலிலுள்ள மூலகங்களை மூன்றாவது நிரலிலுள்ள ஒத்த 
மூலகங்களுடன் கூட்டவும் . எனவே , 


* 


X 


x +1 


0 


. 


1 


1 


- 


சமன்பாடு ( 4 ) - இல் உள்ள அணிக்கோவையில் , முதல் நிரையை 
( x + 1 ) - ஆல் வகுக்கவும் . முதல் நிரையை வகுப்பதெனில் 
முதல் நிரையிலுள்ள ஒவ்வொரு மூலகத்தையும் வகுப்பதெனப் 
பொருளாகும் . எனவே , 


* 


* 


( 5 ) 


x + 1 x +1 


1 


1 


சமன்பாடு ( 5 ) - இல் உள்ள அணிக்கோவையில் முதல் நிரக் 

1 என்ற எண்ணால் பெருக்கி , அதன் பின்னர் முதலிரண்டு 
நிரல்களை ஒன்றுக்கொன்று இடம் மாற்றி அமைக்கவும் . எனவே 


384 


நேம வரைவியல் 


x3 


0 


* 


1 


( 6 ) 


-- 


X + 1 


x + 


1 


a 


1 


0 


b 


1 


இச் சமன்பாடு x + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்குரிய 
நேமவரையத்தின் வரையறைச் சமன்பாடு ஆகும் . கொடுக்கப் 
பட்ட சமன்பாட்டிலுள்ள மாறிகளின் நெடுக்கங்கள் 

எதுவா 
யிருப்பினும் , அச் சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கப் 
பயன்படுத்தப்படும் பொதுவான அணிக்கோவைச் சமன்பாடே 
வரையறைச் சமன்பாடு ஆகும் . சமன்பாடு ( 6 ) - இலிருந்து , 
3 + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்குரிய நேம்வரையத்தில் 


X 


x3 


Xx 


Yx = 


x + 1 


x + 1 


Xa = 1 


Yal 


= a 


Xb 


0 


Y = b 


எனக் கிடைக்கிறது . 


Xa = 1 என்பதால் a - அளவுகோலில் உள்ள எல்லாப் புள்ளி 
களுக்கும் மட்டாயம் 1 ஆகும் . இதிலிருந்து a - அளவுகோலுக் 
குரிய கோடானது Y - அச்சுக்கு இணையாக , Y- அச்சிலிருந்து ஓர் 
அலகு தூரத்தில் உள்ள ஒரு நேர்கோடு என அறியலாம் . 
Xb = 0 என்பதால் b - அளவுகோலில் உள்ள எல்லாப் புள்ளி 
களுக்கும் மட்டாயம் 0 ஆகும் . இதிலிருந்து b . அளவுகோலுக் 
குரிய கோடானது , Y - அச்சு என அறியலாம் . 


X 


Xx , Y * என்பவைகளுக்கிடையே நேர்கோட்டுத் தொடர்பு 
இல்லாததால் x - அளவுகோலுக்குரிய 

அளவுகோலுக்குரிய கோடானது , ஒரு வளை 
கோடு என அறியலாம் . x > 0 எனில் ( 0 < 

< 1 . 

இதிலி 

X + 1 
ருந்து x - இன் மிகைமதிப்புகளுக்கான x - அளவுகோல் , b , a 
அளவு கோல்களுக்கிடையே இருக்கும் என்பது தெளிவாகிறது . 


இதுவரை அமைக்கப்பட்ட நேமவரையங்களில் சென்டி 
மீட்டரே அளவை அலகாகப் பயன்படுத்தப்பட்டுள்ளது . இனி 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


385 


யும் சென்டிமீட்டரே அளவை அலகாகப் பயன்படுத்தப்படும் . 
சென்டிமீட்டரை அளவை அலகாகப் பயன்படுத்துவதால் , b , a 
அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரம் 1 செ.மீ. ஆகிறது . 
எனவே , b , a - அளவுகோல்கள் மிக நெருக்கமாக இருக்கும் . 
அளவை அலகைச் சென்டிமீட்டராகவே கொண்டு b , a - அளவு 
கோல்களின் இடைத்தூரத்தை மிகுதிப்படுத்த நினைப்பின் , வரை 
யறைச் சமன்பாட்டை மாற்றியமைத்துக் கொள்ளவேண்டும் . 

அளவுகோல்களின் இடைத் தூரத்தை 8 செ.மீ. ஆகக் 
கொள்ளலாம் . சமன்பாடு ( 6 ) - இல் உள்ள அணிக்கோவையில் 
முதல் நிரலை 8 - ஆல் பெருக்கி 
8x 

( 7 ) 
x + 1 

x + 1 


b , a 


3 


= 0 ... 


1 


0 


4 


1 


8 


1 


b 
என வரையறைச் சமன்பாட்டை மாற்றியமைத்துக்கொண்டால் 
b , a - அளவுகோல்களுக்கிடையே உள்ள தூரம் 8 செ . மீ . ஆகும் . 

a , b என்னும் மாறிகள் ஒவ்வொன்றின் நெடுக்கமும் - 20 முதல் 
20 முடிய எனக் கொள்க . மேலே உள்ள அமைப்பின்படி Ya 

= 1 . 
Yb = b என்பதால் a , b - அளவுகோல்கள் ஒவ்வொன்றின் நீளமும் 
40 செ.மீ. ஆகிறது . a , b - அளவுகோல்கள் ஒவ்வொன்றின் நீளத் 
தையும் 10 செ.மீ ஆக மாற்றிக்கொள்ள விரும்பினால் Ya= + 
Yb = 음 என்றிருக்க வேண்டும் . எனவே , சமன்பாடு ( 7 ) . இல் 

4 ) 
உள்ள அணிக்கோவையில் இரண்டாம் நிரலை 4 - ஆல் வகுத்து 


bb 


8x 


F3 


1 


0 ..... ( 8 ) 


X + 1 


4 ( x + 1 ) 


8 


s 


1 


4 


b 


0 


1 


4 


என மாற்றி அமைத்துக்கொள்ள வேண்டும் . சமன்பாடு ( 8 ) - ஐப் 
பயன்படுத்தி x + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்கு நேமவரையம் 
அமைக்கப்போவதால் இச் சமன்பாட்டை நேமவரையத்தின் 
அமைப்புமுறை அணிக்கோவைச் FIDSTUTB ( constructional 

25 


386 


நேமவரைவியல் 


determinantal equation ) என அழைக்கலாம் . சமன்பாடு ( 8 ) -இலி 
ருந்து x + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் 


8.x 


Xx 


Yx 


x + 1 


4 ( x + 1 ) 


Xa 


Ya = 2 


X = 0 


Yb = " 


எனத் தெரிகிறது . இதன்படி X , Y ஆயங்களைப் பயன்படுத்தி 
அமைக்கப்படும் நேமவரையத்தை அதிகாரம் ஏழில் x + ax + b = 0 
என்ற சமன்பாட்டுக்கு அமைத்த நேமவரையத்துடன் ஒப்பிட்டுப் 
பார்க்கும் பொழுது இரண்டும் ஒன்றே என்பதை அறியலாம் . 


x3 + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்கு அணிக்கோவை முறை 
யில் நேமவரையம் அமைக்க , முதலில் இச் சமன்பாடு மூன்றாம் 
நிலை அணிக்கோவைச் சமன்பாடாகக் கீழ்க்கண்ட இரண்டு 
கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மாற்றியமைக்கப்படுகிறது . 


1. அணிக்கோவையின் ஒவ்வொரு நிரையிலும் ஒரே ஒரு 
மாறிக்குள்ள சார்புகள் தான் வரவேண்டும் . அதே நேரத்தில் 
ஒவ்வொரு மாறிக்குரிய சார்புகளும் ஒரே ஒரு நிரையில் தான் 
இருக்கவேண்டும் . இதையே , ஒரு நிரையில் உள்ள மூலகங்கள் 
x - இன் சார்புகளாகவும் , மற்றொரு நிரையில் உள்ள மூலகங்கள் 
a - யின் சார்புகளாகவும் , இன்னொரு நிரையில் உள்ள மூலகங்கள் 
b - யின் சார்புகளாகவும் இருக்கவேண்டும் என்று கூறலாம் . 


2. அணிக்கோவையின் இறுதி நிரலில் உள்ள மூலகங்கள் 
யாவும் 1 என்ற எண்ணாக இருக்கவேண்டும் . 


மேற்கூறிய இரண்டு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு 
x + ax + b = 0 என்ற சமன்பாட்டை , அணிக்கோவையின் 
பொதுப்பண்புகளைப் பயன்படுத்தி 


x3 


1 


x + 1 


X + 1 


1 


1 


0 


b 


1 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


387 


1 


1 
1 - x + x 


1 


= 


= 0 


1 + x3 


1 


0 


1 


a 


1 


1 
1 - 6 


1 


1 - b 


1 


1 


1 


= 0 


0 


x3 


1 


-- 


O 


1 


a 


1 


0 


1 


போன்ற பல்வேறு அமைப்புகளில் மூன்றாம் நிலை அணிக்கோவைச் 
சமன்பாடாக மாற்றி அமைக்கலாம் . இதிலிருந்து , 
x3 + ax + b 0 என்ற சமன்பாட்டுக்குப் பகுமுறை வடிவியலைப் 
பயன்படுத்திப் பல்வேறு அமைப்புகளில் நேமவரையங்களை 
அமைக்கலாம் 

என்பது தெரிகிறது . ஆனால் , தொகுமுறை 
வடிவியலைப் பயன்படுத்தி இச் சமன்பாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட 
அமைப்பில் நேமவரையம் அமைக்கும் முறை மட்டுமே அதிகாரம் 
ஏழில் சொல்லப்பட்டது . 


பல் வேறு 


38. இருபடிச் 

சமன்பாட்டுக்கான 
அமைப்புகள் 


நேமவரைய 


x2 + ax + b = 0 என்ற 
நேமவரையத்தின் பல்வேறு 
பார்க்கலாம் . 


இருபடிச் சமன்பாட்டுக்கான 
அமைப்புகளை இப்பொழுது 


டி - ஒகேனின் அமைப்பு ( D ocagne s form ) 

x2 + ax + b = ) என்ற சமன்பாட்டை 


( 1 ) 


I : 1 


388 


நேமவரைவியல் 


என எழுதலாம் . அணிக்கோவையின் பொதுப் பண்புகளைப் 
பயன்படுத்திச் சமன்பாடு ( 1 ) - ஐ 


x 
1 + 1 


1 


= 0 


( 2 ) 


X + 1 


1 


a 


1 


0 


b 


1 


என எழுதலாம் . a , b என்னும் மாறிகள் ஒவ்வொன்றின் 
நெடுக்கமும் 

-10 முதல் 10 முடிய எனக் கொள்க . இப்பொழுது 
சமன்பாடு ( 2 ) - ஐ 


8x 


1 


= 


x2 
2 ( x + 1 ) 


0 ..... ( 3 ) 


X + 1 


a 


8 


1 


கல 


2 


b 
2 


1 


0 


அமைப்பதற்கேற்ப 


மாற்றியமைத்துக் 


என 


நேமவரையம் 
கொள்ளலாம் . 


b 
b - அளவுகோலுக்கு X = 0 , Y = 

எனவே b - அளவு 

2 
கோலை Y - அச்சின் மீது ஒரு செ.மீ. நீளம் b - யின் 2 அலகுகளைக் 
குறிக்குமாறும் , ( 0 , 0 ) என்ற புள்ளியில் b = 0 என்ற அளவீட்டுக் 
குரிய புள்ளி ஒன்றியிருக்குமாறும் அமைக்கவேண்டும் . a - அளவு 
கோலுக்கு X = 8 , Y * . எனவே , a - அளவுகோலை x - 8 
என்ற Y - அச்சுக்கு இணையான கோட்டின்மீது ஒரு செ.மீ. 
நீளம் a - யின் 2 அலகுகளைக் குறிக்குமாறும் ( 8 , 0 ) என்ற 
புள்ளியில் a = 0 என்ற அளவீட்டுக்குரிய புள்ளி ஒன்றியிருக்கு 
மாறும் அமைக்கவேண்டும் . b , a - அளவுகோல்கள் இரண்டும் 
கீழிருந்து மேலாகச் செல்கின்றன. 


8x 

x2 
x - அளவுகோலுக்கு X 

Y - 

X , 
x + 1 

2 ( x + 1 ) 
Y - ஆயங்களை அளந்து x - இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கான 
புள்ளிகளைக் 

குறித்து x - அளவுகோலை அமைக்கவேண்டும் , 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


389 


ஏழாம் அதிகாரத்தில் படித்தபடி , 

b , a - அளவுகோல்களை 
அமைத்ததும் குறியிணைப்புக் கோடுகளின் இரண்டு தொகுதிகளைப் 
பயன்படுத்தியும் x - அளவுகோலை அமைக்கலாம் . அதிகாரம் 
ஏழில் , x + ax + b = என்ற சமன்பாட்டுக்கு அமைக்கப் 
பட்ட நேமவரையம் ( படம் 112 ) டி - ஒகேனின் அமைப்பே 
ஆகும் . 


0 


x - அளவுகோலுக்குரிய வளைகோடு எவ்வகையைச் சேர்ந்தது ? 
8x 

x2 
X Y - 

என்ற இரண்டு தொடர்புகளி 
x + 1 

2 ( x + 1 ) 
லிருந்து x - ஐ நீக்கம் செய்தால் , 


16 Y 


X2 
X- 8 


எனக் கிடைக்கும் . இது ஒரு மீபரவளையம் ( hyperbola ) ஆகும் . 
இம் மீபரவளையத்திற்கு X = 8 அதாவது a - அளவுகோல் ஓர் 
எட்டாப் புள்ளியில் ( point at infinity ) உள்ள தொடுகோடாகும் . 
இத் தொடுகோட்டுக்குத் தொலைத் தொடுகோடு ( asymptote ) 
எனப்பெயர் . 


விட்டாகரின் அமைப்பு ( Whittakar s form ) 


x + ax + b = 0 என்ற சமன்பாட்டை 


1 


= 00 


( 1 ) 


1 


4 


0 


0 


b 


1 


என எழுதலாம் எனச் சொல்லப்பட்டது . சமன்பாடு ( 1 ) - இல் 
உள்ள அணிக்கோவையில் மூன்றாவது நிரலிலுள்ள மூலகங்களை 
ரெண்டாவது நிரலிலுள்ள ஒத்த மூலகங்களிலிருந்து கழிக்கவும் . 
எனவே , 


x 


-x- 1 


1 


= 0 


( 2 ) 


1 


a 


| 


0 


b = 1 


1 


390 


நேமவரைவியல் 


இல் 


சமன்பாடு ( 2 ) - 

உள்ள அணிக்கோவையில் , முதல் , 
இரண்டாம் , மூன்றாம் நிரைகளை முறையே ( 1 + x ) ,, 
( 1 - b ) இவற்றால் வகுக்கவும் . எனவே , 


- a , 


1 


= 0 ... ( 3 ) 


-- 


- 1 


1 
1 + x 


1 + x 


1 
- 
4 


- 1 


0 


0 


-- 


1 
1 


சமன்பாடு ( 3 ) - இல் உள்ள அணிக்கோவையில் இரண்டாவது 
நிரலை - 1 என்பதால் பெருக்கி நிரல்களை 

மாற்றி 
அமைத்தால் 


டம் 


x 


11 


0 ... ( 4 ) 


1 
1 + x ? 


1 


1 + x 


1 


0 


1 


a 


1 
1 


0 


1 


எனக் கிடைக்கும் . இந்த அணிக்கோவைச் சமன்பாட்டை 
x2 + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தின் 
வரையறைச் சமன்பாடு எனலாம் . சமன்பாடு ( 4 ) - இல் உள்ள 
அணிக்கோவையில் முதலிரண்டு நிரல்களை 4 என்ற எண்ணால் 
பெருக்கி 


4 


1 


0 


( 5 ) 


1 + x 


1 + x 


0 


-- 


1 


0 


1 


1 


என்னும் அமைப்புமுறை அணிக்கோவைச் சமன்பாட்டை 
அமைத்துக்கொள்ளலாம் . 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


391 


aal 


அளவுகோலுக்கு X 0 . எனவே , a - அளவுகோலை 
Y - அச்சின் மீது அமைக்கவேண்டும் . a -யின் வெவ்வேறு மதிப்பு 

4 
களுக்கான Y -ஆயங்களை Y 

என்ற தொடர்பிலிருந்து 
கணக்கிட்டு , a - அச்சின் மீது அளவீடுகளைச் செய்யவேண்டும் . 
b | அளவுகோலுக்கு Y 0 . எனவே , b - அளவுகோலை 
X - அச்சின் மீது அமைக்கவேண்டும் . b - யின் வெவ்வேறு மதிப்பு 
களுக்கான X - ஆயங்களை X = என்ற தொடர்பிலிருந்து 

1 - b 
கணக்கிட்டு b - அச்சின் மீது அளவீடுகளைச் செய்யவேண்டும் 
( படம் 148 ) . 


4 


16 


* 


0.6 


| +10 


0.2 


19 
2 


IO 


b 


2 


3 


5-3 


45 10 

101 


002 


2 


-0-2 


55F - 5 


3 


3 


-2 


-0.6 


- 


2 


படம் 148 


X - அளவுகோலுக்கு X = 1 + Y - 
இவ்விரண்டு தொடர்புகளிலிருந்து - ஐ நீக்கம் செய்தால் 


4x 
1 + x3 


X2 + Y ? = 4X 


அதாவது ( X- 2 ) + Y = 4 


392 


நேமவரைவியல் 


.1 , 


2 . 


என்ற தொடர்பு கிடைக்கிறது . இது ஒரு வட்டத்தின் சமன்பாடு 
ஆகும் . இவ் வட்டத்தின் மையம் ( centre ) ( 2 , 0 ) ஆகும் . ஆரம் 
2 செ . மீ . ஆகும் . எனவே , x - அளவுகோலை அமைக்க , முதலில் 
( 2 , 0 ) என்ற புள்ளியை மையமாகவும் , 2 செ . மீட்டரை 
ஆரமாகவும் கொண்ட வட்டத்தை வரையவேண்டும் . இவ் 
வட்டமே x - வளை கோடாகும் . கொடுக்கப்பட்டுள்ள இருபடிச் 
சமன்பாட்டில் b 0 எனில் , a = எனவே , b = 0 என்ற 
புள்ளியை a = . 

10 , 1 , 2 , 10 என்ற 
புள்ளிகளுடன் நேர்கோடுகளால் இணைத்து இக் கோடுகள் 
வட்டத்தை வெட்டுமிடங்களில் முறையே x = 1 , 2 , ........ 10 , 
-1 , - 2 . 

10 என்ற அளவீடுகளைச் செய்யவேண்டும் . 
இவ்வாறு செய்தால் வட்டத்தின் இடது பாதியின் மீது மட்டுமே 
அளவீடு செய்ய முடிகிறது . வட்டத்தின் வலது பாதியின் மீதும் 
அளவீடு செய்ய வேண்டுமெனில் , a - அளவுகோலை மேலும் கீழும் 
நீட்டிவிட்டு , நீட்டிய பகுதிகளின் மீது அளவீடு செய்து கொள்ள 
வேண்டும் . பின்னர் , மேலே விளக்கியவாறு தேவையான அள 
வீடுகளை வட்டத்தின் மீது அமைத்துக் கொள்ளலாம் . a - 

அளவு 
கோலை மேலும் கீழும் நீட்டிவிடத் தாளின் அளவு போதவில்லை 
யெனில் , வட்டத்தின் வலதுபாதியின் மீது அளவீடுகளைச் செய்யக் 
கீழ்க்கண்ட முறையைப் பின்பற்றலாம் . முதலில் X = 4 என்ற 
நேர்கோட்டின் மீது Y = 4x இருக்குமாறு x - இன் துணையளவு 
கோலை அமைத்துக்கொள்ளவேண்டும் . இன் துணையளவு 
கோலின் மீதுள்ள அளவுக்குறியீடுகளுக்கு ( 0 , 0 ) என்ற புள்ளி 
பிலிருந்து நேர்கோடுகள் வரைந்தால் அவை x - வளைகோட்டை 
அதாவது வட்டத்தை ஒத்த அளவீடுகளில் வெட்டும் . 


X 


2e 


8 


N 


படம் 149 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


393 


படம் 149 - இல் , P என்ற புள்ளி x இன் 

துணையளவு 
கோலின் x , என்ற அளவீட்டைக் குறிக்கட்டும் . எனவே , 
AP = 4x - 

4x .. LAOQ = 0 என்க . என்வே 


tan 0 


AP 
0 


4x0 


4 


= x0 


26. எனவே , 


LA0Q - 8 என்பதால் , LACQ 

NQ = QC sin 28 


11 


2 tane 
1 + tan28 


48 . 
1+ x . 


2 


ON 


NQ cota 


4x , 
1 + 30 


[ 1 ] 

-- 
ON = 7 ****, NQ - 


4x , 
1 + x . 


என்பதால் . என்ற புள்ளி 


2 


1 


2 


x - அளவுகோலின் x . என்ற அளவீட்டைக் குறிக்கும் என்பது 
தெரிகிறது . ஆகவே , ( 0 , 0 ) என்ற புள்ளியை x - இன் துணையளவு 
கோலின் மீதுள்ள 0.1.0.2 , ..... 1 , -0.1 , -0.2 , 
என்ற புள்ளிகளுடன் நேர்கோடுகளால் இணைத்து இக் கோடுகள் 
வட்டத்தை வெட்டுமிடங்களில் முறையே இதே அளவீடுகளைச் 
செய்யவேண்டும் . 


x + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்கு மேற்கூறிய 
முறையில் அமைத்து 

முடிக்கப்பட்ட நேமவரையத்திற்கு 
விட்டாகரின் அமைப்பு எனப் பெயர் . x + ax + b = 0 என்ற 
சமன்பாட்டுக்கு வரையப்பட்ட வட்டநேமவரையம் என்றும் 
இதைக் கூறலாம் . அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையத்தில் 


394 


நேமவரைவியல் 


கொடுக்கப்பட்ட a , b இவற்றின் மதிப்புகளை இணைக்கும் குறி 
யிணைப்புக்கோடானது , வட்டத்தை வெட்டாமலே சென்றால் ,, 
x ? + ax + b = 0 என்ற சமன்பாட்டின் இருமூலங்களும் கற்பனை 
மூலங்களாகும் . குறியிணைப்புக்கோடு வட்டத்தின் தொடு 
கோடாக அமைந்தால் , இரு மூலங்களும் சமமாகும் . 


டி - ஒகேனின் அமைப்பில் a , b - அளவுகோல்களை அமைப்பது 
மிக எளிது . மேலும் எளிதில் படிப்பதற்கேற்ப அளவீடுகள் 
இந்த அளவுகோல்களின் மீது இருக்கும் . ஆனால் , விட்டாகரின் 
அமைப்பில் a , b - அளவுகோல்களை அமைக்கப் பல கணக்கீடுகள் 
செய்ய வேண்டும் . மேலும் இந்த அளவுகோல்களின் மீதுள்ள 
அளவீடுகள் எளிதில் படிப்பதற்கேற்ப இரா . 

. 


X 


1 
1 + x2 


I 


1 


0 


1 + x 


2 


0 


1 


a 


1 


0 


1 


1 


என்ற சமன்பாட்டில் உள்ள அணிக்கோவையில் முதலிரண்டு 
நிரல்களையும் ஒரே எண்ணால் பெருக்கி அமைப்புமுறை அணிக் 
கோவைச் சமன்பாட்டை உருவாக்கினால் , x- அளவுகோல் ஒரு வட் 
டத்தின் மீது அமைந்தது . முதல் நிரலை ஓர் எண்ணாலும் , இரண் 
டாம் நிரலை மற்றோர் எண்ணாலும் பெருக்கி அமைப்புமுறை அணிக் 
கோவைச் சமன்பாட்டை உருவாக்கினால் x- அளவுகோல் ஒரு நீள் 
வட்டத்தின் ( ellipse ) மீது அமைவதைக் காணலாம் . எடுத்துக் 
காட்டாக முதல் நிரலை 8 - ஆலும் இரண்டாம் நிரலை 4 - ஆலும் 
பெருக்கி நேமவரையத்தின் அமைப்புமுறை அணிக்கோவைச் 
சமன்பாட்டை அமைத்துக் 

கொள்க . எனவே , x அளவு 
கோலுக்கு X = 

Y = 

- இவ்விரண்டு தொடர்பு 
1 + x 1 + x2 
களிலிருந்து x - ஐ நீக்கம் செய்தால் , 


8 


4x 


Y2 


( X 

16 


4 


என்ற நீள்வட்டம் கிடைக்கும் . இதன் மையம் ( 4 , 0) என்ற புள்ளி 
யாகும் . ந்த நீள்வட்டத்தில் பேரச்சின் நீளம் 8 செ.மீ. 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 

395 
ஆகும் . சிற்றச்சின் நீளம் 

நீளம் 4 செ . மீ . ஆகும் . எனவே , 
x + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்கு a , b - அளவுகோல்களை 
முறையே , Y , X - அச்சுகளின் மீதும் , X - அளவுகோலை ஒரு நீள் 
வட்டத்தின் மீதும் அமைத்து நேமவரையம் அமைக்கலாம் எனத் 
தெரிகிறது . 


பரவளைய நேமவரையம் ( Parabolic Nomogram ) 


x + ax + b = 0 என்ற சமன்பாட்டை 


- x2 


1 


= 0 


- ( 1 ) 


1 


0 


0 


b 


1 


என 


மாற்றி எழுதிக் கொள்க . சமன்பாடு ( 1 ) - இல் உள்ள 
அணிக்கோவையில் , முதல் , இரண்டாம் , மூன்றாம் நிரைகளை 
முறையே - x , a , b இவற்றால் வகுக்கவும் . எனவே , 

1 = 0 ( 2 ) 
x2 


1 


1 


X 


1 


1 


0 


a 


0 


1 


1 
b 


சமன்பாடு ( 2 ) - இல் உள்ள அணிக்கோவையில் இறுதி இரண்டு 
நிரல்களை இடம் மாற்றி அமைப்பதோடு , முதல் நிரலை - 1 
என்பதால் பெருக்கவும் . எனவே , 


1 


1 


0 


1 


X 


x ? 


1 


0 


1 


0 


1 
b 


1 


என்ற வரையறைச் சமன்பாடு கிடைக்கும் . இச் சமன்பாட்டிலுள்ள 
அணிக்கோவையில் முதலிரண்டு நிரல்களையும் ஒரே எண்ணாலோ 


396 


நேமவரைவியல் 


அல்லது வெவ்வேறு எண்களாலோ பெருக்கி நேமவரையத்தின் 
அமைப்பு முறை அணிக்கோவைச் சமன்பாட்டை அமைத்துக் 
கொள்க . எடுத்துக்காட்டாக , முதலிரண்டு நிரல்களையும் 4- ஆல் 
பெருக்கிக் கொள்க . எனவே , X - அளவுகோலுக்கு X = 4 
Y = * . இவற்றிலிருந்து X - ஐ நீக்கம் செய்தால் 
x2 = - 4Y என்ற பரவளையம் ( parabola ) கிடைக்கும் . எனவே , 
x + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்கு a , 

0 என்ற சமன்பாட்டுக்கு a , b - அளவுகோல்களை 
முறையே X , Y - அச்சுகளின் மீதும் , x - அளவுகோலை Y ? 
என்ற பரவளையத்தின் மீதும் அமைத்து நேமவரையம் அமைக்க 
லாம் எனத் தெரிகிறது . 

இவ்வாறு x + ax + b = 0 என்ற சமன்பாட்டுக்குப் பல்வேறு 
அமைப்புகளில் நேமவரையம் அமைக்க முடியும் என்பதுபோல 
அணிக்கோவை முறையைப் பயன்படுத்தி ஒவ்வொரு 
சமன்பாட்டுக்கும் பல்வேறு அமைப்புகளில் நேமவரையம் 
அமைக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 53 

f : ( u ) + 1 , ( v ) = f , ( w ) என்ற சமன்பாட்டுக்குரிய நேம 
வரையத்தின் வரையறைச் சமன்பாட்டை எழுதுக . 


p - f ( u) 

= 0 என்க .. 


q - f , ( v) 

0 என்க . 
எனவே , p + q - f , ( w ) = 0 . 


இம் மூன்று தொடர்புகளிலிருந்தும் p , q என்பவற்றை நீக்குக . 
எனவே , 


1 | 


0 


- f : ( u ) 


... ( 1 ) 


0 


1 


- f , ( v ) 


1 


1 


f , ( w ) 


சமன்பாடு ( 1 ) - இல் உள்ள அணிக்கோவையில் , முதல் நிரையை 
m , - ஆலும் , இரண்டாம் நிரையை m ; - ஆலும் பெருக்கவும் . 
எனவே , 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


397 


mi 


0 


- my f : ( u ) 


= 0 


( 2 ) 


0 


12 


- m , f , ( v ) 


1 


1 


--f , ( w ) 


சமன்பாடு ( 2 ) - இல் உள்ள அணிக்கோவையில் , முதல் , 
இரண்டாம் , மூன்றாம் நிரல்களை முறையே my m , 1 
என்பவற்றால் வகுக்கவும் . எனவே , 


1 


0 


m fl ( u ) 


( 3 ) 


0 


1 


m , f ( v ) 


- 


1 


1 


-TE 


f , ( w ) 


m 


M2 


சமன்பாடு ( 3 ) - இல் உள்ள அணிக்கோவையில் முதல் நிரலிலுள்ள 
மூலகங்களுடன் இரண்டாம் நிரலிலுள்ள ஒத்த மூலகங்களைக் 
கூட்டவும் . எனவே , 


1 


0 


mi fi ( u ) 


..... ( 4 ) 


1 


1 


m , f ( v ) 


1 


1 1 
- + 

Im , 


1 , ( w ) 


M ) 


11 . 


சமன்பாடு ( 4 ) - இல் உள்ள அணிக்கோவையில் , மூன்றாவது 

1 

1 
+ 

- ஆல் வகுக்கவும் . எனவே ,, 
m 


நிரையை ( 


m , fl ( u ) 


= 0 .... ( 5 ) 


m , f , ( v ) 


m , m , 


my 
my + m , 


m! +"m ]f (w) 


சமன்பாடு ( 5 ) - இல் உள்ள அணிக்கோவையில் நிரல்களை இடம் 
மாற்றி அமைத்தால் 


398 


நேமவரைவியல் 


0 


my f ( u ) 


1 


0 . 


( 6 ) 


1 


m , f (1 ) 


1 


111 


[ , 


] ] ] , m . 
n , + . 1 . 


] A , ( w ) 


1 


in + m , 


என்ற வரையறைச் சமன்பாடு கிடை 

டைக்கும் . 


அதிகாரம் மூன்றில் f| ( # ) + f , ( v ) = 1 , ( w ) என்ற சமன் 
பாட்டுக்கு மூன்று இணையளவு கோல்களைக் கொண்ட நேம 
வரையம் அமைக்கப் பட்டது அல்லவா ? அந்த முறையை , மேலே 
உள்ள அணிக்கோவைச் சமன்பாட்டைப் பயன்படுத்தி நேம 
வரையம் அமைக்கும் 

அமைக்கும் முறையுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் 
இரண்டும் ஒன்றே என அறியலாம் . 


எடுத்துக்காட்டு 54 


f ( u ) 

1 = f ; ( w ) என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தின் 
f , (v ) 
வரையறைச் சமன்பாட்டை எழுதுக . 


p - f . ( u ) = 0 என்க . 


q - f , ( v) 


0 என்க . 


எனவே , p-- [ f , ( w ) = 0 . 


இம் மூன்று சமன்பாடுகளிலிருந்தும் p , q என்ற இரண்டையும் 
நீக்குக . எனவே ,, 


1 


0 


- f ( u ) | 


0 


( 1 ) 


0 


1 


- f . ( 1 ) 


1 - f ( w ) 


0 


முதல் நிரையை m - ஆலும் , இரண்டாம் நிரையை - m , என்ப 
தாலும் பெருக்கி 

அதன் பின்னர் முதல் நிரலை m - ஆலும் 
இரண்டாம் நிரலை - 1 , என்பதாலும் மூன்றாம் நிரலை - 1 
என்பதாலும் வகுத்தால் 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


399 


1 ) 


1111 / ( u ) 


0 


( 2 ) 


0 | 


1 


- m , f ( 1 ) 


1 


f ( w ) 


0 


m / 


17 . 


சமன்பாடு ( 2 ) - இவ் உள்ள அணிக்கோவையில் முதல் நிரலிலுள்ள 
மூலகங்களுடன் இரண்டாம் நிரலிலுள்ள ஒத்த மூலகங்களைக் 

1 f , ( w ) 
கூட்டி அதன் பின்னர் மூன்றாவது நிரையை 

m 

m , 
என்பதால் வகுக்கவும் . எனவே , 


( 1 , 


+ 


1 


0 


mi fi ( u ) 


0 ... ( 3 ) 


1 


1 


-- 11 , f ( v ) 


1 


m , f ( 1 ) 
n , + m f ( w ) 


0 


சமன்பாடு ( 3 ) - இல் உள்ள அணிக்கோவையில் நிரல்களை இடம் 
மாற்றி அமைத்தால் 


0 


]] f ( u ) 


1 


= 0 

0- ( 4 ) 


1 


m , f ( v ) 


1 


my f ( w ) 
m , + m f ( w ) 


1 


என்ற வரையறைச் சமன்பாடு கிடைக்கும் . 


இச் சமன்பாட்டிலிருந்து அமைக்கப்படும் நேமவரையத்தை 

fi ( u ) 
யும் = f ( w ) என்ற சமன்பாட்டுக்கு நான்காம் அதிகாரத் 

f , ( v ) 
தில் அமைக்கப்பட்ட Z - விளக்கப் படத்தையும் ஒப்பு நோக்குக . 
u , v - அளவுகோல்களின் தொடக்கப் புள்ளிகளை இணைக்கும் 
மூலைவிட்டக்கோடே ம - அச்சாகும் . மேலே உள்ள 

அணிக் 
கோவைச் சமன்பாட்டைப் பயன்படுத்தி அமைக்கும் நேம 
வரையத்தில் W - அச்சுக்கான மூலைவிட்டக்கோடு கிடைக்கோடாக 
இருக்கும் . 


400 


நேமவரைவியல் 


எடுத்துக்காட்டு 55 


1 


1 

1 
+ 

என்ற சமன்பாட்டுக்குரிய நேம 
f ( u ) f ( v ) f ( w ) 
வரையத்தின் வரையறைச் சமன்பாட்டை எழுதுக . 


P 


1 

என்க . 
f ( u ) 


1 


9 


என்க . 


f ( v ) 


எனவே , p + g 


1 
f , ( w ) 


. 


இம் மூன்று சமன்பாடுகளையும் 

p f , ( u ) - 1 = 0 

q f , ( ) - 1 = 0 
pf , ( w ) + qf , ( w ) – 1 = 0 


என மாற்றிக் கொள்ளலாம் . இம் மூன்று தொடர்புகளிலிருந்தும் 
p , q என்ற இரண்டையும் நீக்குக . எனவே , 
f . ( u ) 

- 1 


0 


0 


f , ( ) 


f , ( w ) f ( w ) - 1 
இச் சமன்பாட்டிலுள்ள அணிக்கோவையில் முதல் நிரலை 
m , - ஆலும் இரண்டாம் நிரலை m - ஆலும் மூன்றாம் நிரலை 1 
என்பதாலும் பெருக்கினால் 


nm ( u ) 


0 


1 


= 0 


0 


m , f , ( v) 


1 


mf , ( w ) m , f ( w ) 1 
என்ற வரையறைச் சமன்பாடு கிடைக்கும் . 

1 1 

1 
+ 
fl ( u ) f ( v ) f , ( w ) 

என்ற சமன் 
பாட்டுக்கு ஒரு புள்ளியில் சந்திக்கும் அளவுகோல்களைக் கொண்ட 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


401 


நேமவரையம் அமைக்கப்பட்டது அல்லவா ? அதில் u , y 
அளவுகோல்களுக்கிடையே உள்ள 

கோணத்தை 

90 ° எனக் 
கொண்டால் , மேலே உள்ள அணிக்கோவைச் சமன்பாட்டின் 
அடிப்படையில் அமைத்த நேமவரையம் கிடைக்கும் . 


எடுத்துக்காட்டு 56 


1 , Ya 


-- 


- 


Ra 

= a , X = - 1 , Y = b என்றிருக்குமாறு 
sin x = a + bx என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தின் 
வரையறைச் சமன்பாட்டை எழுதுக . 


தேவையான வரையறைச் சமன்பாடானது 


f ( x ) g ( x ) 


1 


11 


1 


d 


1 


1 b 


1 


என்ற அமைப்பில் இருக்க வேண்டும் . இச் சமன்பாட்டை 


f ( x ) [ a - b ] - g ( x ) [ 1 + 1 ] + 1 [ b + a ] = 0 


அதாவது a [ 1 + f ( x ) ] + b [ 1 - f ( x ) ] - 2g ( x ) 


0 


என விரித்தெழுதிக் கொள்ளலாம் . இச்சமன்பாடு 


a + bx - sin x 

sin x = 0 


என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் குறிக்க வேண்டுமெனில் 


1 + f ( x ) 


+ 


1 - f ( x ) 


2 g ( x ) 


= 


sin x 


1 


X 


எனவே f ( x ) 


- 
--- 


1 + X 


g ( x ) 


sin x 
1 + x 


26 


402 


நேமவரைவியல் 


ஆகவே தேவையான வரையறைச் சமன்பாடு 


1 


x 


sin x 
1 + x 


1 


= 0 


1 + x 


1 


1 


- 1 


b 


1 


ஆகும் . 


எடுத்துக்காட்டு 57 


w ( u - v ) 
வரையம் அமை . 


ul ( 3u 
u ( 0 - 3 ) ; 


2 :) என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேம 
1 ( 0 - 3 ) ; w ( 0 - 10 ) . 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் u , என்னும் மாறிகள் 
மீண்டும் வரும் மாறிகள் ஆதலால் , இச் சமன்பாட்டுக்கு அணிக் 
கோவை முறையில் நேமவரையம் அமைப்பதே எளிதாகும் . 
தேவையான நேமவரையத்தின் வரையறைச் சமன்பாடு 


fi ( u ) 


8. ( u ) 


1 


= () 


- ( 1 ) 


f . ( ) 


g . ( ) 


1 


f : ( W ) 


8 , ( w ) 


1 


என்ற அமைப்பில் இருக்கும் . இச் சமன்பாட்டை விரித்தெழுதினால் 


f , g , - f1 k : + gf , ~ g : f : + 1. 8 : - f , s ., = 0 ... ( 2 ) 
எனக் கிடைக்கும் . இங்கு f , g ,, என்பன . ( u ) , g > ( v ) , 
என்பவற்றைக் குறிக்கின்றன . 1 , 2 , 3 என்ற கீழ்க்குறிகள் 
முறையே ! , , W இவற்றின் சார்புகளைக் குறிக்கப் பயன்படுத்தப் 
பட்டுள்ளன என நினைவிற் கொண்டு , சமன்பாடு ( 2 )-ஐ 


w 


y ? w 


3uly + 2u y ? = 0 


( 3 ) 


என்ற கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுடன் ஒப்புநோக்கி 11 , 8 , 

என்பவற்றின் மதிப்புகளைக் காணவேண்டும் . 


சமன்பாடு ( 2 )-இல் f 8 , என்னும் உறுப்பு ப - வின் சார்பையும் 
y- யின் சார்பையும் பெருக்கக் கிடைப்பதாகும் . எனவே f , g , 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


408 


என்பது - 3 u v அல்லது 2uv ஆக இருக்கும் . இவ்வாறு சமன் 
பாடுகள் ( 2 ) -ஐயும் ( 3 ) -ஐயும் ஒப்பு நோக்கினால் 


f , 8 , 


- 3u ? y அல்லது 2 u v 


-81f , = - 3u 1 அல்லது 2u v ? 


3us y 


எனக் 

காணலாம் . சமன்பாடுகளை ஒப்பு நோக்கும் பொழுது 
u , V என்ற மாறிகள் வரக்கூடிய இரண்டு உறுப்புகள் மட்டும் 
முதலில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன . இப்பொழுது f 8 , = 
2uv ? எனக் கொள்க . எனவே - 8 

81 f , என்னும் உறுப்பு 
என்னும் உறுப்புக்குச் சமமாக இருக்கும் . பிறகு f = 
82 = v2 எனக் கொள்க , இதேபோல் 1 

= 3y எனக் 
கொள்க . f , 82 , 8.f. இவற்றின் மதிப்புகளைச் சமன்பாடு 
( 2 )-இல் பதிலிட 


2u . 


us , f , 


2uv2 2ug : + u f , - 3u y + 3vgs - v fs 

vf = 0 
இப்பொழுது சமன்பாடு ( 4 ) -ஐச் சமன்பாடு ( 3 ) உடன் ஒப்பு 
நோக்கினால் f = w , 8 , = 0 

w , 8 , = 0 எனக் கிடைக்கும் . எனவே 
தேவையான வரையறைச் சமன்பாடு 


2u 


us 


1 


0 


(5 ) 


3y 


y ? 


1 


0 


1 


ஆகும் . இச் சமன்பாட்டை 


u ? 


2u 


1 


( 6 ) 


P2 


3y 


1 


0 


1 


என நிரல்களை மாற்றி அமைத்துக் கொண்டு , இதையே அமைப்பு 
முறை அணிக்கோவைச் சமன்பாடாகக் கொள்ளலாம் . இச் சமன் 
பாட்டை அடிப்படையாகக் கொண்டு அமைக்கப்பட்ட நேம 
வரையம் படம் 150 - இல் காட்டப்பட்டுள்ளது . 


404 


நேமவரைவியல் 


107 


3 . 


9 


8 


2-5 


? 


6 


5 


5 


1.5 


2.5 


15 


35 


10.5 


படம் 150 


குறிப்பு : 


எடுத்துக்காட்டுகள் 53 , 54 , 55 இவற்றில் p , q என்பவற்றின் 
உதவியால் கொடுக்கப்பட்ட சமன்பாடு மூன்று சமன்பாடுகளாகப் 
பிரித்து எழுதிக் கொள்ளப்பட்டது . பின்னர் p , q என்ற இரண்டை 
யும் நீக்கி , ஓர் அணிக்கோவைச் சமன்பாடு கண்டுபிடிக்கப் 
பட்டது . இதிலிருந்து , அணிக்கோவையின் பொதுப் பண்புகளைப் 
பயன்படுத்தி வரையறைச் சமன்பாடு கண்டுபிடிக்கப்பட்டது . 
எடுத்துச்காட்டு 56 - இல் வரையறைச் சமன்பாட்டின் பொது 
அமைப்பை விரித்தெழுதி , அதைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட் 
டுடன் ஒப்பு நோக்கித் தேவையான வரையறைச் சமன்பாடு 
கண்டுபிடிக்கப்பட்டது . எடுத்துக்காட்டு 57- இல் வரையறைச் 
சமன்பாட்டின் பொது அமைப்பையும் கொடுக்கப்பட்ட சமன் 


4.05 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


பாட்டையும் ஒப்பிட்டுச் சோதனைப்பிழை முறையைப் பயன் 
படுத்தி வரையறைச் சமன்பாடு கண்டுபிடிக்கப்பட்டது . 


மேற்கண்ட முறைகளில் எந்த முறையைப் பயன்படுத்தி 
னாலும் சில மும்மாறிச் சமன்பாடுகளை நேம வரையம் அமைப்பதற் 
கேற்ப அணிக்கோவைச் சமன்பாடுகளாக மாற்றி எழுத 
முடியாமற் போகலாம் . 


எடுத்துக்காட்டு 58 


* 


T - T , 
T [loger , - logeT , ] 

என்ற சராசரி வெப்பநிலைச் 
சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமை . T ( 0 - 120 ) ° C ; 
T ( 10 - 220 ) ° C ; T , ( 10 - 220 ) ° C . 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 


0 T 


1 


= O 


1 T , loger 


1 T , 


logeT ,, 


என மாற்றியமைத்துக் கொள்ளலாம் . இச்சமன்பாட்டிலுள்ள 
அணிக்கோவையில் இரண்டாவது நிரையை ( loge T , ) - ஆலும் , 
மூன்றாவது நிரையை (loge T , ) - ஆலும் வகுத்தால் 


0 


T 


1 


0 


1 


1 


T , 
loge Ti 


loge T , 


1 . 


1 


1 
logeT , 


loge T , 


என்ற வரையறைச் சமன்பாடு கிடைக்கும் . 


406 


நேமவரைவியல் 


கொடுத்துள்ள நெடுக்கங்களுக்கேற்ப இச்சமன்பாட்டை 


T 


0 


= 0 


1 


10 


20 
logo TTi 


T , 
10loge TT 


1 


T. 


20 
log , T. 


10loge T. 


1 


என மாற்றியமைத்துக் கொள்ளலாம் . இப்பொழுது அமைக்கப் 
போகும் தேமவரையத்தில் , T- அளவுகோல் Y- அச்சின்மீது 
அமையும் . 

20 
T - அளவுகோலுக்கு 

T , 
X = 

Y 
loge T , 
20 

Y 
X 
T , - அளவுகோலுக்கு 

loge T, 
இவற்றிலிருந்து 1 ,, T. இவற்றின் சம மதிப்புகள் ஒரே புள்ளியால் 
குறிக்கப்படும் அறியலாம் . எனவே 

T- அளவுகோலை 
அமைத்து அதையே 

T , - அளவுகோலாகவும் பயன் படுத்திக் 
அட்டவணை 32 


10loge Ti 

T , 
10loge T., 


என 


1 


20 


T , 


TT 


loger 


logeT , 


X 


- 


Y 


logeT 


10logeT , 


1 


10 
20 
40 
60 
80 
100 
120 
140 
160 
180 
200 
220 


2.3026 
2.9937 
3.6889 
4.0943 
4.3820 
4.6052 
4.7875 
4.9416 
5.0752 
5.1930 
5.2983 
5.3936 


0.4343 
0.3338 
0.2711 
0.2442 
0.2282 
0.2171 
0.2089 
0.2024 
0.1970 
0.1926 
0.1887 
0.1854 


8.686 
6.676 
5.422 
4.884 
4.564 
4.3 : 2 
4.178 
4.048 
3.940 
3.852 
3.774 
3.708 


0.4343 
0.6676 
1.0844 
1.4652 
1.8256 
2.1710 
2.5068 
2.8336 
3.1520 
3,4668 
3.7740 
4.0788 


407 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


கொள்ளவேண்டும் . T , - அளவுகோலை அமைக்க , T. -இன் 
வெவ்வேறு மதிப்புகளுக்கான X , Y- ஆயங்களைக் கணக்கிட்டு 
வைத்துக் கொள்ளவேண்டும் . ( அட்டவணை 32 ) . இவ்வட்ட 
வணையில் கொடுக்கப்பட்டுள்ள X , Y- ஆயங்களை அளந்து T.- இன் 
பல்வேறு மதிப்புகளுக்கான புள்ளிகளைக் குறித்து , இப்புள்ளிகள் 
வழியாக இழைவான வளைகோடு வரைந்தால் , T.- அளவுகோல் 
கிடைக்கும் . T.- அளவுகோல் தான் T , - அளவுகோலாகவும் 
பயன்படுகிறது . 


T 
120 


110 


100 


90 


80 


70 


60 


50 


40 


30 


220 

T 2 
2000 
180 

. 
160 
140 
120 
100 
801 

601 


20 . 


10 


40 


20 


படம் 151 


488 


நேமவரைவியல் 


அமைத்து முடிக்கப்பட்ட நேமவரையத்தில் ( படம் 151 ) , ஒரு 
குறியிணைப்புக்கோடு TI , T , - வளைகோட்டை இரண்டு 

, புள்ளி 
களில் வெட்டினால் , ஒரு புள்ளி T.- இன் மதிப்பையும் , மற்றொரு 
புள்ளி 7 , -இன் மதிப்பையும் குறிக்கும் . 


T = 


T , -- T , 
[loge T - loge T.] 


என்பதில் T 


T , எனில் 


0 


T- யின் மதிப்பு - என்ற தேரர் அமைப்பில் ( indeterminate form ) 
உள்ளது . எனினும் , T.- இன் மதிப்பு T , - ஐ நோக்கிச் சென்றால் 
T- யின் மதிப்பும் T , - ஐ நோக்கிச் செல்லும் என நிறுவலாம் . 
எனவே T = T , எனில் , T = T ,. இதிலிருந்து T , T.- இவற்றின் சம 
மதிப்புகளை இணைக்கும் குறியிணைப்புக் கோடானது , T. , T , - வளை 
கோட்டுக்குத் தொடுகோடாக இருக்கும் என்பது தெரிகிறது . 


39. மூன்று அளவுகோல்களைக் கொண்ட நேமவரையத்தின் 

அமைப்பும் அதற்குரிய சமன்பாட்டின் அமைப்பும் 


ஒரு மும்மாறிச் சமன்பாடு கொடுக்கப்பட்டால் அதற்கு எந் 
தெந்த அமைப்புகளில் நேமவரையங்கள் அமைக்கலாம் என்பது 
பற்றிக் கூறப்பட்டது . இனி , மூன்று அளவுகோல்களைக் கொண்ட 
நேமவரையத்தின் அமைப்பு கொடுக்கப்பட்டால் அது எந்தெந்த 
அமைப்புகளில் உள்ள சமன்பாடுகளுக்கு உரியதாக இருக்கும் 
என்பது பற்றிப் படிக்கலாம் . இதற்குக் கீழ்க்கண்ட எட்டுவகை 
அமைப்புகளில் உள்ள நேமவரையங்களை ஒன்றன்பின் ஒன்றாக 
எடுத்துக்கொள்ளலாம் . 


1. மூன்று வளைகோடுகள் 
2. இரண்டு வளைகோடுகளும் ஒரு நேர்கோடும் 
3 . ஒரு வளைகோடும் இரண்டு இணையற்ற நேர்கோடுகளும் 
4 . ஒரு வளைகோடும் இரண்டு இணைகோடுகளும் 
5 . ஒரு புள்ளியில் சந்திக்கும் மூன்று நேர்கோடுகள் 
6. ஒரு புள்ளியில் சந்திக்காததும் எந்த இரண்டும் இணை 

யில்லாததுமான மூன்று நேர்கோடுகள் 
7. இரண்டு இணைகோடுகளும் இவைகளுக்கு இணையில் 

லாத மற்றொரு நேர்கோடும் 
8. மூன்று இணைகோடுகள் 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


409 


1. மூன்று வளைகோடுகள் 


கொடுக்கப்பட்ட நேமவரையத்தில் பொதுவாக மூன்று வளை 
கோடுகள் இருந்தால் , அதற்குரிய வரையறைச் சமன்பாடு 


f ( u ) 


81 ( u ) 


1 


= 0 


f , ( v ) 


g , ( v ) 


1 


f , ( w ) 


8 , ( w ) 


1 


என்ற அமைப்பில் இருக்கும் . இச் சமன்பாட்டில் உள்ள அணிக் 
கோவையை விரித்தெழுதி 
f , ( u ) ( g , ( v ) -- g : ( w } ] + 1 , ( 1 " ) [ g , ( w ) - 8 : ( u ) ] + 

f , ( w ) [ 31 ( u ) - 8 , ( v ) ] = 0 ... ( 1 ) 


( u ) , 


என்று சமன்பாட்டை எழுதிக் கொள்ளலாம் . ( ய ) , 8 . 
f , ( v ) , 8 , ( ) , f , ( w ) , 8 , ( w ) என்பனவற்றை முறையே U , U , 
V , V , W , W , என்று குறித்துக் கொண்டால் சமன்பாடு ( 1 ) 
ஆனது 

U ( V -- W ) + V ( W - U ) + W ( U - V ) = 0 ... ( A ) 
என்று மாறுபடும் . இங்கு U , U என்பன u- வின் சார்புகளாகும் ; 
V , V என்பன -யின் சார்புகளாகும் ; W , W என்பன W- வின் 
சார்புகளாகும் . எனவே ( A ) வகைச் சமன்பாட்டுக்கு மூன்று 
வளைகோடுகளைக் கொண்ட நேமவரையம் ( படம் 152 ) 
அமைக்கலாம் . சமன்பாடு ( A )- யில் வரும் U , U என்பவைகளுக் 
கிடையேயோ , V , V என்பவைகளுக்கிடையேயோ , 

W , W 
என்பவைகளுக்கிடையேயோ நேர்கோட்டுத் தொடர்பு இருக்கக் 
கூடாது . அப்படி இருந்தால் அதற்கொத்த மாறியின் அளவு 
கோல் நேர்கோடாக இருக்கும் . 


2. இரண்டு வளைகோடுகளும் ஒரு நேர்கோடும் 

u- அளவுகோலுக்குரிய கோட்டை நேர்கோடாகவும் , மற்ற 
இரண்டு அளவுகோல்களுக்கும் உரிய கோடுகளை வளைகோடுகளா 
கவும் கொள்க . 

பொதுத்தன்மைக்கு இழப்பின்றி u- அளவு 
கோலானது Y- அச்சின் மீது அமைவதாகக் கொள்ளலாம் . எனவே 
U- அளவுகோலுக்கு X = 0 அதாவது f . ( u ) = 0 . எனவே சமன் 
பாடு ( 1 ) -இலிருந்து 


410 


நேமவரைவியல் 


f , ( v ) [ 8 , ( w ) - 81 [ u ] ] + f ( w ) [ 81 ( u ) -8 , ( v ) ] = 0 ... ( 2 ) 
இப்பொழுது 8 | ( u ) , f ( v ) , S , ( ) , f ( w ) , 8 ( 1 ) என்பனவற்றை 
முறையே U , V , V , W , W எனக் கொண்டால் சமன்பாடு ( 2 ) 
ஆனது 

V ( W _ ( ) + W ( U - T ) = ( ) 
அதாவது U ( V -- W ) VIV -- IV 

( B ) 
என்று மாறுபடும் . எனவே ( B ) வகைச் சமன்பாட்டுக்கு இரண்டு 
வளை கோடுகளும் ( 1 , W- அளவு கோல்கள் ) , ஒரு நேர்கோடும் 
( u- அளவுகோல் ) உள்ள நேமவரையம் ( படம் 153 ) அமைக்கலாம் . 
சமன்பாடு ( B ) - யில் வரும் V, V என்பவைகளுக்கிடையேயோ , 
W , W என்பவைகளுக்கிடையேயோ நேர்கோட்டுத் தொடர்பு 
இருக்கக்கூடாது . 
அதிகாரம் ஏழில் , 

f , ( v } ] , ( w ) - f , ( r ) f ; ( w ) 
f , ( u ) = 

f , ( v ) - f ; ( w ) 


என்ற சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கும் முறையைக் 
காணலாம் . இச்சமன்பாடு ( B ) வகைச் சமன்பாடாக இருப்ப 
தால் , இதற்குரிய நேமவரையத்தில் u- அளவுகோல் ஒரு நேர் 
கோட்டின் மீதும , I , W- அளவுகோல்கள் இரண்டு வளைகோடுகளின் 
மீதும் அமைகின்றன . 


3. ஒரு வளை கோடும் இரண்டு இணையற்ற நேர்கோடுகளும் 


u , V- அளவுகோல்கள் இரண்டு இணையற்ற நேர்கோடுகளின் 
மீதும் , ம- அளவுகோல் ஒரு வளைகோட்டின் மீதும் அமைவதாகக் 
கொள்க . ll • அளவுகோல் 

Y- அச்சின் மீது அமைவதாகவும் , 
u , V- அளவுகோல்கள் ( 0 , 0 ) என்ற புள்ளியில் வெட்டிக் கொள்வ 
தாகவும் கொள்ளலாம் . 

எனவே f ( u ) 

0 , g , ( v ) mj , (v ) . 
p . அளவுகோலுக்குரிய நேர்கோடு ( 0 , 0 ) என்ற புள்ளி வழியாகச் 
செல்வதால் இந்நேர்கோட்டின் சமன்பாடு Y = mX என்ற அமைப் 
பில் இருக்கும் . எனவே தான் , 8 : ( v ) = m f : ( ) . இங்கு m ஒரு 
மாறிலி ஆகும் . எனவே சமன்பாடு ( 1 )-இலிருந்து , 

f , ( v ) [ 8 , ( w ) - 8 : ( u ) ] + f , ( w ) [ 8 | ( u ) -mf , ( v ) ] = 0 
அதாவது 

1 , ( v ) [ 8 , ( w ) - mf , ( w ) ] + f ( w ) 8 : ( u ) = f , ( v ) 8. ( u ) .. ( 3 ) 
இப்பொழுது 81 ( u ) , f : ( v ) , [ 8 , ( w ) - mf , ( w )) , f ; ( w ) 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


411 


என்று குறித்துக் 


என்பனவற்றை முறையே U , V , W , W 
கொண்டால் சமன்பாடு ( 3 ) -ஆனது 


VW + W U = UV 


W 


W 

+ 
அதாவது U 


= 1 


( C ) 


என்று மாறுபடும் . v- அளவுகோலை ப - அளவுகோலுக்குச் செங்குத் 
தாக அமைத்துக் கொண்டால் m- இன் மதிப்பு 0 ஆகும் . இப் 
பொழுது ( 8 ; ( w ) - mf ; ( w )] என்பதை W எனக் குறித்துக் 
கொள்ளாமல் gs ( w ) என்பதை W எனக் கொள்ளவேண்டும் . 
என்வே u , Y- அளவுகோல்கள் செங்குத்தாக இருந்தாலும் ( C ) - யின் 
அமைப்பே இறுதியாகக் கிடைக்கிறது . எனவே ( C ) வகைச் சமன் 
பாட்டுக்கு இரண்டு வெட்டிக்கொள்ளும் நேர்கோடுகளும் ( u , y 
அளவுகோல்கள் ) ஒரு வளைகோடும் ( w . அளவுகோல் ) உள்ள நேம 
வரையம் ( படம் 154 ) அமைக்கலாம் . இங்கு W , W என்பவை 
களுக்கிடையே நேர்கோட்டுத் தொடர்பு இருக்கக் கூடாது . 


அதிகாரம் ஏழில் 


1 


f , ( W ) 
f , (v ) 


1 


+ 


1 
f , ( w ) 


f . ( u ) 


என்ற சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கும் முறையைக் 
காணலாம் . இச்சமன்பாடு ( C ) வகைச் சமன்பாடாக இருப்பதால் 
இதற்குரிய நேமவரையத்தில் u , V- அளவுகோல்கள் இரண்டு 
வெட்டிக்கொள்ளும் நேர்கோடுகளின் மீதும் , W- அளவுகோல் 
ஒரு வளைகோட்டின் மீதும் அமைகின்றன . 


4. ஒரு வளை கோடும் இரண்டு இணைகோடுகளும் 


u , V- அளவுகோல்கள் இரண்டு இணைகோடுகளின் மீதும் , 
w- அளவுகோல் ஒரு வளைகோட்டின் மீதும் அமைவதாகக் கொள்க . 
u- அளவுகோல் Y- அச்சின் மீது அமைவதாகவும் கொள்க . எனவே 
f , ( u ) = 0 . 

y- அளவுகோல் Y அச்சுக்கு இணையான கோட்டின் 
மீது அமைவதால் f , ( v ) = k . இங்கு k என்பது u , v- அளவுகோல் 
களுக்கிடையே உள்ள தூரம் ஆகும் . எனவே 

சமன்பாடு 
( 1 ) -இலிருந்து 


k [ 8s ( w ) - 81 ( u ) ] + f ( w ) [ 8 , ( u ) - 8 , ( v ) ] = 0 


412 


நேமவரைவியல் 


அதாவது 81 ( u ) [ fs ( w ) - k ] - x ( v ) f , ( w ) = - kg , ( w ) 

kg, ( w ) 
அதாவது 8 , ( u ) + g , ( ) 

Lk - fi( w ) 

k - f ( w ) 


... ( 4 ) 


( 1 ), ( 2)] [ 2 ] 


fs ( w ) 


இப்பொழுது 8. ( 1 ) , , ( v ), 


k-- ( W ) 


என்பனவற்றை முறையே U , V , W , W எனக் கொண்டால் சமன் 
பாடு ( 4 ) -ஆனது 


U + VW 


W 


( D ) 


என்று மாறுபடும் . எனவே ( D ) வகைச் சமன்பாட்டுக்கு இரண்டு 
இணைகோடுகளும் ( u , v- அளவுகோல்கள் ) , ஒரு வளைகோடும் ( w 
அளவுகோல் ) உள்ள நேமவரையம் ( படம் 155 ) அமைக்கலாம் . 
ங்கு W , W என்பவைகளுக்கிடையே நேர்கோட்டுத் தொடர்பு 
இருக்கக்கூடாது . 


ஏழாம் அதிகாரத்தில் 

f , ( u ) + f ( v ) f ( w ) = j , ( w ) 


என்ற சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கும் முறையைக் 
காணலாம் , இச்சமன்பாடு ( D ) வகைச் சமன்பாடாக இருப்ப 
தால் இதற்குரிய நேமவரையத்தில் !! , I- அளவுகோல்கள் இரண்டு 
இணைகோடுகளின் மீதும் , W- அளவுகோல் ஒரு வளைகோட்டின் 
மீதும் அமைகின்றன . 


5. ஒரு புள்ளியில் சந்திக்கும் மூன்று நேர்கோடுகள் 


m , m 


u , V , W- அளவுகோல்கள் ( 0 , 0 ) என்ற புள்ளி வழியாகச் செல் 
வதாகவும் , ப - அளவுகோல் Y- அச்சின் மீது அமைவதாகவும் 
கொள்க . எனவே f : ( u ) = 0 , 8 , ( v ) = m f . (r ), 8 , ( w ) = m f , ( w ). 
இங்கு 

என்னும் மாறிலிகள் , W- அளவுகோல்களின் 
சரிவுகள் ( slopes ) ஆகும் . சமன்பாடு ( 1 )-இலிருந்து , 

f : ( v ) [ m f (w ) - 3 ( u )] + f ( w ) [ 8 , ( u ) -mf , ( 1 ) ] = 0 
அதாவது 81 ( u ) [ f , ( w ) - f ( v)] + ( m -- m ) f , ( v ) f , ( w ) = 0 


81 ( u ) 


அதாவது 


m --- m 


[ f ( w ) - f ( v ) ] + f , ( v ) f ( w ) 


= 0 


( 
5 
) 


அணிகோவை முறையில் நேமவரையங்கள் 


413 


இப்பொழுது 


[ 


{ , ( u ) 
m 


2) 


, f : ( ) , f : ( w ) என்பனவற்றை 


முறையே U , V , 


V 


எனக்கொண்டால் சமன்பாடு ( 5 ) -ஆனது 


U ( W 


V ) + VW = ) 


அதாவது 


VIV + UV 


= UV 


1 


அதாவது / 

+ 


1 
V 


1 
W / 


( E ) 


என்று 


மாறுபடும் . எனவே ( E ) வகைச் சமன்பாட்டுக்கு ஒரு 
புள்ளியில் சந்திக்கும் மூன்று நேர்கோடுகள் உள்ள நேமவரையம் 
( படம் 156 ) அமைக்கலாம் . இம்மூன்று நேர்கோடுகளில் 
ஏதேனும் இரண்டைச் செங்குத்தாக எடுத்துக்கொண்டால் வசதி 
யாக இருக்கும் . அதிகாரம் ஆறில் ( E ) வகைச் சமன்பாட்டுக்கு 
ஒரு புள்ளியில் சந்திக்கும் அளவுகோல்களைக் கொண்ட நேம 
வரையம் அமைத்தது நினைவிருக்கலாம் . 


6. ஒரே புள்ளியில் சந்திக்காததும் எந்த இரண்டு இணையில்லாதது 

மான மூன்று நேர் கோடுகள் 


1!-அளவுகோல் Y- அச்சின் மீது அமைவதாகவும் u , V- அளவு 
கோல்கள் ( 0,0 ) என்ற புள்ளியில் வெட்டிக் கொள்வதாகவும் 
கொள்க . எனவே f , ( u ) = 0 , 8 : ( ) = nf :( ). 


W- அளவுகோலுக்குரிய நேர்கோட்டின் சமன்பாட்டை 
Y = m X + c என எழுதலாம் . எனவே 8 , ( w ) = m f , ( w ) + C. 
மேற்சொன்ன தொடர்புகளில் m , m , c என்பன மாறிலிகள் 
ஆகும் . மேலும் m + m , c + 0 . m = } } எனில் V , W- அளவுகோல்கள் 
இணையாகிவிடும் . c = u , 

0 எனில் ! , v , w- அளவுகோல்கள் ஒரு 
புள்ளியில் சந்தித்துவிடும் . இப்பொழுது சமன்பாடு ( 1 ) -இலிருந்து , 


f . ( v ) [ m f , ( w ) + c -- 81 ( u ) ] + f , ( w ) [ 8 | ( u ) - mf , ( v ) ] = 0 


அதாவது 
8 | ( u ) [ f , ( w ) -- 1. ( r ) ] + f , ( v ) [ m f : ( w ) - mf , ( w ) + c ] 


0 


அதாவது 


8. ( u ) 


[ f , ( w) - f , ( v )] + f , ( v ) f ( w ) + 
m - m 

m - m 


0 


... ( 6 ) 


414 


நோமவரைவியல் 


| ( u ) 


[ 1 0 ) > f : ( v ) , 1 , (w), - - - 


என்பனவற்றை முறையே U , 


- 


V , W. k எனக் கொண்டால் சமன்பாடு ( 6 )-ஆனது 


U ( W - V ) + ( W + k ) -- () 


அதாவது V ( W + k ) + UV - UV 


W 


W + k 

+ 
U 


= 


1 


அதாவது 


( F ) 


என்று மாறுபடும் , 14 , - அளவுகோல்களைச் 

செங்குத்தாக 
அமைத்துக் கொண்டால் m = 0 . இப்பொழுதும் நேமவரை 
யத்திற்குரிய சமன்பாடு ( F ) வகையில் தான் இருக்கும் . எனவே 
( F ) வகைச் சமன்பாட்டுக்கு , ஒரு புள்ளியில் சந்திக்காததும் எந்த 
இரண்டும் இணையில்லாததுமான மூன்று நேர்கோடுகளைக் 
கொண்ட நேம வரையம் ( படம் 157 ) அமைக்கலாம் . 


இவைகளுக்கு 


இணையில்லாத 


7. இரண்டு இணைகோடுகளும் 

மற்றொரு நேர்கோடும் 


u , v- அளவுகோல்கள் இரண்டு இணைகோடுகளின் மீதும் , 
w- அளவுகோல் , u , Y- அளவுகோல்களுக்கு இணையில்லாத மற்றொரு 
நேர்கோட்டின் மீதும் அமைவதாகக் கொள்க . u- அளவுகோல் 
Y- அச்சின் மீது அமைவதாகவும் கொள்க . எனவே fi ( u ) = 0 , 
f , ( v ) = k , 8 , ( w ) = mf , ( w ) + c . இங்கு k , in , ( என்பன 
மாறிலிகள் ஆகும் . சமன்பாடு (1 ) இலிருந்து , 


k [ mf , ( w ) + c – 81 ( u ) ] + f ( w ){ 31 ( u ) - 8 , ( v ) ] = 0 


அதாவது 8 | ( u ) [f3 ( w ) - k ] = 8 , ( r ) f : ( w ) - mk f , ( w ) - kc 
அதாவது ( 8 ( ! ) - c ] [ 3 ( w ) - k ] = f ( w ) [ 3 , ( v ) - km - c ) 


fz (w ) 


( 
7 
) 


அதாவது 


81 ( u ) - C 
g , ( ) -- km - c 


f3 ( w ) - | 


இப்பொழுது ( 8 ) ( 1 ) - d ) , [ 8+ ( 0 ) - km - d ) , [/-( 2:52 ) 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


415 


என்பனவற்றை முறையே U , V , எனக் கொண்டால் சமன்பாடு 
( 7 )-ஆனது 

U 
W / 

( G ) 


11 


என்று மாறுபடும். எனவே ( G ) வகைச் 

சமன்பாட்டுக்கு 
இரண்டு இணைகோடுகளும் ( u , V- அளவுகோல்கள் ) , இவைகளுக்கு 
இணையில்லாத மற்ருெரு நேர்கோடும் (w- அளவுகோல் ) உள்ள 
நேமவரையம் (படம் 158 ) அமைக்கலாம் . அதிகாரம் நான்கில் 
( G ) வகைச் சமன்பாட்டுக்கு இரண்டு இணைகோடுகளும் இவை 
களுக்கு இணையில்லாத மற்றொரு நேர்கோடும் கொண்ட நேம 
வரையம் அமைத்தது நினைவிருக்கலாம் . 


8 
, 


மூன்று இணைகோடுகள் 


a . 


1 - அளவுகோல் 

Y - அச்சின் மீது அமைவதாகவும் , , W - 
அளவுகோல்கள் முறையே X = a + h , X = a என்ற கோடுகளின் 
மீது அமைவதாகவும் கொள்க . f ( u ) == 0 , f . ( ! ) = a + b , 

எனவே சமன்பாடு ( 1 )-இலிருந்து 

( a + b ) [ s : ( w ) - ! ( u ) ] + u [ 8 : ( u ) - 4 .. I ) ] = 0 
அதாவது ( a + h ) g s ( w ) = hg , ( u ) + ag , ( v ) 

( 8 ) 
இப்பொழுது bg : ( u ) , ag , ( ), ( a + b ) 8s ( w ) என்பவைகளை 
முறையே U , V , W எனக்கொண்டால் சமன்பாடு ( 8 ) - ஆனது 
U + V W 

( H ) 
என்று மாறுபடும் . எனவே ( II ) வகைச் சமன்பாட்டுக்கு மூன்று 
இணைகோடுகள் உள்ள நேமவரையம் ( படம் 159 ) அமைக்கலாம் . 
அதிகாரம் மூன்றில் ( H ) வகைச் சமன்பாட்டுக்கு மூன்று இணை 
கோடுகளைக் கொண்ட நேமவரையம் அமைத்தது நினைவிருக் 
கலாம் . 


-- 


W 


// // 


படம் 153 


படம் 152 


416 


நேமவரைவியல் 


படம் 154 


படம் 


155 


L. INI 
/ 
1/ 


படம் 156 


படம் 


157 


படம் , 158 


படம் 


159 


மேற்கூறியவற்றிலிருந்து , தொகுமுறை வடிவியலைப் பயன் 
படுத்தி முந்திய அதிகாரங்களில் அமைத்த நேமவரை யங்களின் 
பொது அமைப்புகள் முற்றிலும் சரியே என்பது புலனாகும் 


40. அணிக்கோவை முறையில் மூன்றுக்கு மேற்பட்ட மாறிகளைக் 
கொண்ட சமன்பாட்டுக்கான நேமவரையம் 

தொகுப்பு முறையில் , மூன்றுக்கு மேற்பட்ட மாறிகளைக் 
கொண்ட சமன்பாட்டுக்கு நேமவரையம் அமைக்கும்பொழுது 
அச்சமன்பாடு துணைமாறிகளின் உதவியால் பல்வேறு மும்மாறிச் 
சமன்பாடுகளாகப் பிரித்து எழுதிக் கொள்ளப்பட்டன . பின்னர் 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


417 


ஒவ்வொரு மும்மாறிச் சமன்பாட்டுக்கும் நேமவரையம் அமைக் 
கப்பட்டு 

அவை ஒருங்கிணைக்கப்பட்டன பிரித்து எழுதிக் 
கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மும்மாறிச் சமன்பாட்டுக்கும் 
அணிக்கோவை முறையில் நேமவரையம் அமைத்து அவற்றை 
ஒருங்கிணைத்தால் கிடைப்பது , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு 
அணிக்கோவை முறையில் அமைக்கப்பட்ட நேமவரையமாகும் . 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை மும்மாறிச் சமன்பாடுகளாகப் 
பிரித்து எழுதிக் கொள்ளும் பொழுது ( என்னும் துணைமாறியைப் 
பயன்படுத்துவதாகக் கொள்க . எனவே q - அளவுகோல் இரண்டு 
மும்மாறிச் சமன்பாடுகளுக்கான நேமவரையங்களில் வரும் . 
இந்த இரண்டு நேமவரையங்களுக்கும் ஒரே q- அளவுகோலையே 
பயன்படுத்தவேண்டும் . எனவே ஒரு நேமவரையத்திற்கு அமைத்த 
அணிக்கோவைச் சமன்பாட்டில் q அளவு கோலுக்குப் பயன்படுத் 
திய X , Y- ஆயங்களையே , மற்றொரு நேமவரையத்திற்கு அமைத்த 
அக்கோவைச் சமன்பாட்டிலும் q அளவுகோலின் X , Y - 
ஆயங்களாகப் பயன்படுத்தவேண்டும் . இதேபோன்று ஒவ்வொரு 
துணைமாறிக்கும் செய்யவேண்டும் . இவ்வாறு செய்வதற்கு 
அணிக்கோவையைப் பற்றி நன்கு அறிந்திருக்கவேண்டும் . ஆகவே 
மூன்றுக்கு மேற்பட்ட மாறிகளைக் கொண்ட சமன்பாட்டுக்கு 
நேமவரையம் அமைக்கத் தொகுப்பு முறையே எளியது . 


ஒரு சில சமன்பாடுகளைப் பல்வேறு மும்மாறிச் சமன்பாடு 
களாகப் பிரித்து எழுதிக் கொள்ள முடியாமல் போகலாம் . 
எடுத்துக்காட்டாக , a , b , c , x என்ற நான்கு மாறிகளைக் 
கொண்ட 


ax + bx + c = 0 


என்ற சமன்பாட்டை , ஒரு துணை மாறியின் உதவியால் இரண்டு 
மும்மாறிச் சமன்பாடுகளாகப் பிரித்து எழுத முடியாது . எனவே 
ax + bx + c = 0 போன்ற சமன்பாட்டுக்குத் தொகுப்பு முறை 
யிலோ அணிக்கோவை முறையிலோ ஒருங்கிணைக்கப்பட்ட நேம 
வரையம் அமைக்கமுடியாது . எனினும் அணிக்கோவை முறையை 
அடிப்படையாகக் கொண்டு இதுபோன்ற சமன்பாட்டுக்கு வலை 
யமைப்பு நேமவரையம் ( grid nomogram அல்லது network 
nomogram ) அமைக்கலாம் . தொகுப்பு முறையில் இன்றி அணிக் 
கோவை முறைக்கே உரிய ஒரு நன்மை என இதைக் கூறலாம் . 
பின்வரும் எடுத்துக்காட்டில் வலையமைப்பு நேமவரையக்கை 
அமைக்கும் முறை விளக்கப்பட்டுள் ளது . 

27 


418 


நேமவரைவியல் 


எடுத்துக்காட்டு 59 

ax + bx + c = ) என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் 
அமை . • a { -1 முதல் 0 முடிய ) . b ( 0 - 100 ) , c ( 0 - 100 ) , 
x ( 5 - 10 ) . 


ax + bx + c = 0 என்ற சமன்பாட்டை 


ax3 
x + 1 


10 


x + 1 


1 


1 


b 


1 


0 


1 


நேடிவரையம் அமைப்பதற்கேற்ப 


என எழுதிக் கொள்ளலாம் . 
இச் சமன்பாட்டை 


axs 


1 


x + 1 


10 ( x + 1 ) 


b 


1 


10 


C 


1 


10 


C 


என்று மாற்றி அமைத்துக் கொள்க . (-அளவுகோலுக்கு x = 0 . 
YY 

எனவே (-அளவுகோலை Y- அச்சின் மீது ஒரு செ.மீ. 
10 . 
நீளம் 1 ) அலகுகளைக் குறிக்குமாறு அமைக்க வேண்டும் . 5 - அளவு 
கோலுக்கு X = 8 , Y எனவே 5 - அளவுகோலை X = 

8 


10 


என்ற கோட்டின் மீது ஒரு செ.மீ. நீளம் 10 அலகுகளைக் குறிக்கு 
மாறு அமைக்க வேண்டும் ( படம் 160 ) . 


8x 


ax3 


X - 


Y 


+ I 


என்பனவற்றை 
10 ( x + 1 ) 


X - அளவுகோலுக்கான X , Y- ஆபங்கள் எனக் கொள்க . Y- ஆயத் 
தில் 7 என்னும் மாறியும் இ - ம் பெறுகிறது . எ - யின் மதிப்பு 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


419 


மாற மாற Y- யின் மதிப்பு மாறுபடுவதால் , a- யின் ஒவ்வொரு 
மதிப்புக்கும் ஒரு 

X- வளைகோடு கிடைக்கும் . எனவே 
ax + bx + c = 0 என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் 
ஒரு x- வளைகோடு மட்டும் அல்லாமல் , ஒரு தொகுதி (family ) 
X- வளைகோடுகள் இருக்கும் . a- யின் பல்வேறு மதிப்புகளுக்கான 
X- வளைகோடுகளை அமைக்கத் தேவையான கணக்கீடுகள் 
அட்டவணை 33 - இல் கொடுக்கப்பட்டுள்ளன . 

அட்டவணை 33 


6 


7 


Y = 5 


X = 8 


X = 9 


x = 10 


X 


Y 


X 


Y 


Y 


X Y 


X Y 


Y 


Y 


x | 
6.6 

17.27 / 0 
- 0 2 16.6710.42 16.86 0.62 7 0.867.11.1472 1.467.27 1.82 


16.67 10 


6.860 


7 0 


7.110 


(1) 


7.20 


1.72 / 7.112,2817.22.9217.273.64 


- 0.4 16.670.836.86.1.2317 


2.57 17.113.4117.2 4.3717.27 5.45 


- 0 6 16.67 1.2516.86 1.8517 


3.43 ] 7.114.55 | 7.215.8317.277.27 


--- (0 8 16.67 1.676.86 2.47 7 


7-27 


-1.0 16.67 / 2.08 /6.86 /3.097 4.29 / 7.115.69/ 7.2 7.2917.27 / 9.09 


6 . 


படம் 160 - இல் - 1 முதல் 0 முடிய உள்ள a- யின் மதிப்பு 
களுக்குரிய x- வளைகோடுகள் வரையப்பட்டுள்ளன. இவ் வளை 
கோடுகள் ஒவ்வொன்றின் மீதும் உள்ள X- இன் சம மதிப்புக்குரிய 
புள்ளிகள் வழியாக ஓர் இழைவான வளைகோட்டை வரைந்து 
கொள்ளலாம் . எனவே X- இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒரு 
வளைகோடு வீதம் வளைகோடுகளின் மற்றொரு தொகுதி கிடைக் 
கும் . இத் தொகுதியில் உள்ள வளைகோடுகளை a- வளைகோடுகள் 


எனலாம் . 


முதன் முதலில் வரையப்பட்ட் x- வளைகோடுகள் ஒவ்வொன் 
றும் ஒரு குறிப்பிட்ட a- மதிப்புக்கும் , பின்னர் வரையப்பட்ட 
இரண்டாவது தொகுதி வளைகோடுகள் ( படம் 160 - இல் இலை 
நேர்கோடுகளாக இருப்பதைக் காண்க ) . ஒவ்வொன்றும் 
குறிப்பிட்ட x- மதிப்புக்கும் உரியன . இவ்வாறு ax + bx + ¢ = ? 


420 


நேமவரைவியல் 


என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத்தில் வளைகோடுகளின் 
இரண்டு தொகுதிகளும் b , ( என்ற இரண்டு அளவு கோல்களும் 
உள்ளன . வளைகோடுகளின் இரண்டு தொகுதிகளும் ஒரு வலை 
யமைப்பை ( grid அல்லது network ) உருவாக்குவதால் இந்நேம 
வரையத்தை வலையமைப்பு நேமவரையம் எனலாம் . 


100 


b 
100 


ஒ 
O 


90 


80 


80 


70 


-70 


601 


F60 


50 


50 


40 


-40 


30 


30 


20 


-20 


10 


-0.8 
0.5 
-0.4 


0 


10 


-0.2 


K 


படம் 160 


நான்கு மாறிகளைக் கொண்ட சமன்பாட்டுக்கு ஒருங்கிணைக் 
கப்பட்ட நேமவரையம் அமைத்தால் , இரண்டு குறியிணைப்புக் 
கோடுகளைப் பயன்படுத்தவேண்டும் . 

இப்பொழுது 
அமைக்கப்பட்டுள்ள வலையமைப்பு நேமவரையத்தில் ஒரே ஒரு 
குறியிணைப்புக் கோட்டைப் பயன்படுத்தினால் போதுமானது . 

. 


ஆனால் 


421 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


a , b , c இவற்றின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் X- இன் 
மதிப்பை எப்படிக் காண்பது ? கொடுக்கப்பட்ட b , c- மதிப்பு 
களுக்குரிய புள்ளிகளை ஒரு நேர்கோட்டால் இணைக்க வேண்டும் . 
இக் கோடும் கொடுக்கப்பட்ட a- யின் மதிப்புக்குரிய X- வளைகோடும் 
வெட்டிக்கொள்ளும் புள்ளிக்கான x- இன் மதிப்பே தேவையான 
x - மதிப்பாகும் . 


0.4 . b = 10 , c = 26.4 எனில் x 

26.4 எனில் x = 6 என்பதைப் 
படத்தில் வரையப்பட்டுள்ள குறியிணைப்புக் கோட்டிலிருந்து 
தெரிந்து கொள்ளலாம் . 


படம் 160 - இல் x- வளைகோடுகள் அமைக்கப்பட்ட பின்னர் 
a- வளைகோடுகள் வரையப்பட்டுள்ளன . இவ்வாறு செய்யாமல் 
முதலில் a- வளைகோடுகளை அமைத்து , அதன் பின்னர் x- வளை 
கோடுகளை வரைந்தும் வலையமைப்பு நேமவரையத்தை 
அமைக்கலாம் . 


ax: + bx + c = () என்ற சமன்பாட்டுக்குத் தொகுப்பு முறை 
யிலும் வலையமைப்பு நேமவரையம் அமைக்க முடியும் . கொடுத் 
துள்ள சமன்பாட்டில் aa - 

-1 எனப் பதிலீடு செய்தால் 
-x + x + c = 0 என்ற சமன்பாடு கிடைக்கும் . இச் சமன் 
பாட்டுக்கு , h , C- அளவுகோல்களை இரண்டு இணைகோடுகளின் மீதும் 
X- அளவுகோலை ஒரு வளைகோட்டின் மீதும் அமைத்து நேமவரை 
யத்தை அமைத்துக் கொள்ளவேண்டும் . பிறகு கொடுத்துள்ள 
சமன்பாட்டில் 

-0.8 எனப் 

பதிலீடு செய்தால் 
0.8.x3 + bx + c = 0 என்ற சமன்பாடு கிடைக்கும் . 
--x + bx + c = 0 என்ற சமன்பாட்டுக்குப் பயன்படுத்திய அதே 
b , ( -அளவுகோல்களைப் பயன்படுத்தி , -0.8x + bx + c = 0 
என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமைக்க வேண்டும் . 
இவ்வாறு . a- யின் பல்வேறு மதிப்புகளுக்குக் கிடைக்கக் கூடிய 
சமன்பாடுகளுக்கு அதே b , c- அளவுகோல்களைப் பயன்படுத்தி 
நேமவரையங்களை அமைத்தால் பல்வேறு x- அளவுகோல்கள் 
கிடைச்கும் . பின்னர் x- இன் சம மதிப்புக்குரிய புள்ளிகள் 
வழியாக இழைவான வளைகோடுகள் வரைந்தால் a- வளைகோடுகள் 
கிடைக்கும் . 


மேற்கண்ட எடுத்துக்காட்டில் நான்கு மாறிச் சமன்பாட்டுக்கு 
வலையமைப்பு நேமவரையம் அமைக்கும் முறை கூறப்பட்டது . 
ஐந்து அல்லது ஆறு மாறிச் சமன்பாட்டுக்கும் அணிக்கோவை 
முறையைப் பயன்படுத்தி வலையமைப்பு நேமவரையம் அமைக் 
கலாம் . சமன்பாட்டில் எத்தனை மாறிகள் இருப்பினும் , மூன்று 


நேமவரைவியல் 


புள்ளிகள் ஒரு நேர்கோட்டின் மீது அமைய 

வேண்டும் 
என்ற அடிப்படையில் தான் நேமவரையம் அமைக்கப்படுகிறது . 
நான்கு மாறிகளைக் கொண்ட சமன்பாட்டுக்குரிய நேமவரை 
யத்தில் , குறியிணைப்புக் கோட்டின் ஒரு புள்ளி ஏதேனும் ஒரு 
மாறிக்குரிய அளவுகோல் மீதும் , இரண்டாவது புள்ளி இன்னொரு 
மாறிக்குரிய அளவுகோல் மீதும் , மூன்றாவது புள்ளி மீதி 
இரண்டு மாறிகளுக்குரிய அளவுகோல்களின் வலையமைப்பின் 
மீதும் உள்ளன . இதேபோல் ஐந்து மாறிகளைக் கொண்ட சமன் 
பாட்டுக்குரிய நேமவரையத்தில் , குறியிணைப்புக் கோட்டின் ஒரு 
புள்ளி ஏதேனும் ஒரு மாறிக்குரிய அளவுகோல் மீதும் , இரண் 
டாவது புள்ளி ஏதேனும் மற்ற இரண்டு மாறிகளுக்குரிய அளவு 
கோல்களின் வலையமைப்பின் மீதும் , மூன்றாவது புள்ளி மீதி 
இரண்டு மாறிகளுக்குரிய அளவுகோல்களின் வலையமைப்பின் 
மீதும் இருக்கும் . ஆறு மாறிகளைக் கொண்ட சமன்பாட்டுக் 
குரிய நேமவரையத்தில் , வளைகோடுகளின் இரண்டு தொகுதிகளைக் 
கொண்ட மூன்று வலையமைப்புகள் இருக்கும் . ஒரு வலையமைப் 
பின் மீது ஒரு புள்ளி வீதம் குறியிணைப்புக் கோடுகளுக்குரிய மூன்று 
புள்ளிகளும் இருக்கும் . 


பயிற்சி 


1. f ( u ) + f , ( v ) f , ( w ) = f , ( w ) என்ற சமன்பாட்டுக்குரிய 

நேமவரையத்தின் வரையறைச் சமன்பாட்டை எழுக . 


2 . 


1 


w 


1 


+ 


. என்ற சமன்பாட்டுக்குரிய நேமவரையத் 


Y 


w ? 


தின் வரையறைச் சமன்பாட்டை எழுதுக . 


3. u = wyW எனில் 


0 


- logu 


1 


0 என நிறுவுக . 


1 


--log v 


1 


W 


log w 
W - 1 


1 


w - 1 


4 . 


UV = W என்ற சமன்பாட்டை 


us 1 


= 0 


9 


0 


1 


அணிக்கோவை முறையில் நேமவரையங்கள் 


423 


என மாற்றியமைக்க இயலுமா ? இயலுமென்றால் இந்த 
அணிக்கோவைச் சமன்பாட்டை அடிப்படையாகக் கொண்டு 
uv - w என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமை . 
u ( 1 - 5 ) : v ( 3 - 10 ) 


5 . 


u 


1 


- 0 


03logv 1 


5 w - 1 


1 


u ( 0 - 3 ) | 


என்ற சமன்பாட்டுக்கு ஒரு நேமவரையம் அமை . 
v ( 1 - 1000 ) ; w ( 1 - 10 ) . 


6 . 


olm 


0 


1 


0 


큼 


1 


sin a cos 01 


நேமவரையத்தை 


அமை . 


என்ற 

சமன்பாட்டுக்குரிய 
a ( 1-10 ) ; 5 ( 1 - 10 ) . 


7 . 


sinu 


Cos0 


1 


-0 


COS Y 


sin v 


1 


1 


ஒரு 


நேமவரையம் 


அமை . 


என்ற 

சமன்பாட்டுக்கு 
w ( - 10 முதல் 10 முடிய ) 


8. L 


4.61 los ( 4 ) 


+ 0.5 என்ற சமன்பாட்டுக்கு அணிக் 


கோவை முறையில் நேய வரையம் அமை . d ( 2 • 5 - 100 ) ; 
r ( 0.1-0.35 ) . 


9. E = 429 dl என்ற சமன்பாட்டுக்கு அணிக்கோவை 

முறையில் நேமவரையம் அமை . d ( 0.15 - 0.5 ) ; 1 ( 7-100 ) 


நேமவரைவியல் 


D ? 
10. A 

( 0 - sin 0 ) என்ற சமன்பாட்டுக்கு அணிக்கோவை 

8 
முறையில் நேமவரையம் அமை . 

வட்டத்தின் விட்டம் , ( 1-10 ) செ.மீ. 
8 வட்டவில் ( circular arc ) வட்டமையத்தில் 

தாங்கும் கோணம் , ( 0 - T ) ஆரையன் அளவை 
A = வட்டத் துண்டின் பரப்பு . 


D = 


T 


- என்ற 


? 


11. r = 

சமன்பாட்டுக்கு அணிக்கோவை 
r . 
முறையில் நேமவ்ரையம் அமை . r ( 0-15 ) ; , ( 0-15 ) ; 1 , ( 0-20 ) 


12 . 


uv + 4 vow + 6 wu = 6u v + 2 vw + 2 wu என்ற சமன் 
பாட்டுக்கு அணிக்கோவை முறையில் நேமவரையம் அமை . 
u ( 0 - 5 ) ; P ( 0 - 5 ) ; w ( 0 - 30 ) . 


13. ah - es - aaa - b = 1 என்ற சமன்பாட்டை நிறைவு செய் 

யும் வகையில் a , b , c என்பவற்றிற்கு , சமமற்ற ( uncqual ) 
மெய் மதிப்புகள் இருக்கமுடியாது என்பதை அணிக்கோவை 
முறையில் நேமவ்ரையம் அமைப்பதைப் பயன்படுத்தி 
நிறுவுக . 


கீழ்க்கண்ட சமன்பாடுகளுக்கு வலையமைப்பு நேமவரை 
யங்கள் அமை ( 14-16 ) . 


14 . 


S = ut + } at 
S = கடந்து சென்ற தூரம் , ( 5 - 15 ) மீட்டர் 

தொடக்கத் திசைவேகம் , ( 0 - 10 ) மீ . / நொடி 
முடுக்கம் ( acceleration ) , ( 0 - 4 ) மீ . நொடி 
நேரம் , ( 1 - 5 ) நொடி 


2 


t 


15. 1 , = 1 , ce 

1 , ( 0 - 400 ) ; t , ( 2 - 500 ) ; c ( 1.5.4 ) ; 6 ( -50 முதல் 50 முடிய ) 


16. x3 + ax + bx + c = 0 

x ( 0.5- 2 ) a ( - 10 முதல் - 5 முடிய ) ; b ( 0 - 10 ) ; c ( 0 - 10 ) . 


குறியீட்டுச் சமன்பாடு 


4 ឧ 5 


மடக்கைகள் 


0 . 


Mean Differences 
2 

ខ ១ ។ 2 3 4 5 6 ខ ១ 
0000 0043 003 0123 17c 0212 0253 224 333 374 | 4 8 12 17 1 2 s 3 37 
014 0453 92 9531 0589 007 85 82 979 75 | 4 85 19 as a 
0792 0823 04 0899 08 09 1 4 08 10T2 33 | s 7 ip_ { ? 21 24 28 31 
1139 117 128 129 12733 136 1 i899 : $ 9 10 13 18 19 28 29 
141 142 132 133 168 319 1468 79 17 | 36_912 15 8 24 25 
1781 17 1813 17 18 13_19356 887 04 | s 88 11 14 15 20 2 ង 


12 
13 


2 
6 
7 
៩ . 

១ 
27 


201 208 2095 222 31 175 01 22 29 279 | s 58 3 6 8 21_24 
234 230 25 30 2405 26 255 240 24 2529 | 2 5 10 12 15 11 202 
253 25 30 225 23 72 285 278 272 27 } 4 5 . 19 12 148 19 21 
2789 280 281 22 23 00 823 5 87 2989 2 4 7 9 11,138 8 20 
3013 © $ 9076 2 18 31 310 3181_201 2 4 6 . 8 1 3 5 $ 19 


322 323 323 38( SM 24 334 35 35 40 2 4 6 8 10 12 4 16 18 
324 3 344 352 352 38 3 } 7 ង 398 2 46 8 12 14 15 17 
361 38383 387 3882 371 372 377 378 378 2 
3802 3820 88 56_3874 92 390 3927 395 3962 | 2 $ 5 10 11 12 14 18 
3979 3997 414 41 409 Os_482 489 416 413 | 2 3 5 ៗ 9 10 12 14 15 


3 


4 150 416 413 42 438 4232 $249 385 428 429 
314 430 438 432 437 439 449 425 4440 4456 
472 47 402 48 48 48 584479 45 4609 
4624_439 464 43333 $ 398 49 $ 728 4742 757 
41 47 48 464 4 4843 857 4871 888 4900 


2 3 5 7 9 10 11 13 15 
2 35 689 1 13 14 
2 35 889 11 12 14 
13_4 6 7 9 10 12 13 
{ 3 4 8 7 9 10 11 13 


ពននននននននននននគគគគឺខគគគឺ៖ធខខខខខខខខ 


494 4928 42 4955 488 1983 99 6011 6024_5038 1 8 $ 
5051 505 507 5092 55 69 5132 515 559 5172 { 34 
5185_518 521 5224 237 250 5263 5276 5289 6302 | 1 3 4 
535 5328 $ 30 533 388 78 539 5403 416 423 | 1 3 4 

A 3 4 578 90 5502 554 537 539 555 124 


6 8 10 11 12 
5 7 8 9 11 12 
5_68910 12 
5 6 8 9 10 11 
5 6 7 9 10 11 


38 


5563 555 587 589 5816023 535 57 5658 5670 
5682 58 5705 17 5729 57 752 6763 5775 5786 
5788 539 5821 23 533 5855 5866 87 888 5899 
591 92 933 59 59 596 971 5988 5999 610 
6023 81 82 83 84 8075 8085 6093_8107617 


124 
1 2 3 
1 2 3 
123 
1 2 3 


$ $ 8 10 11 
5 6 7 8 9 10 
5 8 7 8 9 10 
A 5 ? 8 9 10 
4 5 6 8 9 10 


4 ។ 
2 
43 
44 


6128 G13_149 81 87 8 91 62016212 6222 1 2 3 
6232 6236253 283 6274 428 62 634_6314 325 1 2 3 
6335 35 355 385 8378 33 395 645 845 6425 | 1 2 3 
8435 40 4444_874_388_03 3 5 | 1 2 3 
6532 32 657 30858 $ 59998 $ 18 ] 1 2 3 


4 5 6 

ទ 
4 66 89 
4 5 6 

5 6 789 
4 5 6 7 8 9 
466 89 


628 63 64 65_88758 593 8702 6712 
62 67_8_9 675 76 7 875 6794_6803 
6812 88 61 887883 88 75 884_6893 
6802 SO48 378_633_8984_8972 698 
69 8988."I 3 702 73 74 75 709 767 


1 2 3 
1 2 3 
1 2 3 
1 2 3 

29 


4 56 
6 56 
4 45 
4. 48 
846 


178 
88 
6 8 
១៩ 
68 


| 
9 


170 784_7023 71 713 128 7133 193 7152 

{ 7 7 6 7 82 T 7248 728 1235 
243 251 259 20 25 12 292 730 738 7318 
72 73 730 738 7s & 732 738 7288 739 


12s 
$ 22 
1 22 
122 


48 
3 95 
3 15 
s46 


0 1 : 8 
8 
6 67 
$ $ 1 


நேமவரைவியல் 


மடக்கைகள் 


Mean Differences 


9 


S 


7 


8 


B 


* ? 8 


8 


OR 


6 3 


1 


7404 7412 7419 7427 73 7443 7451 7459 7485 7474 


55 


5 


3 
3 


51 


581 
57 
53 
59 


8 


7482 7480 149 ? 7503 7619 7520 75.28 7533 7543 7551 
7589 7568 7874 7582 7583 7507 78004 7812 7319 7647 
7634 7642 784 7657 7864 7672 737C TE93 7000 7701 
7709 716 T723778 ) TTA TATB2 7780) T787 7774 
7782 7729 723 180S ISIO7813 TBS 7353 7830 7AAS 


D.a.a 


1 
5 3 7 
5 6 7 

6 7 
5 6 6 


3 


4 


9 3 


88239 


TGES 7800 7083 1876 7002 TARS 7308 790S TOPI) 1917 
724 7931 7843 7945 TSR 7363 790 79 ! S TO 7087 
7983 8000 & 007 2014 RUE 0023 8056 TOLE 303 
8002 MA E073 8082 8000 2088 8102 103 1110 8122 
8123 81343102 8149 158 8180 8163 8178 812 10 


6 8 6 
5 8 8 
5 6 8 
8 5 61 
5 5 6 


S S 4 


2 


3 3 


4 . 


85 
57 
63 


6 
5 
தி 


க . 8 
5 6 
5 8 
5 6 


8195 8202 209 215 222 8222 235 SNAS 2048 8234 
8261 207 3874 2230 8287 8283 0.33 850 8812 8512 
8325 8331 3328 E3AA 8351 8357 & S 357 ) A73 2002 
8388 8395 8401 8497 8414 34180 8483 8498 433 ei55 
8451 8457 8AAS 8470 8476 8408 43 8484 500 SE03 


3 3 4 


2 3 4 


70 


2 3 4 


4 
4 
4 


5 5 
5 5 
5 5 


71 
72 
731 
741 
75 


2 


8513 8519 8525 8531 8537 9543 2540 3558 $ 581 458 ? 
8573 8579 8585 8591 8597 8903 2009 3215 G881 8627 
8833 8839 BRA5 8351 8857 8803 2089 2675 8831 1323 
8892 8898 8704 3710 8718 8722 8727 8733 8730 8745 
8751 8755 8762 8783 8774 3778 8785 8791 8787 BCA 


2 3 4 


2 3 3 


தி 


5 5 


1 1 


2 


781 
7 
78 
79 
80 


8808 8814 8820 8325 8831 8837 8842 813 BA ( 93 ) 
8865 8871 8876 8082 8887 8993 Saf3 890 8810 8813 
6921 8927 8932 8938 8943 8949 8954 2200 8905 19071 
8978 8982 8987 8993 8998 9004 9009 9015 2020 028 
9031 9036 9042 9047 9053 9053 9083 9030 2074 2018 


4 
4 
4 
4 


8 51 
4 5 
} 5 
4 5 
4 5 


2 3 S 


2 S 3 


4 


4 5 


81 
82 


8085 9090 9098 9101 9103 9112 9117 9122 9128 9133 1 1 2 
9138 9143 9149 9154 9159 9135 9170 9175 9180 9185 
8191 9198 5201 9208 8212 9217 32212 8227 9232 9233/11 * 
8243 8248 9253 9258 9263 0269 6274 9279 8284 8288 
9294 3299 8304 8309 3315 9320 9235 0330 9335 2340 1 1 8 


84 
85 


4 5 
4 5 
4 5 


2 SS 


A 


| 


2 S 3 


3 4 


4 


86 
87 
88 
89 


9345 9350 9355 9380 365 9370 2375 8380 9385 9380 
8395 9400 9405 9410 8415 8420 9425 9430 0435 PAAD 
9445 9450 9455 9480 8485 9489 9474 8479 1434 0:39 | 11 1 
9494 8499 9504 9509 9513 3518 95239528 1533 9638101 1 
9542 8547 9552 9557 9562 8556 9571 9576 9551 9536 01 1 


2 & 3 


91 
32 
63 
941 


9580 9595 9800 3805 0609 9514 9018 2024 9328 0833 
9633 9843 9647 9853 9657 9881 9886 9871 9675 989001 : 
3885 3889 9094 8689 9703 9708 9713 8717 9722 9727 
9791 9738 9741 9745 9750 9754 9759 9763 9783 9773/01 1 
971 9783 9783 9791 9795 2300 2305 2000 1814, 2313 


3 
2 2 3 9 
2 3 S 
2 2 3 3 

3 


4 
4 
8 
4 . 


4 
4 
4 . 
4 . 
4 


3 
07 


4 
4 


4 . 


8828 8807 0033 8838 9943 9845 ( SEO SONA 8859 9333 
0888 2372 0877 9931 ( 388 8380 9004 PBE9 8003 9908 
9912 9917 9921 9920 9930 8834 0339 9943 9848 9352 
S966 9981 9965 9989 9974 6078 9983 C087 9901 1903 


1 
1 
1 


2 2 3 3 
2 3 3 3 
2 2 3 S. 
2 : 3 3 


95 ) 


01 


3 


குறியீட்டுச் சமன்பாடு 


427 


எதிர் மடக்கைகள் 


Mean Differences 


. 


1 


3 


5 


6 7 8 9 


4 5 6 


7 8 9 


00 


1000 1002 1005 1007 1009 1012 1014 1016 1019 1021 | 00 1 


1 2 2 2 


.01 
* 02 
• 03 
• 04 
• 05 


1023 1020 1028 1030 1033 1035 1038 1040 1042 1045 00 1 
1047 1050 1052 1054 1057 1059 1002 1084 1067 106910 ) 1 
1072 1074 1078 1079 1081 1084 1088 1089 1091 1094 | 00 1 
1098 1099 1102 1104 1107 1109 1112 1114 1117 1119 
1122 1125 1127 1130 1132 1135 1138 1140 1143 1148 / 01 1 


1 1 1 


2 2 2 
2 2 2 
2 2 2 
2 2 2 
2 2? ? 


1 1 2 


108 
-07 
-08 
• 09 
: 10 


1148 1151 1153 1158 1159 1161 1164 1187 1169 1172 / 01 1 
1175 1178 1180 1183 1188 1189 1191 1194 1197 11991 01 1 
1202 1205 1208 1211 1213 1216 1219 1222 1225 1227 01 1 
1230 1233 1238 1239 1242 1245 1247 1250 1253 1258 
1259 1262 1285 1288 1271 1274 1276 1279 1282 1285 01 1 


1 1 2 
1 1 2 
1 1 2 
1 1 2 
1 1 8 


2 2 2 
2 2 2 
2 2 3 
? ? 3 
2 32 3 


-11 
.12 
• 13 
-14 
• 15 


1288 1291 1294 1297 1300 1303 1300 1309 1912 1315 01 1 
1318 1321 1324 1327 1330 1334 1337 1340 1343 1348 01 1 
1349 1352 1355 1358 1381 1365 1368 1371 1374 1377 01 1 
1380 1384 1387 1390 1393 1398 1400 1403 14081409 
1413 1418 1419 1422 1426 1429 1432 1435 1439 1442 


1 2 3 
1 2 2 
1 2 2 


2 2 8 
2 2 3 
2 3 3 
8 3 3 

8 


1 2 2 


-16 


.18 
• 19 
• 20 


1445 1449 1452 1455 1459 1482 1488 1489 1472 1476 
1479 1483 1488 1489 1493 1498 1500 1503 1507 1510 011 
1514 1517 1521 1524 1528 1531 1535 1538 1542 1549 01 1 
1549 1552 1558 1580 1583 1587 1570 1574 1578 1581 
1585 1589 1592 1586 1800 1803 1807 1611 1614 1818 / 01 1 


1 2 2 
1 2 ? 
1 2 3 
1 2 3 
1 8 3 


2 88 3 
2 3 3 
2 S 3 
3 3 3 
3 3 3 


211 
-22 


1822 1828 1629 1833 1837 1641 1844 1848 1852 1858 
1660 1663 1667 1671 1675 1879 1883 1887 1690 1894 01 1 
1898 1702 1708 1710 1714 1718 1722 1728 1730 1734 | 01 1 
1738 1742 1748 1750 1754 1758 1762 17881770 1774 | 01 1 
1778 1782 1786 1791 1795 1799 1803 1807 1811 18181011 


8 ? 2 
2 x 8 
2 2 2 
2 2 2 
2 2 2 


8 3 

3 3 
83 3 
S 3 4 
3 3 4 
3 33 4 


-23 


1820 1824 1828 1832 1837 1341 1845 1849 1854 1853 
1882 1863 1871 1875 1879 1884 1888 1882 1897 1901 
1905 1910 1914 1919 1923 1928 1932 1933 1941 1945 
1950 1954 1959 1963 1968 1972 1977 1982 1988 1981 
1995 2000 2004 2009 2014 2018 2023 2028 2032 2037 


1 
01 1 
011 


• 23 


2 2 3 3 3 4 
2 2 3 3 3 4 
2 2 3 3 4 4 
2. 2 & 33 4 4 
2 2 3 3 


.30 


O 1 


-31 
102 
33 
*34 
* 35 


2042 2046 2051 2058 2081 2085 2070 2075 2080 2084 01 1 
2089 2094 2099 2104 2109 2113 2118 2123 2128 2133 01 1 
2133 2143 2148 2153 2158 2183 2168 2173 8178 21831011 
2189 2193 2198 2203 2208 2213 2218 2223 228 2230 
2239 2244 2249 2254 2259 2285 2270 2275 2280 223811 8 


2 23 
? 8 9 
2 23 
2 33 
2 33 


3 4 4 
3 A 4 
3 4 4 
4 4 5 

4 5 


36 


18 
39 
• 40 


& 3 3 
2 3 3 
2 33 
2 3 3 
2 3 4 


41 4 6 
4 4 5 
4 4 5 
4 55 
45 5 


2291 2298 2301 2307 2312 2317 2323 2328 2333 233811 ? 
2344 2350 2355 2360 2338 2371 237 2382 2338 2393 
2399 2404 2410 2415 2421 2427 2432 2433 2443 2449 
2455 2480 2468 2472 2477 2483 2499 2495 2500 2306112 
2512 2518 2523 2529 2535 2541 2547 2553 2580 208A 
2870 2578 2582 2588 2594 2800 2800 2612 2013 FEart 11 
2030 2836 2842 2849 2655 2861 2067 2873 2879 8000 
2892 2898 2704 2710 2716 2723 2729 273 2748874 
2754 2781 2767 2773 2780 2785 2793 2700 207 2018 
2818 2825 2831 2338 2844 2851 2358 2064 2371 PA77 


சி 


4 


-42 


2 


4 85 
4 56 
4 5 6 
4 5 6 


3 3 4 


-44 
13 


48 


2884 2881 2897 2904 2911 2917 2324 2001 2006 AMAI 
2951 2958 2985 2872 2979 2885 2992 2993 30118 8013 
8000 3027 3084 3041 8048 305S 3062 3089 3073 300S 
3090 3097 3105 3112 3119 3128 3133 3141 31483188 


6 8O 
5 5 6 
5 6 ( 
5 666 


11 9 
11 . 
11 * 


-48 
-49 


8 44 


428 


நேமவரைவியல் 


எதிர் மடக்கைகள் 


Mdan Differences 


0 


1 


2 


3 


து 


7 8 9 


இ 


S 


4 5 3 


* 50 


3182 3170 3177 3184 3192 3199 3208 3214 3221 822 11 ? 


8 4 4 


6 S 7 


12 2 


• 52 


3236 3243 3251 3258 3288 3273 3281 3289 8203 3804 
3311 3319 3327 3334 3342 3350 3357 3365 3373 5381 
3388 3396 3404 3412 3420 3428 3436 3443 3451 3459 
3467 3475 3483 3491 3499 3508 3516 3524 2532, 3540 
3548 3556 3585 3573 3581 3589 8597 3506 8614 3822 


1 2 3 
1 2 2 


3 4 6 5 6 7 
8 A B 5 66 7 
8 4 5 B 6 7 
3 4 5 8 8 7 
3 4 66 7 7 


* 54 
55 


3 4 6 
3 4 5 


.56 
* 57 
-58 
-50 
-60 


3631 3639 3648 3658 3684 3673 3881 3890 3698 8707 
3715 3724 3733 3741 3750 3758 3787 3778 3784 3793 | 1 2 3 
3802 3811 3819 3828 3837 3845 3055 8884 3873 8882 | 1 2 3 
3890 3899 3903 3917 3928 3936 3945 3354 3083 3972 1 2 3 
3981 3090 3999 4009 4018 4027 4038 4045 4055 4004 1 2 3 


7 8 
6 7 8 
8 7 8 
8 7 8 
6 7 8 


4 5 5 
4 5 6 


-61 


12 3 


4074 4083 4093 4102 4111 4121 4130 4140 4150 4159 
4169 4178 4188 4198 4207 4217 4227 4236 4248 4256 
4266 4276 4285 4295 4305 4315 4325 4335 4345 4355 
4385 4375 4385 4395 4408 4418 4426 4438 4A48 4457 
4487 47 4487 4498 4508 4519 4529 4533 4550 4500 


12 3 
1 2 3 
1 2 3 


4 5 6 
4 5 6 
4 5 6 
4 5 6 
4 5 6 


7 8 9 
7 8 9 
7 8 9 
7 8 9 
7 8 9 


-63 
57 
-88 
-891 
70 


4571 4581 4592 4603 4613 4624 4634 4B45 4656 4667 1 2 3 
4877 4888.4699 4710 4721 4732 4742 4753 4784 4775 12 3 
4788 4797 4808 4819 4831 4842 4853 4884 4975 4887 1 2 3 
4898 4909 4920 4932 4943 4955 4968 4977 4989 5000 1 2 3 
5012 5023 5035 5047 5058 5070 5082 5093 5105 5117 12 4 


4 5 8 7 9 10 
4 5 7 8 9 10 
4 6 7 8 9 10 
5 6 7 8 9 10 
5 6 7 8 9 11 


72 
73 


5129 5140 5152 5164 5176 5188 5200 5212 5224 5238 
5248 5260 5272 5284 5297 5309 5321 5333 53455358 
5370 5383 5395 5408 5420 5433 54A5 5458 5470 5483 
5495 5508 5521 5534 5546 5559 5572 5585 5599 5610 
5623 5636 5649 5662 5675 5689 5702 5715 5723 5741 


1 2 4 
1 2 4 
1 3 4 
13 A 
13 4 


5 6 7 
5 6 7 
5 6 3 
5 6 8 
5 7 8 


8 10 11 
9 10 11 
9 10 11 
9 10 12 
9 10 12 


175 


1761 

T 
178 
-79 
• 80 


5754 5788 5781 5794 5808 5821 5834 5848 5881 5875/13 4 
5888 5902 5916 5929 5943 5957 5970 5984 5998 3012 18 4 
6026 6039 6053 6067 6081 6095 6109 6124 6138 8132 13 4 
6186 8180 8194 8209 6223 6237 8252 8268 6281 6295 1 3 4 
6310 6324 6339 6353 6368 6383 6397 6412 6427 6442 1 3 4 


5 7 8 9 11 12 
5 .7 8 10 11 12 
8 7 8 10 11 13 
87 9 10 11 13 
6 7 9 10 12 13 


-81 
• 82 


6457 8471 8486 6501 8516 6531 6548 6581 6577 6592 2 3 5 6 8 9 11 12 14 
6807 6622 6637 6653 6668 6683 6699 8714 8730 674523 5 & 8 9 11 12 14 
6761 6776 6792 6808 6823 6839 3855 6871 6207 1902 23 5 6 8 9 11 13 14 
6918 6934 6950 6968 6982 8998 7015 7031 7047 7083 | 2 3 5 6 8 10 11 13 15 
7079 7098 7112 7129 7145 7161 7178 7194 7211 7223 | 2 3 5 7 8 10 12 13 15 


-84 
• 85 


+86 
-87 
-88 
-29 
• 90 


7244 7281 7278 7295 7311 7328 7345 7362 7379 7393 2 3 5 
7413 7430 7447 7464 7482 7499 7518 7534 7551 7568 2 3 5 
7586 7603 7621 7638 7658 7674 7691 7709 7727 745 24 5 
7762 7780 7798 7818 7834 7852 7870 7289 7907 7925 24 5 
7943 7982 7980 7998 8017 8035 8054 8072 8091 8110 246 


7 8 10 12 13 15 
7 9 10 12 14 16 
7 9 11 12 14 16 
7 9 11 13 14 16 
7 911 13 15 17 


-91 
*.92 


8128 8147 8168 8185 8204 8222 8241 8280 & 279 8299 246 
8318 8337 8355 8315 8395 8414 8433 8453 8472 3482 24 3 
8511 8531 8551 8570 8590 8810 8830 8650 8870 8890 24 8 
8710 8730 8750 8770 8790 8810 8831 8851 8872 8392 2 4 3 
8913 8933 8954 8974 8995 9016 9036 8057 9078 9099 24 6 


8 9 11 13 15 17 
8 10 12 14 15 17 
8 10 12 14 16 18 
8 10 12 14 18 18 
8 10 12 15 17 19 


1941 


9120 9141 9182 9183 9204 9226 9247 9288 9280 8311 24 6 
8333 8354 9376 8397 9419 9441 9482 9484 8503 8528 24 7 
0550 9572 9504 9818 9838 9861 9883 9705 9727 2750 | 24 7 
0772 9795 9817 9840 2083 9888 9908 8831 9854 8977 25 7 


8.11 13 15 17 19 
9 11 13 15 17 20 
9 11 13 18 18 20 
9 11 14 18 18 20 


குறியீட்டுச் சமன்பாடு 


429 


கோண கணிதப் பட்டியல்கள் 


பாகை ஆரையன் 


Sin 


Cos 


Tan 


Cot 


Sec 


Cosec 


0 
1 
2 
3 
41 


0.0000 
0.0175 
0.0349 
0.0524 
0.0698 


0.00001 1.0000 10.0000 

1.0000 
0.01751 0.9998 10.0175157.290 1.0002 | 57.299 
0.03491 0.999410.0349128.63611.0006128.654 
0.05231 0.9986 0.0524 | 19.081 

0.0524 19.081 1.0014 19.107 
0.06980.997610.069914.301 ] 1.0024 14.336 


1.5708 
1.5533 
1.5359 
1.3184 
1.5010 


89 
88 
87 
86 


5 
6 
7 
8 
9 


0.0873 
0.1047 
0.1222 
0.1396 
0.1571 


0.08721 0.99621 0.0875 | 11.4301 1.0038111.474 
0.10451 0.99451 0.105119.51441 1.005519.5668 
0.12191 0.9925 ] 0.1228 ) 8.1443 | 1.00751 8.2055 
0.139210.99031 0.14057.1154 ] 1.00987.1853 
0.15640.98770.15846.3138 | 1.012516.3925 


1.4835 
1.4661 
1.4486 
1,4312 
1.4137 


85 
84 
83 
82 
81 


10 


12 
13 
14 


0,1745 
01920 
0.2094 
0.2269 
0.2443 


0.17361 0.984810.17631 5.671311.0154 15.7588 
0.19081 0.98161 0.1944 | 5.1446 1.01875.2408 
0.2079109781 [ 0.21264.7046 | 1.022314.8097 
0.22501 0.9744 / 0.2309 / 4.33151 1.0263 | 4.4454 
0.24191 0,9703 0.2493 ) 4.0108 

0.249314.010811.03064.1336 


1.3963 
1.3788 
1.3614 
1.3439 
1.3265 


80 
79 
78 
77 
76 


15 
16 
17 
18 
19 


0.2618 
0.2793 
0.2967 
0.3142 
0.3316 


0.259810.96591 0.267 ) | 3.7321 

0.26743.7321 | 1.035313.8637 
0.27561 0.96131 0.2867 ) 3.4874 | 1.0403 13.6280 
0.2924 | 0.9563 ) 0.3057 | 3.270911.0457 13.4203 
0.3090109511 0.32493.077711.051513.2361 
0.325610.9455 ) 0.344312.904211.0576 13.0716 


1,3090 
1.2915 
1.2741 
1.2566 
1.2392 


75 
74 
73 
72 
71 


20 
21 
22 
23 
24 


0.3491 
0.3665 
0.3840 
0.4014 
0.4189 


0.34201 0.9397 ) 0.3640 | 2.747511.0642 12.9238 
0.358410.933610.38392.6051 1.071112.7904 
0.3746 | 0.927210.40402.4751 11.078512.6695 
0.3907 0.920510.42452.35591.08642.5593 
0.4067 | 0.91351 0.4452 12.246011.0946 12.4586 


1.2217 
1.2043 
1.1868 
1.1694 
1.1519 


70 
69 
68 
67 
66 


25 
26 
27 
28 
29 


0.4363 
0.4538 
0.4712 
0.4887 
0.5061 


0.422610.9063 0.466312.1445 

0.4663 2.1445 1.10342.3662 
0.438410.898810.48772.05031.11262.2812 
0.45401 0.89101 0.50951.962611.12232.2027 
0.46951 0.8829 [ 0.5317 | 1.8807 1.13262.1301 
0.4848 ) 0.8746 / 0.5543 1.804011.1434 | 2.0627 


1.1345 
1.1170 
1.0996 
1.0821 
1.0647 


65 
641 
63 
62 
61 


30 
31 
32 
33 
34 


0.5236 
0.5411 
0.5585 
0.5760 
0.5934 


0.5000 ) 0.86601 0.5774 | 1.7321 

0.5774 | 1.73211.154712.0000 
0.51501 0.85721 0.60091.664311.166611.9416 
0.5299 ) 0.84801 0.624911.6003 ) 1.1792 11.8871 
0.5446 0.83870.64941.53991.19241.8361 
1.559210.82901 0.6745 ) 1.482611.206211.7883 


1.0472 
1.0297 
1.0123 
0.9948 
0.9774 


60 
59 
58 
57 
56 


35 
36 
37 
38 
39 


0.6109 
0.6283 
0.6458 
0.6632 
0.6807 


0.5736 ] 0.819210.7002 ] 1.4281 1.2208 | 1.7434 
0.58780.809010.72651.37641.236111.7043 
0.601810.798610.75361.32701.25211.6616 
0.615710188010.781311.27991 1.2690 ) 1.6243 
0.6293 ) 0.77711 0.8098 | 1.2349 | 1.2868 | 1.5890 


0.9599 
0.9425 
0.9250 
0.9076 
0.8901 


55 
541 
53 
52 
51 


40 


50 


42 
43 


0.6981 
0,7156 
0.7330 
0.7505 
0.7679 


0.642810.766010.83911.1918 11.3054 11.5557 
0.6561 | 0.7547 / 0.8693 1.1504 | 1.3250 ] 1.5243 
0.659110.743110.900411.110611.345611.4945 
0.682010.731410.932511.072411.367311.4563 
0.6947 10.719310.9687 1.03551.3902 11.4396 


0.8727 
10.8552 
0.8378 
0.8203 
0.8029 


48 
47 
46 


0.7854 


0.7071 10.7071 11.0000 | 1.000011.4142 11.4142 


0.7854 


-- 


Cos 


Sin 


Cot 


Tap 


Cores 


Sec 


ஆரையன் பாகை 


இடப்பக்கம் 

உள்ள பாகைகளுக்கு , மேலே உள்ள தலைப்பு 
களையும் வலப்பக்கம் உள்ள பாகைகளுக்குக் கீழே உள்ள தலைப்பு 
களையும் பயன்படுத்தவேண்டும் . 


430 


நேமவரைவியல் 


கோண கணிதச் சார்புகளின் மடக்கைப் பட்டியல்கள் 
log log log log log log 

log 
Rad Sin Cos Tan Cot Scc Cosec 


பாகை 


0 
1 
2 
3 
4 


8.2419 
8.5429 
8.7190 
8.8439 


10.0000 

10.0000 
8.2419 9.9999 8.2419 11.7581 10.0001 11.7581 
8.5428 9.9997 8.5431 11.4569 10.0003 11.4572 
8.7188 9.9994 8.7194 11.2806 10.0X006 11.2812 
8.8436 9.9939 8.8446 11.1554 10.0011 11.1564 


10.19611 90 
10.19131 89 
10.1864 | 88 
10.18141 87 
10.176-41 86 


5 
6 


8.9408 
9.0200 
9.0870 
9.1450 
9.1961 


8.9403 9.9983 8.9420 11.0580 10.0017 11.05971 10.17131 85 
9.0192 9.9976 9.0216 10.9784 10.0024 109808 10.16621 84 
9.0859 9.9968 9.0891 10.9109 10.0032 10.9141 10,166101 83 
9.1436 9.9958 9.1478 10.8522 10.0042 10.8564 ) 10.1557 82 
9.1943 9.9946 9.1997 10.8003 10.0054 10.8057 10.15041 81 


8 
9 


10 
11 
12 
13 
14 


9.2419 
9.2833 
9.3211 
9.3558 
9.3880 


9.2397 9.9934 9.2463 10.7537 

10.7537 10.0066 10.7603 10.1450 80 
9.2806 9.9919 9.2887 10.7113 10.00081 100.71941 10.1395 79 
9.3179 9 9914 9.3275 10.6725 10.0096 10.6821 10.1340 78 
9.3521 9.9887 9.3634 10.6366 10.0113 10.6479 
9.3837 9.9869 9.3968 10.6032 10.0131 10.6163 10.122776 


10.6366 10.0113 10.6479 10.1284 71 


15 
16 
17 
18 
19 


9.4180 
9.4460 
9.4723 
9.4971 
9.5206 


9.4130 9.9849 9.4281 10.5719 10.0151 10.5870 10.11691 75 
9.4403 9.9828 9.4575 10.5425 10.0172 10.5597 10.1111 74 
9.4659 9.9806 9.4853 10.5147 10.0194 10.5341 10.105273 
9.4900 9.9782 9.5118 10,4882 100218 10.5100 10.0992 72 
9.5126 9.9757 9.5370 10.4630 10.0243 10.4874 [ 10.0931 71 


20 
21 
22 
23 
24 


9.5429 
9.5641 
9.5843 
9.6036 
9.6221 


9.5341 9.9730 9.5611 10.4389 10.0270 10.4659 / 10.0870 70 
9.5543 9.9702 9.5842 10.4158 10.0298 10.4457 | 10.080769 
9.5736 9.9672 9.6064 10.3936 10.0328 10.4264 10.0744 68 
9.5919 9.9640 9.6279 10.3721 10.0360 10.4081 | 10.0680 67 
9.6093 9.9607 9.6486 10.3514 100.0393 10.3907 | 10.06141 66 


25 
26 
27 
28 
29 


9.6398 
9.6569 
9.6732 
9,6890 
9.7042 


9.6259 9.9573 9.6687 10.3313 10.0427 10.3741 | 10.0548 ) 65 
9.6418 9.9537 9.6882 10.3118 10.0463 10.3582110.0481 64 
9.6570 9.9499 9.7072 10.2928 10.0501 10.3430 ( 10.0412 63 
9.6716 9.9459 9.7257 10.2743 10.0541 10.3284 10.0343 62 
46856 9.9418 9.7438 10.2562 10.0582 10.3144 110.0272 61 


30 
31 
32 
33 
34 


9.7190 
9.7332 
9.7470 
9.7604 
9.77341 


9.6990 9.9375 9.7614 10.2386 10.0625 10.3010 ( 10.0200| 60 
9.7118 9.9331 9.7788 10.2212 10.0669 10.2682 | 10.0127 59 
9.7242 9.9284 9.7958 10.2042 10.0716 10.2758 10.0053 58 
97361 9.9236 9.8125 10.1875 10.0764 10.2639 9.9978 | 57 
9.7476 9,9186 9.8290 10.1710 10.0814 10.2524 9.9901 56 


351 
36 
37 
38 
39 


9.7859 
9.7982 
9.8101 
9.8217 
9.8329 


9.7586 9.9134 9.8452 10.1548 10.0866 10.2414 
9.7692 9.9080 9.8613 10.1387 10.0920 10.2308 
9.7795 9.9023 9,817 / 10.1229 10.0917 10.2205 
9.7893 9.8965 9.8928 10.1072 10.1035 10.2107 
9.7989 9.8905 9.9084 10.0916 10.1095 10.2011 


9.9822 55 
9.9743 | 54 
9.9662 53 
9.9579 52 
9.94941 51 


40 
41 
42 
43 
44 


9.8439 
9.8547 
9.8651 
9.8753 
9.8853 


9.8081 9.8843 9.9238 10.0762 10.1157 10.1919 
9.8169 9.8778 9.9392 10.0608 10.1222 10.1831 
9,8255 9.8711 9.9544 10.0456 10.1289 10.1745 
9.8338 9.8641 9.9697 10.0303 10.1359 10.1662 
9.8418 9.8569 9.9848 10.0152 10.1431 10.1582 


9.9408 50 
9.9321 49 
9,92311 481 
9.9140 47 
9.9046 46 


45 


9.8951 


9.8495 9.8495 10.0000 10.0000 10 1505 10.1505 


9.8951 45 


log 
Cos 


log 
Sin 


log 
Cot 


log 
Tan 


log 
Cosec 


log 
Sec 


log பாகை 
Rad 


இடப் பக்கம் உள்ள பாகைகளுக்கு , மேலே உள்ள தலைப்பு 
களையும் , வலப் பக்கம் உள்ள பாகைகளுக்குக் கீழே 

கீழே உள்ள தலைப்பு 
களையும் பயன்படுத்தவேண்டும் . பட்டியலில் உள்ள 

உள்ள மடக்கை 
மதிப்புகளிலிருந்து 10 - ஐக் கழித்துப் படித்தால் தான் சரியான 
மதிப்புகள் கிடைக்கும் . 

Log Rad என்பது ஆரையன் அளவையின் மடக்கை ஆகும் , 


, 


பார்வை நூல்கள் 


வரிசை 


ஆசிரியர் 


நூலின் பெயர் 


பதிப்பகம் ஆண்டு 


OT GOUT 


Wiley 


1 . Adams, 

Nomography: Shoe String 1964 
Douglas P. Thicory and 

Application 
2 . Allcock and The Nomogram Issac Pitman 1952 

Reginald Jones J. 
3 Brodetsky, S. A first Course in Bell and Sons 11949 

Nomography 
4 . Davis , Dale S. Nomography and Reinhold 

1962 
Empirical 

Equations 
5 Davis , Dale S. and Chemical Process - Chemical 

1969 
Kulwice , 

ing Nomographs Publishing Co. 
Raymond A. 
6 . Douglass, 

Elements of McGraw - Hill 1947 
Raymond D. and Nomography 
Adams, 

Douglas P 
7 . Epstein , L.I. Nomography 

1958 
8 . Fasal John Nomography Ungar 

1968 
9 . French , Thomas Graphic Science 

McGraw - Hill 1958 
E. and Vierck , 

Charles J. 
10. Johnson , Lee H 

Nomography and Wiley 
Empirical 

1962 
Equations 
11. Kuong, Javier F Applied Nomo- Gulf 
graphy ( Vol. I , 

1965 
II and 111 ) 

68 & 

69 
12 . Levens, A.S. Nomography 

Wiley 

1959 
13 . Louis Toft and Practical Mathe 

Issac Pitman 1960 
McKay , A.D.D. 

matics ( Vol . II ) 
14 . Marks, A.S.C. Line Chart for 

Iliffe 

1967 
Engineers 
15. Joito Edward 

Nomography Pergamon 
16. Walter Herbert Graphic Techni- Chemical 
Burrows 

ques for Engi Publishing Co. 1965 
neering Compu 
tations 


1964 


432 


கலைச்சொற்கள் 
தமிழ் - ஆங்கிலம் 


அகலம் 
அக்ரிலிக் ஒற்றை உறுப்பி 
அங்குலம் 


அசல் 


அச்சு 
அச்சுத் தூரம் 
அடர்த்தி 
அடர்த்தி என் 
அடி 
அடிக்கோல் 
அடிப்பக்கம் 
அடிப்படை அளவை அலகு 
அடுக்குக்குறிக் கோவை 
அடுக்குக்குறிச் சமன்பாடு 
அடுத்திலா அளவுகோல்கள் 
அடுத்துள்ள அளவுகோல்கள் 
அடுத்துள்ள பக்கங்கள் 
அட்டவணை 
அட்டவணைப்படுத்து 
அணிக்கோவை 
அணிக்கோவை அமைப்பு 
அணிக்கோவைச் சமன்பாடு 
அணிக்கோவை முறை 
அதிர்வு அலைவெண் 
அமை 
அமைப்பு 
அமைப்பு மாற்றக் கூறு 
அமைப்பு முறை 
அமைப்புமுறை அணிக்கோவைச் 

சமன்பாடு 
அம்மோனியா 
அரை உச்சிக் கோணம் 


Width 
Acrylic monomer 
Inch 
Principal 
Axis 
Co - ordinate 
Density 
Specific gravity 
Base 
Foot rule 
Base 
Basic unit of measurement 
Exponential expression 
Exponential equation 
Non -adjacent scales 
Adjacent scales 
Adjacent sides 
Table 
Tabulate 
Determinant 
Determinantal form 
Determinantal equation 
Determinant method 
Vibration frequency 
Construct 
Form 
Mapping factor 
Construction 
Constructional determinan 

tal equation 
Ammonia 
Semi vertical angle 


கலைச்சொற்கள் 


433 


அரோமேட்டிக் ஹைட்ரோ 


- 


Aromatic hydrocarbon 


கா ! L .. 


- 


- 


- 


- 


- 


- 


Unit 
Period 
Frequency 
Pressure 
Measuring circuit 
Calibration 
Size 
Scale 
Scale modulus a 
Scale equation 
Scale length 
Graduate 
Graduation 
Measurement 
Anthracite coal 


- 


அலகு 
அலைவு நேரம் 
அலைவெண் 
அழுத்தம் 
அளக்கும் சுற்றுவழி 
அளவீடு 
அளவு 
அளவுகோல் 
அளவு கோல் குணகம் 
அளவுகோல் சமன்பாடு 
அளவுகோல் நீளம் 
அளவுக் குறியிடு 
அளவுக் குறியீடு 
அளவை 
அனல்மிகு நிலக்கரி 
ஆக்ஸிஜன் 

SIC 


ஆதி 


அழ o 


ஆம்பியர் 
ஆயம் 
ஆரம் 
ஆரை நேமவரையம் 


Oxygen 
Origin 
Ampere 
Co- ordinateur 

Radius 
- Radial nomogram 

Radian measure 
Alcohol 
Vapour pressure 

Depth 
- Energy 


ஆழம் 


- 


2 
ஆரையன் அளவை 
ஆல்கஹால் 
ஆவி அழுத் தம் 

100 pa 

toor 9 
ஆற்றல் 

inorieos 
இடது குறியீடு in 
இடப்பெயர்ச்சிக் கோணம் 
இடப்பெயர்ச்சி விகிதம் ன 
இடைநிலை 

டைநிலை மாறி 
இடை 

டைவெளி 
இணைகோடுகள் 
இணைகோடுகள் முறை 
இணைக்குறியிணைப்புக் கோடுகள் 
இணைப்பு விளக்கப் படம் 

28 


Left index 
Displacement angle 
Diplacement ratio 
Intermediate 
Intermediate variable 
Interval 
Parallel lines 
Method of parallel linos 
Parallel index limos 
Alignment chart 


434 


நேயவரைவியல் 


ணையளவுகோல் அளவு மாற்ற - Pirallel 

Parallel scale conversion 
விளக்கப்படம் 

chart 
இணையளவுகோல்கள் 

Parallel scillos 
இணையளவுகோல் நேமவரையம் Parallel scule nomogram 
ணையான 

Parallel 
ணைவகம் 

Parallelogram 
யக்க அழுத்தம் 

Dynamic pressure 
மயக்கச் சமன்பாடு 

Equation of motion 
யக்கமைய அளவுகோல் 

Pivotal scale 
இயக்குமையக் கோடு 

Pivotal line 
இயக்குமையப் புள்ளி 

Pivotal point 
இயந்திரக் கருவி 

Mechanical device 
இயந்திரத் தண்டு 

- Shaft 
இயந்திர நுணுக்கம் 

Mechanism 
இயல்பு 

Nature 
யெல் மடக்கை 

Natural logarithm 
யற் கணித முறை 

Algebraic method 
இயற் கணிதம் 

- Algebra 
இயற்பியல் 

Physics 
இரட்டை 

Pair 
இரட்டைத் திருப்புதிறன் 

Torque 
இரண்டாம் நிலை அணிக்கோவை Second order determinant 
இரு சுற்று மடக்கை அளவுகோல் Two cycle logarithmic scale 
இருபடி 

Square 
இருபடி அளவுகோல் 

Square scale 
இருபடிச் சமன்பாடு 

Quadratic equation 
இருபடி மூல அளவுகோல் 

Square root scale 
இருபடி மூலம் 

Square root 
இருப்பிடம் 

Position 
இருமாறிச் சமன்பாடு 

Two variable equation 
இரு முனை இடைநீளம் 

Span 
இழுவைக் கெழு 

Drag woefficient 
இழைத் தசைவு 

Fibre stress 
இழைவான 

Smooth 
இழைவான வளைகோடு 

Smooth curve 
இறக்கை முனை இடை நீளம் 
இறுக்கக் குணகம் . 

Compression modulus 
இறுக்கப்பட்ட வாயு 

- Compressed gas 
இறுக்கம் 

Compression 


-- 


-- 


-- 


Wing span 


கலைச்சொற்கள் 


- 


- 


ஈத்தைல் அக்ரிலேட் 
ஈத்தைல் மெத்தாக்ரிலேட்டு 
ஈர்ப்பு முடுக்கம் 
ஈர்ப்பு மையம் 


Ethyl acrylate 
Ethyl methacrylate 
Acceleration due to gravity 
Centre of gravity 


உச்சி 
உடற்பகுதி 
உட்பிரிவு 
உத்தரம் 
உந்து 
உயரம் 
உராய்வுக் கூறு 
உருச்சுருக்கக் கூறு 
உருப்பெருக்கக் கூறு 
உருளை 
உலோகம் 
உள் மின் தடை 
உள்ளீடற்ற 


Vertex 
Body 
Subdivision 
Beam 
Car 
Height 
Friction factor 
Reduction factor 
Enlargement factor பட்ட 
Cylinder 
Metal 
Internal resistance to 
Hollow 


- 


- 


எடுத்துக்காட்டு 


- 


எடை 


எட்டாப்புள்ளி 
எண்சார் வழி 
எண்ணிக்கையிடுதல் 
எண் மதிப்பு 
எதிர் மடக்கை 
எரிகாற்று 
எரிமம் 


Example 
Weight 
Point at infinity 
Numerical device 
Numbering 
Magnitude 
Antilogarithm 
Combustion air 
Fuel 

Erg 
- Range 


. 


எர்கு 


எல்லை வேறுபாடு 


ஐந்துபடி மூலம் 


Fifth root 


ஒப்பீடு 


ஒத்த 

Corresponding 

Comparison : ா க 113 
ஒருங்கிணைக்கப்பட்ட நேம்வரையம்-- Combined nomogram i HIRE 
ஒருங்கிணைக்கப்பட்ட படல்க்கெழு -Combined film coefficientis 
ஒருங்கிணைப்பு 

Combination 
ஒருசுற்று மடக்கை அளவுகோல் One cycle logarithmic scal ; 
ஒருபடி அளவுகோல் -1 

Linear scales Seas 


- 


436 


நேமவரைவியல் 


Linear equation 


ஒருபடிச் சமன்பாடு 
ஒரு புள்ளியில் சந்திக்கும் அளவு 

கோல்கள் 
ஒளியளவி 
ஒளயெல் 
ஒளிவிலகல் எண் 
ஒற்றைத் தாங்கி உத்தரம் 
ஒற்றை நிலை 
ஒன்றுக் குறி 
ஒன்றுவிட்டு ஒன்றுள்ள 


Concurrent scales 
Photometer 
Optics 

Refractive index 
- Cantilever beam 
- Single phase 

One mark 
Alternate 


ஓம் 


- Ohm 


- 


கட்டுப்பாடு 
கணக்கிடு 
கணக்கீடு 
கணக்குப் பொறி 
கணிதப் பட்டியல்கள் 
கதிர் வீசல் 
கந்தக அமிலம் 
கம்பி 
கம்பி வடம் 
கரைசல் 
கரைதிறன் 
கரைபொருள் 
கர்ணம் 
கலிங்கு 
கற்பனை எண் 
கற்பனை மூலம் 
கனஅளவு 
கனிமப் பொருள் 


Condition 

Calculate 
- Calculation , Computation 

Calculator 
Mathematical tables 
Radiation 
Sulphuric acid 
Wire 
Cable 

Solution 
- Solubility 

Solute 
Hypotenuse 
Weir 
Imaginary number 
Imaginary root 
Volume 
Mineral grain 


- 


- 


- 


காட்டி 
கார்டீசியன் ஆயங்கள் 
கார்டீசியன் ஆய விளக்கப்படம் 
கார்பன் 


Cursor 
Cartesian co - ordinates 

Cartesian co - ordinate chart 
- Carbon 


கிடை அச்சு 
கிடை அடிக்கோடு 


Horizontal axis 
Horizontal base line 


437 


கலைச்சொற்கள் 


கிடை அமுக்கம் 
கிடை இழுவிசை 
கிடைக் கோடு 
கிடைத்தளம் 
கிடைவிட்டம் 
கிராம் 
கிலோகிராம் 
கிலோமீட்டர் 
கிலோவாட்டு 
கிலோவோல்ட்டு ஆம்பியர் 


Horizontal thrust 
Horizontal tension 

Horizontal line 
-- Horizontal plane 

Horizontal diameter 
Gram 
Kilogram 
Kilometre 
Kilowatt 
Kilovolt ampere 


--- 


கீழ் எல்லை 


கீழ்க்குறி 
கீறு 


Lower limit 
Suffix 
Stroke 


-- 


குணக விளக்கப்படம் 
குத்தாயம் 
குத்துயரம் 
குவியத் தூரம் 
குளோரின் மோனாக்சைடு 


குறி 


குறிமாற்றப்பட்ட 
குறியிணைப்புக் கோடு 
குறியீட்டுக் குணகம் 
குறியீட்டுச் சமன்பாடு 
குறுக்குக் கோடு 
குறுக்குக் கோட்டு அளவுகோல் 
குறுக்குப் பெருக்கு 
குறுக்கு வெட்டு விளக்கப்படம் 
குறுங்கோணம் 
குறை உருச்சுருக்கம் 
குறை உருப்பெருக்கம் 
குறை எண் 
குறைக் குறி 
குறைக் குறியீட்டுக் குணகம் 
குறை மூலம் 
குறையும் சார்பு 
குறைவுபடுத்து 


Modulus chart 
Ordinate 
Altitude 
Focal length 
Chlorine Monoxide 

Mark , Sign 
- Changed in sign 

Index line 
Plotting modulus 
Plotting equation 
Transverse line 
Transverse scale 
Cross multiply 
Cross - section chart 
Acute angle 
Negative reduction 
Negative enlargement 
Negative number 
Negative sign 
Negative plotting modulus 
Negative root 
Decreasing function 
Decrease 


. 


438 


நேமவரைவியல் 


கூடும் சார்பு 
கூட்டுத் தொகை 
கூட்டும் இயந்திரம் 
கூட்டு வட்டி 
கூறு 


Shell 
Increasing function 
Anount , Sum 
Adding machine 
Compound interest 
Factor 


கெப்ளரின் சமன்பாடு 
கெப்ளரின் மூன்றாம் விதி 
கெழு 


- Kepler s equation 
- Kepler s third law 

Coefficicnt 


கொண்மி 


Condenser 


-- 


கோடுகளின் தொகுதி 
கோட்பாடு 
கோண அளவி 
கோண அளவை 
கோண கணிதச் சமன்பாடு 
கோண கணிதச் சார்பு 
கோண கணிதப் பட்டியல்கள் 
கோணம் 
கோவை 
கோளத்துண்டு 
கோளம் 
கோள் 


Family of lines 
Principle 
Protractor 
Angular measurement 
Trigonometric equation 
Trigonometric function 
Trigonometric tables 
Angle 
Expression 
Spherical segment 
Sphere 
Planet 


சந்திப்பு 
சம இடைவெளி 
சமபக்க முக்கோணம் 
சமமற்ற 
சமன்பாடு 
சமன்பாட்டுக் கொள்கை 
சரிவகம் 
சரிவு 
சரிவு அச்சுகள் 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு 
சாதனம் 
சார்பு 
சார்பு அளவுகோல் 
சார்பு மதிப்பு 


Junction 
Equal interval 
Equilateral triangle 
Unequal 
Equation 
Theory of equation 

Trapezium 
- Slope 

Oblique axes 
Shearing stress 
Equipment 
Function 
Functional scale 
Functional value 


438 


கலைச்சொற்கள் 


சிதைவு மாறிலி 
சிறப்பு நழுவு கணிப்பான் 
கிறுமம் 
சிற்றச்சு 


Disintegration constant 
Special slide rule 
Minimum 
Minor axis 


சீரமைப்புக் கூறு 
சீரிலா அளவுகோல் 
சீர் அளவுகோல் 


Adjusting factor 
Non - uniform scale 
Uniform scale 


சுருள் 
சுழல் ஆரம் 
சுழற்சி அச்சு 


Coil 
Radius of gyration 
Axis of rotation 
Zero 

Zero mark 
- Cycle 

Orbit 


சு 


சுழிக் குறி 
சுற்று 
சுற்றுப்பாதை 


Perpendicular 
Perpendicular axes 


செங்குத்தான 
செங்குத்து அச்சுகள் 
செங்குத்துக் குறியிணைப்புக் 
கோடுகள் 
செங்கோண முக்கோணம் 
செங்கோணம் 
செவவகம் 
செறிவு 
சென்டி பாய்சு 
சென்டி மீட்டர் 
சென்டி ஸ்டோக்கு 


Perpendicular index lines 
Right angled triangle 
Right angle 
Rectangle 
Concentration 
Centipoise 
Centimetre 
Centistoke 


சொரசொரப்புக் கெழு 


Roughness coefficient 


| 


சோடியம் ஹைட்ராக்சைடு 
சோதனை 
சோதனைத் துண்டு 
சோதனைப் பிழை முறை 


Sodium hydroxide 
Experiment 
Test piece 
Trial and error method 


D ocagne s form 


டி ஒகேனின் அமைப்பு 


தகைவு 
தடிப்பு 
தண்டு 


Stress 
Thickness 
Stem 


441 ) 


நேமவரைவியல் 


--- 


தலைகீழ் 
தலைகீழ் அளவுகோல் 
தளவடிவியல் 
தாற்காலிக அளவுகோல் 
தனி ஊசல் 
தனி வெப்பநிலை 


Reciprocal 
Reciprocal scale 
Plane geometry 

Temporary scale 
- Simple pendulum 

Absolute temperature 


திசைவேகம் 
திருச்சுழல் கோணம் 
திறப்பாடு 
திறப்புச் சுற்றுவழி 
திறன் 
திறன் இழப்பு 


Velocity 
Helix angle 
Efficiency 
Open circuit 
Power 
Power loss 


- 


தீர்வு 


Solution 


துணைமாறி 
துணையளவுகோல் 
துண்டு 
துத்தநாகக் குளோரைடு 
துத்தநாகச் சல்ஃபேட்டு 
துவாரம் 
துளை 
துளை செய்யப்பட்ட அட்டை 


Auxiliary variable 
Auxiliary scalc 
Segment 
Zinc chloride 
Zinc sulphate 
Hole 
Orifice 
Punch card 


தூண்டம் 
தூரம் 


Inductance 
Distance 


தேரா அமைப்பு 


Indeterminate form 


தொகுதி 
தொகுப்பு முறை 
தொகுப்பு வகுத்தல் முறை 
தொகுமுறை வடிவியல் 
தொடக்கத் திசைவேகம் 
தொடக்கப் புள்ளி 
தொடுகோடு 
தொடுபுள்ளி 
தொய்வு 
தொலைத் தொடுகோடு 


Family , Set 
Synthetic method 
Synthetic division method 
Synthetic geometry 
Initial velocity 
Zero point 
Tangent 
Point of contact 
Sag 
Asymptote 


கலைச்சொற்கள் 


Nusselt s number 
Slide 


நசெல்ட்டின் எண் 
நழுவி 
நழுவிச்செல்லும் அடுத்துள்ள 

அளவுகோல்கள் 
நழுவு கணிப்பான் 


Sliding adjacent scales 
Slide rule 


நாஃப்தெனிக் ஹைட்ரோகார்பன்- Naapthenic hydrocarbon 
நாடா 

Tape 

Chord 
நான்கு மாறிச் சமன்பாடு 

Four variable equation 


நாண் 


-- Fquivalent 

Programme 
Column 
Row 
Veritical axis 
Veritical line 
Fixed point 
Head 
Moment of inertia 


- 


--- 


நிகர் 
நிகழ்ச்சி நிரல் 
நிரல் 
நிரை 
நிலைக்குத்து அச்சு 
நிலைக்குத்துக் கோடு 
நிலைப்புள்ளி 
நிலைமட்டம் 
நிலைமத் திருப்பு திறன் 
நிலையான அடுத்துள்ள அளவு 

கோல்கள் 
நிருவல் 
நிருவு 
நிறை - அடர்த்தி 
நிறையற்ற நீரியக் கரைசல் 
நிறைவு செய்யும் 
நீக்கம் செய் 
நீட்சி வலிமை 
நீரியல் ஆரம் 
நீர்ப்படலக் கெழு 
நீர்மம் 
நீள்வட்டம் 


Stationary adjacent scales 
Proof 
Prove 
Mass - density 
Saturated aqueous solution 
Satisfying 


Eliminate 
Tensile strength 
Hydraulic radius 

Water film coefficient 
- Liquid 
- Ellipse 


Percentage 


நூற்றுவீதம் 


நெடுக்கம் 


Range 


நேப்பியர் மடக்கை 
நேமவரையம் 


- Napier logarithm 

Nomogram 


442 


நேமவரைவியல் 


நேமவரைவியல் 
நேமவரைவு 
நேமவரைவு முறைகள் 
நேரம் 
நேர்கோடு 
நேர்கோட்டு ஆயவிளக்கப் படம் 
நேர் கோட்டுத் தொடர்பு 


Nomography 
Nomograph 
Nomographic methods 
Time 
Straight line 
Line co - ordinate chart 
Linear relation 


- 


நொடி 


Second 


நோக்கு விகிதம் 


Aspect ratio 


பகுதி அழுத்தம் 
பகுப்பு முறை 
பகுமுறை வடிவியல் 
படி 
படித்தர அமைப்பு 
படித்தர அளவுகோல்கள் 
படிமூலம் 
படுகோணம் 
பட்டியல் 
பதிலிடு 
பதிலீடு 
பயனுறு குணகம் 
பரப்பு 
பரவளைய நேமவரையம் 
பரவளையம் 
பரிதி 
பருப்பொருள் 
பவுண்டு 


Partial pressure 
Analytic method 
Analytic geometry 
Power 
Standard form 
Standard scales 
Root 
Angle of incidence 
Table 
Substitute 
Substitution 
Effective modulus 
Area 
Parabolic nomogram 
Parabola 
Circumference 
Material , Matter 
Pound 


பாகை 


பாதரசம் 
பாரஃப்பினிக் 


Degree 
Mercury 
Paraffinic hydrocarbon 


ஹைட்ரோ 
கார்பன் 


-- 


பிசுப்புமை 
பிம்பம் 
பியூட்டைல் மெத்தாக்ரிலேட்டு 


Viscosity 
Image 
Butyl methacrylate 


கலைச்சொற்கள் 


443 : 


--- 


பிரிவு 
பிழை 


Division 
Error 


புகைப்புள்ளிச் சுடர் 
புதுமைக் கணிப்பொறி 
புரியிடைத் தூரம் 
புலவலிமை 


- 


புள்ளி 


Smoke point flame 
Modern computer 
Pitch 
Field intensity 
Point 
Lines through a point 

method 
Transpose 
External Resistance 
Time of efflux 


புள்ளிவழிக் கோடுகள் முறை 


- 


புறமாற்றம் செய் 
புற மின் தடை 
புறவொழுக்கு நேரம் 


பெருக்குத் தொகை 
பெருக்கும் மாறிலி 
பெரும உயரம் 
பெருமச் சுமை 
பெருமத் திருப்புத்திறன் 
பெருமம் 
பெரும விலக்கம் 


Product 
Multiplying constant 
Maximum height 
Maximum load 
Maximum moment 
Maximum 
Maximum deflection 


பேசினின் கெழு 
பேரச்சு 


Bazin s coefficient 
Major axis 


பொதுக் கொள்கை 
பொதுப்பண்பு 
பொது மடக்கை 
பொதுவான 
பொருத்தக் கோடு 
பொருத்தப் புள்ளி 
பொறி 


General theory 
Property 
Common logarithm 
Common 
Matching line 
Matching point 
Engine 


மடக்கை 
மடக்கை அளவுகோல் 
மடக்கைச் சார்பு 
மடக்கைப் பட்டியல்கள் 
மடக்கை மடக்கை அளவுகோல் 
மடக்கை மடக்கை வரை படத் 


Logarithm 

Logarithmic scale 
- Logarithmic function 

Logarithmic tables 
Log Log scale 
Log Log graph paper 


தாள் 


Fold 


மடிப்பு 


நேமவரைவியல் 


மட்டாயம் 
மணிச்சட்டம் 
மணித்துளி 
மதிப்பிறக்கம் 
மதிப்பு 
மதிப்பெண் 
மந்த வாயு 
மறு பகர்ப்பு 


Abscissa 
Abacus 
Minute 
Depreciation 
Value 
Mark 


Inert gas 


Repetition 


மாமி 


மாறிலி உறுப்பு 
மாறு மின்னோட்டம் 


டம் 


Variable 
Constant term 
Alternating current 


--- 


மிகுதிப்படுத்து 
மிகை எண் 
மிகை மதிப்பு 
மிகை மூலம் 
மில்லி மீட்டர் 
மில்லி லிட்டர் 
மின்கலத் தொகுதி 
மின்கல வெப்பநிலை 
மின் கொண்மை 
மின் தடை 
மின்பகுபொருள் 
மின்னணுக் கணிப்பொறி 
மின்னணுக் கருவி 
மின்னழுத்தச் சீர்மை 
மின்னழுத்தம் 
மின்னியக்கு விசை 
மின்னியல் 
மின்னோட்டம் 


Increase 
Positive number 
Positive value 
Positive root 
Millimetre 
Millilitre 
Battery 
Cell temperature 
Electrical capacity 
Resistance 
Electrolyte 
Electronic computer 
Electronic device 
Voltage regulation 
Electric potential 
Electromotive force 
Electricity 
Current 


-- 


மீட்சிக் குணகம் 
மீட்டர் 
மீண்டும் வரும் மாறி 
மீத்தைல் அக்ரிலேட்டு 
மீத்தைல் மெத்தாக்ரிலேட்டு 
மீபரவளையம் 


Modulus of elasticity 
Metre 
Recurrent variable 
Methyl acrylate 
Methyl methacrylate 
· Hyperbolo 


கலைச்சொற்கள் 


445 


முகப்பு 
முச்சுற்று மடக்கை அளவுகோல் 
முடிப்புச் சுற்றுவழி 


- 


முடிவிலி 


- 


முடிவிலிக் குறி 
முடிவு 
முடுக்கம் 
முதற் குறி 50 
முதன்மை அளவுகோல் 
முதன்மையான 
முத்தனிம அமைப்பு த OY 
முப்படி 
முப்படி அளவுகோல் - 
முப்படிச் சமன்பாடு 
முப்படி மூலம் bie 
மும்மாறிச் சமன்பாடு 


Dial 
Three cycle logarithmic scale 

Close circuit 
- Infinity 
Infinity mark 
Result 
Acceleration 
First mark 
Primary scale 
Principal 
Ternary system 
Cube 
Cubic scale 
Cubic equation 
Cube root 
Three variable equation 
Integer 
Identical 
Breaking load 
Breaking strain 

Torsional modulus 
-- Method 

Terminal voltage 
End 
Extremity 


முழு எண் 


- 


- 


முழுதொத்த 
முறிவுச் சுமை 
முறிவுத் திரிபு 
முறுக்குக் குணகம் 
முறை 
முற்று மின்னழுத்தம் பார் 
முனை 
முனைப்புள்ளி க 


- 


- 


மூலகம் 

A Huai 
மூலக்கூறு 
மூலம் 

SHA 
மூலைமட்டக் கருவி 
மூலைவிட்டக் கோடு 
மூலைவிட்டம் 
மூன்றாம் நிலை அணிக்கோவை 


Element 

Mole 
- Root 

Set square 
- Diagonal line 

Diagonal 
Third order determinant 


- 


மெய் எண் 
மெய் மதிப்பு 
மெய் மூலம் 
மென்மைக் கூறு 


Real number 
Real value 

Real root 
- Softness factor 


445 


நேமவரைவியல் 


- 


மேல் எல்லை 
மேற்பரப்பு 


Upper limit 
Surface area 


மைக்ரான் 
மைக்ரோஃபாரடு 
மைக் ரோஹென்றி 
மையப் பிறழ்ச்சி 
மையம் 
மையவிலக்கு விசை 
மைல் 


Micron 

Microfarad 
-- Microhenry 

Eccentricity 
Centre 
Centrifugal force 
Mile 


பங்கின் குணகம் 


Young s modulus 


ரப்பர் 


Rubber 


ரெனால்டின் எண் 


Reynold s number 


. லிட்டர் 


Litre 


வகை 


- 


வடி 

வியல் 
வடிவியற் கோட்பாடு 
வடிவொத்த முக்கோணங்கள் 
வட்ட அளவுகோல் 
வட்ட நேமவரையம் 
வட்ட நேர்க் கூம்பு 
வட்டம் 
* வட்ட வில் 
வரிப்பள்ளம் 
வருகைக் குறிப்பு 
வரைபட முறை 
வரைபடம் 
வரைபட வழி 
வரையறை 
வரையறைச் சமன்பாடு 

லது குறியீடு 
வலையமைப்பு 
வலையமைப்பு நேமவரையம் 


Type 
Geometry 
Geometrical principle 
Similar triangles 
Circular scale 
Circular nomogram 
Right circular cone 
Circle 
Circular arc 
Groove 
Attendance 
Graphical method 
Graph 
Graphical device 
Definition 
Defining equation 
Right index 
Grid , Network 
Grid noimogram , Network 

nomogram 
Network chart 


வலையமைப்பு விளக்கப்படம் . 


கலைச்சொற்கள் 


447 


வளைகோடு 
வளைகோட்டு அளவுகோல் 
வளைகோட்டுத் தூரம் 
வளைவு ஆரம் 
வளைவு திருப்புதிறன் 


Curve 
Curved scale 
Arcuul distance 
Radius of curvature 
Bending moment 


வாட்டு 


- 


வாயு 
வாயுப்படலக் கெழு 
வாய்பாடு 
வானூர்தி 


Watt 
Gas 
Gas film coefficient 
Formula 
Airplane 


விகிதசமமான 
விகிதசம விளக்கப்படம் 
விகிதம் 
விக்செரின் கெட்டிமை எண் 
விசிறி விளக்கப்படம் 
விட்டம் 
விட்டாகரின் அமைப்பு 
லிதி 
விரிகோணம் 
விலகுகோணம் 
விலக்கம் 
விவரங்கள் 
விளக்கப்படம் 
விளிம்பு 
விறைப்புக் குணகம் 


Proportional 
Proportional chart 
Ratio 
Vicker s hardness number 
Fan chart 
Diameter 

Whittakar s form 
- Law 

Obtuse angle 
Angle of refraction 
Deflection 
Data 
Chart 
Edge 
Rigidity modulus 


வீதம் 


Rate 


Intersecting straight lines 


லெட்டிக்கொள்ளும் நேர் 
கோடுகள் 
வெப்ப அளவி 
வெப்ப நியுட்ரான் 
வெப்பநிலை 
வெப்ப மதிப்பு 
வெப்ப மாற்றக்கெழு 
வெப்ப மாற்றம் 
வெளியேற்றக் கெழு 


Thermometer 
Therinal neutron 
Temperature 
Thermal value 
Heat Transfer coefficient 
Heat Transfer 
Coefficient of discharge 


448 


நேம வரைவியல் 


வெளியேற்றம் 
வெள்ளி நைட்ரேட்டு 


Discharge 
Silver nitrate 


- 


வேகம் 
வேதியியல் 
வேறுபாடு 
வேறுபாட்டு விகிதம் 


Speed 
Chemistry 
Difference 
Contrast ratio 


வோல்ட்டு 


Volt 


ஹாமில்டன் சுமித் வாய்பாடு 


Hamilton Smith formula 


ஹைட்ரஜன் 


- 


Hydrogen 


- 


F-விளக்கப்படம் 
n- ஆவது மாறி 
n- மாறிச் சமன்பாடு 
N-விளக்கப்படம் 
T- வடிவ வரைகருவி 
X- அச்சு 
Y- அச்சு 
7 - விளக்கப்படம் 


F - Chart 
nth variable 
n -variable equation 
N - chart 
T- square | 
X - axis 
Y - axis 
Z - chart 


இணைப்பு 
மடக்கை 
அளவுகோல்கள் 


கனே 


10 


N 


9 


0.5 


8 


75 


7 


6.5 


n Bol GI « * 


6 


5 


4.5 


*=10logs 


3 


6 


2:51 


6 


4.5 
. 


2 


x=5logu 


ca 


1:5 


20 


19 


17 


16 


15 


14 


3 


12 


10 


6 


8 


7 


6 


5 


கலைச்சொற்கள் 


-0 


ஆங்கிலம் 


தமிழ் 


A 


-- 


-- 


= 


-- 


- 


-- 


Abacus 
Abscissa 
Absolute temperature 
Acceleration 
Accelelaration due to gravity 
Acrylic monomer 
Acute angle 
Adding machine 
Adjacent scales 
Adjacent sides 
Adjusting factor 
Airplane 
Alcollol 
Algebra 
Algebraic method 
Alignment chart 
Alternate 
Alternating current 
Altitude 
Ammonia 
Amount 
Ampere 
Analytic geometry 
Analytic method 
Angle 
Angle of incidence 
Angle of refraction 
Angular measurement 
Anthracite coal 
Antilogarithm 

29 


மணிச்சட்டம் 
மட்டாயம் 
தனி வெப்பநிலை 
முடுக்கம் 
ஈர்ப்பு முடுக்கம் 
அக்ரிலிக் ஒற்றை உறுப்பி 
குறுங்கோணம் 
கூட்டும் இயந்திரம் 
அடுத்துள்ள அளவுகோல்கள் 
அடுத்துள்ள பக்கங்கள் 
சீரமைப்புக் கூறு 
வானூர்தி 
ஆல்கஹால் 
இயற்கணிதம் 
இயற்கணித முறை 
இணைப்பு விளக்கப்படம் 
ஒன்றுவிட்டு ஒன்றுள்ள 
மாறு மின்னோட்டம் 
குத்துயரம் 
அம்மோனியா 
கூட்டுத் தொகை 
ஆம்பியர் 
பகுமுறை வடிவியல் 
பகுப்பு முறை 
கோணம் 
படுகோணம் 
விலகு கோணம் 
கோண அளவை 
அனல்மிகு நிலக்கரி 
எதிர் மடக்கை 


-- 


--- 


-- 


-- 


- 


-- 


450 


நேமவரைவியல் 


--- 


Arcual distance 
Area 
Aromatic hydrocarbon 


-- 
--- 


வளைகோட்டுத் தூரம் 
பரப்பு 
அரோமேட்டிக் ஹைட்ரோ 
கார்பன் 
நோக்கு விகிதம் 
தொலைத் தொடுகோடு 
வருகைக் குறிப்பு 
துணையளவுகோல் 
துணை மாதி 
அச்சு 
சுழற்சி அச்சு 


Aspect ratio 
Asymptote 
Attendance 
Auxiliary scale 
Auxiliary variable 
Axis 
Axis of rotation 


--- 


| 


B 


-- 


- 


Base 
Bacic unit of measurement 
Battery 
Bazin s coefficient 
Beam 
Bending moment 
Body 
Breaking load 
Breaking strain 
Butyl methacrylate 


அடி , அடிப்பக்கம் 
அடிப்படை அளவை அலகு 
மின்கலத் தொகுதி 
பேசினின் கெழு 
உத்தரம் 
வளைவு திருப்பு திறன் 
உடற்பகுதி 
முறிவுச் சுமை 
முறிவுத் திரிபு 
பியூட்டைல் மெத்தா 
க்ரிலேட்டு 


| 


-- 


-- 


C 


--- 


- 


--- 


-- 


Cable 
Calculate 
Calculation 
Calculator 
Calibration 
Cantilever beam 
Car 
Carbon 
Cartesian co - ordinate chart 
Cartesian co - ordinates 
Cell temperature 
Centimetre 
Centipoise 
Centistoke 


கம்பி வடம் 
கணக்கிடு 
கணக்கீடு 
கணக்குப் பொறி 
அளவீடு 
ஒற்றைத் தாங்கி உத்தரம் 
உந்து 
கார்பன் 
கார்டீசியன் ஆயவிளக்கப்படம் 
கார்டீசியன் ஆயங்கள் 
மின்கல வெப்பநிலை 
சென்டி மீட்டர் 
சென்டி பாய்சு 
சென்டிஸ்டோக்கு 


-- 


-- 


கலைச்சொற்கள் 


451 


-- 


-- 


-- 


= 


மையம் 
ஈர்ப்பு மையம் 
மைய விலக்கு விசை 
குறிமாற்றப்பட்ட 
விளக்கப்படம் 
வேதியியல் 
குளோரின் மோனாக்சைடு 


| 


--- 


- 


நாண் 


- 


Centre 
Centre of gravity 
Centrifugal force 
Changed in sign 
Chart 
Chemistry 
Chlorine monoxide 
Chord 
Circle 
Circular arc 
Circular nomogram 
Circular scale 
Circumference 
Closed circuit 
Coefficient 
Coefficient of discharge 
Coil 
Column 
Combination 
Combined film coefficient 


-- 


--- 


= 


-- 


Combined nomogram 


-- 


வட்டம் 
வட்ட வில் 
வட்ட நேமவரையம் 
வட்ட அளவுகோல் 
பரிதி 
முடிப்புச் சுற்றுவழி 
கெழு 
வெளியேற்றக் கெழு 
சுருள் 
நிரல் 
ஒருங்கிணைப்பு 
ஒருங்கிணைக்கப்பட்ட படலக் 

கெழு 
ஒருங்கிணைக்கப்பட்ட 

நேம 
வரையம் 
எரிகாற்று 
பொதுவான 
பொது மடக்கை 
ஒப்பீடு 
கூட்டு வட்டி 
இறுக்கப்பட்ட வாயு 
இறுக்கம் 
இறுக்கக் குணகம் 
கணக்கீடு 
செறிவு 
ஒரு புள்ளியில் சந்திக்கும் 

அளவுகோல்கள் 
கொண்மி 
கட்டுப்பாடு 
மாறிலி உறுப்பு 
அமை 
அமைப்பு முறை 


Combustion air 
Common 
Common logarithm 
Comparison 
Compound interest 
Compressed gas 
Compression 
Compression modulus 
Computation 
Concentration 
Concurrent scales 


- 


--- 


| 


-- 


= 


| 


Condenser 
Condition 
Constant term 
Construct 
Construction 


-- 
- 


நேமவரைவியன் 


அணி 


- 


-- 


Constructional determinantal 

equation 
Contrast ratio 
Co - ordinate 
Corresponding 
Cross multiply 
Cross - section.chart 
Cube 
Cube root 
Cubic equation 
Cubic scale 
Current 
Cursor 
Curve 
Curved scale 
Cycle 
Cylinder 


-- 
--- 


அமைப்பு முறை 

கோவைச் சமன்பாடு 
வேறுபாட்டு விகிதம் 
அச்சுத்தூரம் , ஆயம் 
ஒத்த 
குறுக்குப் பெருக்கு 
குறுக்குவெட்டு விளக்கப்பட 
முப்படி 
முப்படி மூலம் 
முப்படிச் சமன்பாடு 
முப்படி அளவுகோவ் 
மின்னோட்டம் 
காட்டி 
வளைகோடு 
வளைகோட்டு அளவுகோல் 
சுற்று 
உருளை 


* 


1 


- 
- 
-- 
- 


D 


--- 


--- 


- 


| 


--- 


- 


| 


| 


-- 


Data 
Decrease 
Decreasing function 
Defining equation 
Definition 
Deflection 
Degree 
Density 
Depreciation 
Depth 
Determinant 
Determinantal equation 
Determinantal form 
Determinant method 
Diagonal 
Diagonal line 
Dial 
Diameter 
Difference 
Discharge 


விவரங்கள் 
குறைவுபடுத்து 
குறையும் சார்பு 
வரையறைச் சமன்பாடு 
வரையறை 
விலக்கம் 
பாதை 
அடர்த்தி 
மதிப்பிறக்கம் 
ஆழம் 
அணிக்கோவை 
அணிக்கோவைச் சமன்பா 
அணிக்கோவை அமைப்பு .. 
அணிக்கோவை முறை 
மூலைவிட்டம் 
மூலைவிட்டக் கோடு 
முகப்பு 
விட்டம் 
வேறுபாடு 
வெளியேற்றம் 


-- 
-- 


--- 


ப 


- 


கலைச்சொற்கள் 


453 


- 


சிதைவு மாறிலி 
இடப்பெயர்ச்சிக் கோணம் 
இடப்பெயர்ச்சி விகிதம் 


Disintegration constant 
Displacement angle 
Displacement ratio 
Distance 
Division 
D ocagne s form 
Drag coefficient 
Dynamic pressure 


-- 
-- 
- 
-- 


தூரம் 


பிரிவு 
டி ஒகேனின் அமைப்பு 
இழுவைக் கெழு 
இயக்க அழுத்தம் 


-- 


E 


-- 


-- 


Eccentricity 
Edge 
Effective modulus 
Efficiency 
Electrical capacity 
Electricity 
Electric potential 
Electrolyte 
Electromotive force 
Electronic computer 
Electronic device 
Element 
Eliminate 
Ellipse 
End 
Energy 
Engine 
Enlargement factor 
Equal interval 
Equation 
Equation of motion 
Equilateral triangle 
Equipment 
Equivalent 
Erg 
Error 
Ethyl acrylate 
Ethyl methacrylate 
Example 


மையப் பிறழ்ச்சி 
விளிம்பு 
பயனுறு குணகம் 
திறப்பாடு 
மின் கொண்மை 
மின்னியல் 
மின்னழுத்தம் 
மின்பகுபொருள் 
மின்னியக்கு விசை 
மின்னணுக் கணிப்பொறி 
மின்னணுக் கருவி 
மூலகம் 
நீக்கம் செய் 
நீள் வட்டம் 
முனை 
ஆற்றல் 
பொறி 
உருப்பெருக்கக் கூறு 
சம இடைவெளி 
சமன்பாடு 
இயக்கச் சமன்பாடு 
சமபக்க முக்கோணம் 
சாதனம் 
நிகர் 
எர்கு 
பிழை 
ஈத்தைல் அக்ரிலேட்டு 
ஈத்தைல் மெத்தாக்ரிலேட்டு 
எடுத்துக்காட்டு 


= 


--- 


--- 


1. 


454 


நேமவரைவியல் 


-- 


| 


Experiment 
Exponential equation 
Exponential expression 
Expression 
External resistance 
Extremity 


சோதனை 
அடுக்குக்குறிச் சமன்பாடு 
அடுக்குக்குறிக் கோவை 
கோவை 
புறமின் தடை 
முனைப்புள்ளி 


-- 


--- 
-- 


F 


-- 


--- 


| 


--- 


Factor 
Family 
Family of lines 
Fan chart 
F - chart 
Fibre stress 
Field intensity 
Fifth root 
First mark 
Fixed point 
Focal length 
Fold 
Foot rule 
Form 
Formula 
Four variable equation 
Frequency 
Friction factor 
Fuel 
Function 
Fuuctional scale 
Functional value 


கூறு 
தொகுதி 
கோடுகளின் தொகுதி 
விசிறி விளக்கப்படம் 
F- விளக்கப்படம் 
இழைத் தகைவு 
புலவலிமை 
ஐந்து படிமூலம் 
முதற்குறி 
நிலைப்புள்ளி 
குவியத் தூரம் 
மடிப்பு 
அடிக்கோல் 
அமைப்பு 
வாய்பாடு 
நான்கு மாறிச் சமன்பாடு 
அலைவெண் 
உராய்வுக் கூறு 
எரிமம் 
சார்பு 
சார்பு அளவுகோல் 
சார்பு மதிப்பு 


--- 


| 


--- 


- 


G 


- 


--- 


Gas 
Gas film coefficient 
General theory 
Geometrical principle 
Geometry 
Graduate 


வாயு 
வாயுப் படலக் கெழு 
பொதுக் கொள்கை 
வடிவியற் கோட்பாடு 
வடிவியல் 
அளவுக்குறியிடு 


-- 
- 


கலைச்சொற்கள் 


455 


-- 


--- 


Graduation 
Gram 
Graph 
Graphical device 
Graphical method 
Grid 
Grid nomogram 
Groove 


அளவுக்குறியீடு 
கிராம் 
வரைபடம் 
வரைபட வழி 
வரைபட முறை 
வலையமைப்பு 
வலையமைப்பு நேமவரையம் 
வரிப்பள்ளம் 


-- 
-- 
- 


| 


Hamilton Smith formula 
Head 
Heat transfer 
Heat transfer coefficient 
Height 
Helix angle 
Hole 
Hollow 
Horizontal axis 

base line 
diameter 
line 
plane 
tension 

thrust 
Hydraulic radius 
Hydrogen 
Hyperbola 
Hypotenuse 


H 

ஹாமில்டன் சுமித்வாய்பாடு 
நிலைமட்டம் 
வெப்ப மாற்றம் 
வெப்ப மாற்றக் கெழு 
உயரம் 
திருகு சுழல் கோணம் 
துவாரம் 
உள்ளீடற்ற 
கிடை அச்சு 
கிடை அடிக்கோடு 
கிடை விட்டம் 
கிடைக் கோடு 
கிடைத் தளம் 
கிடை இழுவிசை 
கிடை அமுக்கம் 
நீரியல் ஆரம் 
ஹைட்ரஜன் 
மீபரவளையம் 
கர்ணம் 


- 


- 


-- 


I 


| 


|| 


Identical 
Image 
Imaginary number 
Imaginary root 
Inch 
Increase 
Increasing function 
Indeterminate form 


முழுதொத்த 
பிம்பம் 
கற்பனை எண் 
கற்பனை மூலம் 
அங்குலம் 
மிகுதிப்படுத்து 
கூடும் சார்பு 
தேரா அமைப்பு 


| 


456 


நேமவரைவியல் 


Index line 
Inductance 
Inert gas 
Infinity 
Infinity mark 
Initial velocity 
Integer 
Intermediate 
Intermediate variable 
Internal resistance 
Intersecting straight lines 


குறியிணைப்புக் கோடு 
தூண்டம் 
மந்த வாயு 
முடிவிலி 
முடிவிலிக் குறி 
தொடக்கத் திசைவேகம் 


முழு எண் 


= 
--- 
--- 


இடைநிலை 
இடை நிலை மாறி 
உள் மின் தடை 
வெட்டிக் கொள்ளும் நேர் 

கோடுகள் 
இடைவெளி 


Interval 


-- 


J 


Junction 


சந்திப்பு 


K 


--- 


-- 


-- 


Kepler s equation 
Kepler s third law 
Kilogram 
Kilometre 
Kilovolt ampere 
Kilowatt 


கெப்ளரின் சமன்பாடு 
கெப்ளரின் மூன்றாம் விதி 
கிலோகிராம் 
கிலோ மீட்டர் 
கிலோ வோல்ட்டு ஆம்பியர் 
கிலோவாட்டு 


|| 


L 


-- 


-- 


Law 

விதி 
Left index 

இடது குறியீடு 
Linear equation 

ஒருபடிச் சமன்பாடு 
Linear relation 

நேர்கோட்டுத் தொடர்பு 
Linear scale 

ஒருபடி அளவுகோல் 
Line co - ordinate chart 

நேர்கோட்டு ஆய விளக்கப் 

படம் 
Lines through a point method- புள்ளிவழிக் கோடுகள் முறை 
Liquid 

நீர்மம் 
Litre 

லிட்டர் 
Logarithm 

மடக்கை 
Logarithmic function 

மடக்கைச் சார்பு 
Logarithmic scale 

மடக்கை அளவுகோல் 
Logarithmic tables 

மடக்கைப் பட்டியல்கள் 


|| 


கலைச் சொற்கள் 


45 


Log log graph paper 


Log log scale 


மடக்கை மடக்கை வரை 

படத்தாள் 
மடக்கை 

மடக்கை அளவு 
கோல் 
கீழ் எல்லை 


| 


Lower limit 


M 


-- 


-- 


- 


| 


-- 


-- 


| 


- 


- 


கை 


1 


| 


= 


| 


Magnitude 
Major axis 
Mapping factor 
Mark 
Mass - density 
Matching line 
Matching point 
Material 
Mathematical tables 
Matter 
Maximum 
Maximum deflection 
Maximum height 
Maximum load 
Maximum moment 
Measurement 
Measuring circuit 
Mechanical device 
Mechanism 
Mercury 
Metal 
Method 
Method of parallel lines 
Methyl acrylate 
Methyl methacrylate 
Metre 
Microfarad 
Microhenry 
Micron 
Mile 
Millilitre 
Millimetre 
Mineral grain 


எண் மதிப்பு 
பேரச்சு 
அமைப்பு மாற்றக் கூறு 
குறி , மதிப்பெண் 
நிறை - அடர்த்தி 
பொருத்தக் கோடு 
பொருத்தப் புள்ளி 
பருப்பொருள் 
கணிதப் பட்டியல்கள் 
பருப் பொருள் 
பெருமம் 
பெரும விலக்கம் 
பெரும உயரம் 
பெருமச் சுமை 
பெருமத் திருப்புதிறன் 
அளவை 
அளக்கும் சுற்றுவ 
இயந்திரக் கருவி 
இயந்திர நுணுக்கம் 
பாதரசம் 
உலோகம் 
முறை 

ணைக் கோடுகள் முறை 
மீத்தைல் அக்ரிலேட்டு 
மீத்தைல் மெத்தாக்ரிலேட்டு 
மீட்டர் 
மைக்ரோ ஃபாரடு 
மைக்ரோ ஹென்றி 
மைக்ரான் 
னமல் 
மில்லி லிட்டர். 
மில்லி மீட்டர் , 
கனிமப் பொருள் 


--- 


- 


- 


- 


-- 


-- 


| 


458 


தேமவரைவியல் 


| 


|| 


- 


Minimum 
Minor axis 
Minute 
Modern computer 
Modulus chart 
Modulus of elasticity 
Mole 
Moment of inertia 
Multiplying constant 


சிறுமம் 
சிற்றச்சு 
மணித்துளி 
புதுமைக் கணிப்பொறி 
குணக விளக்கப்படம் 
மீட்சிக் குணகம் 
மூலக்கூறு 
நிலைமத் திருப்புதிறன் 
பெருக்கும் மாறிலி 


-- 


N 


Napier logarithm 
Napthenic hydro carbon 


- 
- 


நேப்பியர் மடக்கை 
நாஃப்தெனிக் ஹைட்ரோ 
கார்பன் 
இயல் மடக்கை 
இயல்பு 
N விளக்கப்படம் 
குறை உருப்பெருக்கம் 


- 


குறை எண் 


--- 


-- 


Natural logarithm 
Nature 
N chart 
Negative enlargement 
Negative number 
Negative plotting modulus 
Negative reduction 
Negative root 
Negative sign 
Network 
Network chart 
Network nomogram 
Nomogram 
Nomograph 
Nomographic methods 
Nomography 
Non - adjacent scales 
Non - uniform scale 
n th variable 
Numbering 
Numerical device 
Nusselt s number 
N variable equation 


-- 


குறைக் குறியீட்டுக் குணகம் 
குறை உருச்சுருக்கம் 
குறை மூலம் 
குறைக் குறி 
வலையமைப்பு 
வலையமைப்பு விளக்கப்படம் 
வலையமைப்பு நேமவரையம் 
நேமவரையம் 
நேமவரைவு 
நேமவரைவு முறைகள் 
நேமவரைவியல் 
அடுத்திலா அளவுகோல்கள் 
சீரிலா அளவுகோல் 
1 ஆவது மாறி 
எண்ணிக்கையிடுதல் 
எண்சார் வழி 
நசெல்ட்டின் என் 
n மாறிச் சமன்பாடு 


- 


-- 


கலைச்சொற்கள் 


469 


0 


- 


| 


Oblique axes 
Obtuse angle 
Ohm 
One cycle logarithmic scale 


|| 


--- 


சரிவு அச்சுகள் 
விரிகோணம் 
ஓம் 
ஒரு சுற்று 

மடக்கை அளவு 
கோல் 
ஒன்றுக்குறி 
திறப்புச் சுற்றுவழி 
ஒளியியல் 
சுற்றுப் பாதை 
குத்தாயம் 
துளை 


One mark 
Open circut 
Optics 
Orbit 
Ordinate 
Orifice 
Origin 
Oxygen 


-- 


ஆக்சிஜன் 


P 


Pair 
Parabola 
Parabolic nomogram 
Paraffinic hydrocarbon 


-- 


- 


Parallel 
Parallel index lines 


-- 


--- 


Parallel lines 
Parallelogram 
Parallel scale conversion chart 


Parallel scale nomogram 


-- 


இரட்டை 
பரவளையம் 
பரவளைய நேமவரையம் 
பாரஃப்பினிக் ஹைட்ரோ 
கார்பன் 
இணையான 
இணைக் 

குறியிணைப்புக் 
கோடுகள் 
ணைகோடுகள் 
ணைவகம் 
இணையளவுகோல் 

அளவு 
மாற்ற விளக்கப்படம் 
இணையளவுகோல் நேம் வரை 

யம் 
ணையளவு கோல்கள் 
பகுதி அழுத்தம் 
நூற்று வீதம் 
அலைவு நேரம் 
செங்குத்தான 
செங்குத்து அச்சுகள் 
செங்குத்துக் குறியிணைப்புக் 

கோடுகள் 
ஒளியளவி 
இயற்பியல் 


- 


|| 


Parallel scales 
Partial pressure 
Percentage 
Period 
Perpendicular 
Perpendicular axes 
Perpendicular index lines 


|| 


--- 


- 


Photometer 
Physics 


-- 


460 


நேமவரைவியல் 


- 


- 


= 


- 


Pitch 
Pivotal line 
Pivotal point 
Pivotal scale 
Plane geometry 
Planet 
Plotting equation 
Plotting modulus 
Point 
Point at infinity 
Point of contact 
Position 
Positive number 
Positive root 
Positive value 
Pound 
Power 
Power loss 
Pressure 
Primary scale 
Principal 
Principle 
Product 
Programme 
Proof 
Property 
Proportional 
Proportional chart 
Protractor 
Prove 
Punch card 


--- 


புரியிடைத் தூரம் 
இமக்குமையக் கோடு 
இயக்குமையப் புள்ளி 
இயக்குமைய அளவுகோல் 
தள வடிவியல் 
கோள் 
குறியீட்டுச் சமன்பாடு 
குறியீட்டுக் குணகம் 
புள்ளி 
எட்டாப்புள்ளி 
தொடுபுள்ளி 
இருப்பிடம் 
மிகை எண் 
மிகை மூலம் 
மிகை மதிப்பு 
பவுண்டு 
திறன் , படி 
திறன் இழப்பு 
அழுத்தம் 
முதன்மை அளவுகோல் 
அசல் , முதன்மையான 
கோட்பாடு 
பெருக்குத் தொகை 
நிகழ்ச்சி நிரல் 
நிறுவல் 
பொதுப் பண்பு 
விகித சமமான 
விகிதசம விளக்கப்படம் 
கோண அளவி 
நிறுவு 
துளை செய்யப்பட்ட அட்டை 


- 


-- 


- 


| 


Q 


Quadratic equation 


இருபடிச் சமன்பாடு 


R 


- 


Radial nomogram 
Radian measure 
Radiation 


ஆரை நேமவரையம் 
ஆரையன் அளவை 
கதிர் வீசல் 


-- 


46 / 


கலைச்சொற்கள் 


-- 


ஆரம் 


- 


- 


-- 


--- 


-- 
-- 


Radius 
Radius of curvature 
Radius of gyration 
Range 
Rate 
Ratio 
Real number 
Real root 
Real value 
Reciprocal 
Reciprocal scale 
Rectangle 
Recurrent variable 
Reduction factor 
Refractive index 
Repetition 
Resistance 
Result 
Reynold s number 
Right angle 
Right angled triangle 
Right circular cone 
Right index 
Rigidity moduls 
Root 
Roughness coefficient 
Row 
Rubber 


வளைவு ஆரம் 
சுழல் ஆரம் 
எல்லை வேறுபாடு , நெடுக்கம் 
வீதம் 
விகிதம் 
மெய் எண் 
மெய் மூலம் 
மெய் மதிப்பு 
தலைகீழ் 
தலைகீழ் அளவுகோல் 
செவ்வகம் 
மீண்டும் வரும் மாறி 
உரிச்சுருக்கக் கூறு 
ஒளிவிலகல் எண் 
மறுபகர்ப்பு 
மின் தடை 
முடிவு 
ரெணால்டின் எண் 
செங்கோணம் 
செங்கோண முக்கோணம் 
வட்ட நேர்க் கூம்பு 
வலக் குறியீடு 
விறைப்புக் குணகம் 
படிமூலம் , மூலம் 
சொரசொரப்புக் கெழு 
நிரை 
ரப்பர் 


--- 


|| 


| 


-- 


S 


- 


-- 


Sag 
Satisfying 
Saturated aqueous solution 
Scale 
Scale equation 
Scale length 
Scal modulus 
Second 


தொய்வு 
நிறைவு செய்யும் 
நிறையுற்ற நீரியக் கரைசல் 
அளவுகோல் 
அளவுகோல் சமன்பாடு 
அளவுகோல் நீளம் 
அளவுகோல் குணகம் 
நொடி 


| 


நேமவரைவியல் 


Second order determinant 


| 


Segment 
Semivertical angle 
Set 


= 


Set square 


= 


- 


-- 


Shaft 
Shearing stress 
Shell 
Sign 
Silver nitrate 
Similar triangles 
Simple pendulum 
Single phase 
Size 
Slide 
Slide rule 
Sliding adjacent scales 


| 


-- 


ரண்டாம் நிலை அணிக் 
கோவை 
துண்டு 
அரை உச்சிக் கோணம் 
தொகுதி 
மூலைமட்டக் கருவி 
இயந்திரத் தண்டு 
சறுக்குப் பெயர்ச்சித் தகைவு 
கூடு 
குறி 
வெள்ளி நைட்ரேட்டு 
வடிவொத்த முக்கோணங்கள் 
தனி ஊசல் 
ஒற்றை நிலை 
அளவு 
நழுவி 
நழுவு கணிப்பான் 
நழுவிச் செல்லும் அடுத்துள்ள 
அளவு கோல்கள் 
சரிவு 
புகைப் புள்ளிச் சுடர் 
இழைவான 
இழைவான வளைகோடு 
சோடியம் ஹைட்ராக்சைடு 
மென்மைக் கூறு 
கரை திறன் 
கரைபொருள் 
கரைசல் , தீர்வு 
இருமுனை இடைநீளம் 
சிறப்பு நழுவு கணிப்பான் 
அடர்த்தி எண் 
வேகம் 
கோளம் 
கோளத் துண்டு 
இருபடி 
இருபடி மூலம் 
இருபடி மூல அளவுகோல் 
இருபடி அளவுகோல் 


= 


--- 


-- 


-- 


- 


Slopc 
Smoke point flame 
Smooth 
Smooth curve 
Sodium hydroxide 
Softness factor 
Solubility 
Solute 
Solution 
Span 
Special sliderule 
Specific gravity 
Speed 
Sphere 
Spherical segment 
Square 
Square root 
Square root scale 
Square scale 


--- 


--- 


| 


கலைச்சொற்கள் 


463 


Standard form 

scales 
Adjacent scales 


- 


படித்தர அமைப்பு 
படித்தர அளவுகோல்கள் 
நிலையான அடுத்துள்ள அளவு 

கோல்கள் 
தண்டு 
நேர்கோடு 
தகைவு 


-- 


|| 


--- 


- 


கீறு 


-- 


Stem 
Straight line 
Stress 
Stroke 
Subdivision 
Substitute 
Substitution 
Suffix 
Sulphuric acid 
Sum 
Surface area 
Synthetic division method 
Synthetic geometry 
Synthetic method 


| 


-- 


உட்பிரிவு 
பதிலிடு 
பதிலீடு 
கீழ்க்குறி 
கந்தக அமிலம் 
கூட்டுத் தொகை 
மேற்பரப்பு 
தொகுப்பு வகுத்தல் முறை 
தொகுமுறை வடிவியல் 
தொகுப்பு முறை 


--- 


-- 


-- 


-- 


T 


--- 


---- 


--- 


- 


- 


Table 
Tabulate 
Tangent 
Tape 
Temperature 
Temporary scale 
Tensile strength 
Terminal voltage 
Ternary system 
Test piece 
Theory of equations 
Thermal neutron 
Thermal value 
Thermometer 
Thickness 
Third order determinant 


அட்டவணை , பட்டியல் 
அட்டவணைப்படுத்து 
தொடுகோடு 
நாடா 
வெப்பநிலை 
தாற்காலிக அளவுகோல் 
நீட்சி வலிமை 
முற்று மின் அழுத்தம் 
முத்தனிம அமைப்பு 
சோதனைத் துண்டு 
சமன்பாட்டுக் கொள்கைகள் 
வெப்ப நியூட்ரான் 
வெப்ப மதிப்பு 
வெப்ப அளவி 
தடிப்பு 
மூன்றாம் நிலை அணிக்கோவை 


--- 


464 


நேமவரைவியல் 


Three cycle logarithmic scale 


-- 
-- 


Three variable equati un 
Time 
Time of efflux 
Torque 
Torsional modulus 
Transpose 
Transverse line 
Transverse scale 


- 


- 


-- 


முச்சுற்று மடக்கை அளவு 

கோல் 
மும்மாறிச் சமன்பாடு 
நேரம் 
புறவொழுக்கு நேரம் 
இரட்டைத் திருப்பு திறன் 
முறுக்குக் குணகம் 
புறமாற்றம் செய் 
குறுக்குக் கோடு 
குறுக்குக் கோட்டு அளவு 

கோல் 
சரிவகம் 
சோதனைப் பிழை முறை 
கோண கணிதச் சமன்பாடு 
கோண கணிதச் சார்பு 
கோண கணிதப் பட்டியல்கள் 
T வடிவ வரை கருவி 
இருசுற்று மடக்கை அளவு 
கோல் 
இருமாறிச் சமன்பாடு 


-- 


- 


Trapezium 
Trial and error method 
Trigonometric equation 
Trigonometric function 
Trigonometric tables 
T square 
Two cycle logarithmic scale 


--- 


| 


-- 


Two variable equation 
Type 


-- 


-- 


வகை 


U 


Unequal 
Uniform scale 
Unit 
Upper limit 


சம மற்ற 
சீர் அளவுகோல் 
அலகு 
மேல் எல்லை 


-- 


V 


--- 


--- 


--- 


Value 
Vapour pressure 
Variable 
Velocity 
Vertex 
Vertical axis 
Vertical line 
Vibration frequency 


மதிப்பு 
ஆவி அழுத்தம் 
மாறி 
திசைவேகம் 
உச்சி 
நிலைக்குத்து அச்சு 
நிலைக்குத்துக் கோடு 
அதிர்வு அலைவெண் 


- 


- 


| 


கலைச்சொற்கள் 


465 


- 


Vicker s hardness number 
Viscosity 
Volt 
Voltage regulation 
Volume 


விக்கெரின் கெட்டிமை எண் 
பிசிப்புமை 
வோல்ட்டு 
மின்னழுத்தச் சீர்மை 
கன அளவு 


W 


நீர்ப்படலக் கெழு 
வாட்டு 


எடை 


Water film coefficient 
Watt 
Weight 
Weir 
Whittakar s form 
Width 
Wing span 
Wire 


கலிங்கு 
விட்டாகரின் அமைப்பு 
அகலம் 
இறக்கைமுனை இடைநீளம் 
கம்பி 


X 


x axis 


x அச்சு 


Y 


y axis 
Young s modulus 


y அச்சு 
யங்கின் குணகம் 


Z 


| 


. 


z chart 
Zero 
Zero mark 
Zero point 
Zinc chloride 
Zinc sulphate 


Z விளக்கப் படம் 
சுழி 
சுழிக் குறி 
தெதொடக்கப் புள்ளி 
துத்தநாகக் குளோரைடு 
துத்தநாகச் சல்ஃபேட் 


-- 


